


GENERAL GEOLOGY) 


த.பா. நி. (க.வெ.) வரிசை எண்‌ 689 


பொது நிலப்பொதியியல்‌ 


ஆசிரியர்கள்‌ 
ஒ. லாஞ்ச்‌, எம்‌. இவனோவா, என்‌. லெபிதெவா 
தமிழாக்கம்‌ 
ம. ௪. ஆனந்த்‌, எம்‌.எஸ்சி., எ.ஜ.எஸ்‌.எம்‌., 
விரிவுரையாளர்‌, நிலப்பொதியியல்‌ துறை, 
அரசினர்‌ பொறியியற்‌ கல்லூரி, 
சேலம்‌. 





ய தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ நிறுவனம்‌ 


First Edition— March, 1976 - 


TN.T.B.S. (C.P.) No. 689 


© Government of Tamilnadu 


GENERAL GEOLOGY 
O. LANGE, M. IVANOVA, N. LEBEDEVA 
Translated into English from Russian language by 


DAVID SKVIRSKY 


Translated into Tamil by 
M. S. ANAND 


Price Rs. 8-05 


Published by the Tamilnadu Textbook | 
Society under the Centrally Sponsored Scheme 
of Production of books and literature in regional 
languages at the University level, of the Govern- 
ment of India in the Ministry of Edubation and 


Social Welfare (Department of Culture), New 
Delhi. ப 


Printed out of the Paper allotted by the 
Government of India. 





Printed by 

KALYAN PRINTERS, 

1/10, Muniappa Mudali Sti. 
Madras.600.001. 


பதிப்புரை 
பொது நிலப்பொதியியல்‌ என்ற 
இந்‌ நூல்‌ தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ 
நிறுவனத்தின்‌ 689ஆவது வெளியீ 
டாகும்‌. கல்லூரித்‌. தமிழ்க்‌ குழுவின்‌ 
சார்பில்‌ வெளியான 35 நூல்களையும்‌ 
சேர்த்து இதுவரை 724 நூல்கள்‌ வெளி 
வந்துள்ளன. இந்‌ நூல்‌ மைய அரசு, 
கல்வி, சமூக' நல அமைச்சகத்தின்‌ 
மாநில மொழியில்‌ பல்கலைக்கழக 
நூல்கள்‌ வெளியிடும்‌ திட்டத்‌” தின்‌ 

ழ்‌ வெளியிடப்படுகறது.. 


மேலாண்மை இயக்குநர்‌ 
தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ நிறுவனம்‌, 


'பொருளட்க்கம்‌ 


பக்கம்‌ 
அறிமுகம்‌ க 1 
புவியின்‌ பிறப்பு, அதன்‌ பெளதிக, வேதியத்‌ தன்மைகள்‌ ... 7 
கோளவெளியில்‌.புவி , கச 7 
புவியின்‌ உருவம்‌, பெளதிகக்‌ குண்க்கள்‌ வேலயியல்‌ 
கூட்டு ... 16 
புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 30 
காற்று மண்டலம்‌ 30 
நீர்‌ மண்டலம்‌ 44 
உயிர்‌ மண்டலம்‌ : 58 
கல்‌ மண்டலம்‌ 63 
ணிற்ங்ககாலப்ல்‌ றிய பொதுத்‌ தகவல்கள்‌ 65 
பாறைகளைப்பற்றிய பொதுவான தகவல்கள்‌ 103 
்‌ புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 134 
பன்ற வலியச்‌ 134 
காற்றின்‌ நிலப்பொ தியியல்‌ இயக்கம்‌ ப .... 149 
மேற்பரப்பில்‌ ஓடும்‌ நீரின்‌ நிலப்பொ தியியல்‌ 
இயக்கம்‌ 162 
நிலநீரின்‌ நிலப்பொதியியல்‌ இயக்கம்‌ .... 185 
வெண்பனி, பனிக்கட்டி ஆகியவற்றின்‌ நிலப்‌ 
பொதியியல்‌ இயக்கம்‌ 209 
கடலின்‌ நிலப்பொதியியல்‌ இயக்கம்‌ 5 


ஏரிகள்‌, சதுப்பு நிலங்களின்‌ நிலப்பொதியியல்‌ வேலை ... 240 
மனிதனின்‌ நிலப்பொதியியல்‌ வேலை. 245. 


இருமாற்ற ஆக்கம்‌ ௨247 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 
தழலியற்‌ செயல்மை 
நுழைவுத்‌ தணலியற்‌ செயல்‌ 
வெளி உமிழ்வுத்‌ தணலியல்‌ அல்லது எரிமலை 
இயக்கம்‌ 
புவிப்பொருக்கின்‌ புடைபெயர்ச்சி 
- நில அதிர்ச்சிகள்‌ ன்‌ 
கண்ட வளர்ச்சிவயப்‌ புடைபெயர்ச்சி 
நில மடிப்பும்‌ முறிவும்‌ 
பாறை மாற்றியல்‌ 


—- 


புவியின்‌ வயது 


புவிப்‌ பொருக்கின்‌ வளர்ச்சி பற்றிய கோட்பாடுகள்‌ ... 


நிலப்பொ தியியல்‌ தலப்படங்களும்‌ வெட்டுத்தளப்‌ 
படங்களும்‌ 


கலைச்சொற்கள்‌ 
பெயர்க்குறிப்பு அகராதி 


பொருட்குறிப்பு அகராதி 


அறிமுகம்‌ 


நிலப்பொதியியல்‌ (Geology) என்பது. நிலவுலகத்தைப்‌ 
பற்றிய ஓர்‌ அறிவியல்‌. பல அறிவியல்‌ துறைகள்‌ நிலவுலகத்தைப்‌ 
ப்ற்றி ஆராய்கின்‌ றன. இவை  . தனித்‌ தனி. பணிகளில்‌ 
ஈடுபட்டுள்ளன; ,இவை கையாளும்‌ 'செயல்முறைகளும்‌. . -வெவ்‌ 
வேறானவை. ஆகவே; மேலே குறிப்பிட்ட பொருள்‌ வைகறை 
(Definition) மேலும்‌ விவரிக்க வேண்டும்‌. ர்‌ 
.... நவீன நிலப்பொதியியல்‌ நிலவுலகத்தின்‌ ்ல்ற்நி்த்ய்‌ 
வாழ்வையும்பற்றி ஆய்கிறது. இப்‌ பணிக்கு ஏற்ப இது இரு 
கூறாகப்‌ பகுக்கப்பட்டுள்ளது. . லெபோது இவ்விரண்டு பகுதிகளும்‌ 
'இருவேறு கல்வித்‌ துறைகளரகவே கருதப்படுவதும்‌ உண்டு, 
_.... (1) இயக்க (பெளதிக) நிலப்பொதியியல்‌ (Dynamic or Physical 
Geology) என்பது நிலப்பொதியில்‌ நடைபெறும்‌ மாறுபரடுகளின்‌ 
முறைகளையும்‌ அவற்றின்‌ காரணங்களையும்பழ்‌ றி ஆய்வது. 
(2) வரலாற்று நிலப்பொதியியல்‌ (Historical Geology) என்பது 
-திலப்‌ பொருக்கில்‌ காலத்திலும்‌ வெளியிலுமாக. நடைபெறும்‌ 
மாற்றங்களைப்பற்றியும்‌, புவிப்‌ பொருக்குக்கும்‌ உயிரியல்‌ உலகின்‌ 
வளர்ச்சிக்கும்‌ இடையே உள்ள உறவைப்பற்றியும்‌ ஆய்வது. 

இற்‌ நூல்‌ உலகின்‌ மேலும்‌ அதன்‌ உள்ளும்‌ நடைபெறும்‌ நிலப்‌ 
:பொதியியல்‌ செயல்முறைகளை விவரிக்கிறது; புவிப்‌ பொருக்கின்‌ 
வரலாற்றைச்‌ சுருக்கமாகக்‌ கூறுகிறது; நிலப்பொதியியல்வயக்‌ 
-கால வரிசை ஒன்றைத்‌ தருகிறது. ன்‌ 

இழ்‌:நூனைப்‌ படிப்பவர்கள்‌ நிலப்பொதியியல்‌ செயல்முறைகளை 
மேலும்‌ முழுமையாகப்‌ புரிந்துகொள்ளும்பொருட்டு இதன்‌ 
“ஆசிரியர்கள்‌ விண்ணியல்‌ (45££0ற௦ற)), பெளதிசப்‌ புவியியல்‌ 
(Physical geography) ஆகியவற்றின்‌ ிக்கல்களைப்பற்றியும்‌ 
சிறிது நினைவைத்‌ தூண்டியுள்ளதோடு வெளியில்‌ ஞாலத்தின்‌ 
- இடத்தைப்பற்றியும்‌ புவியின்‌ பிறப்புப்பற்றிய பலவிதக்‌ கோட்‌ 


3 பொது நிலப்பொதியியல்‌ 


பாடுகளைப்பற்றியும்‌ விளக்கியுரைத்துள்ளனர்‌. தாதுக்‌ கனிமங்‌ 
களையும்‌ மற்றும்‌ பரவலாகக்‌ காணப்படும்‌ கனிமங்களையும்‌ பாறை 
களையும்‌ மக்கள்‌ கண்டுகொள்ளவும்‌ நிலப்பொதியியல்‌ திசை 
காட்டியைப்‌ (௦0110889) பயன்படுத்தவும்‌, நிலப்பொதியியல்‌ 
,தலப்படத்தைப்‌ புரிந்துகொள்ளவும்‌, அதனின்று நிலப்பொதியியல்‌ 
வெட்டுத்‌ தளப்படங்களை வரையவும்‌ கற்பித்தலே இந்‌ நூலின்‌ 
குறிக்கோள்‌. i 


அயவய (677005) மற்றும்‌ அயவயமல்லாத உலோகவியல்‌ 
{non-ferrous metallurgy), தீயிரை (fuel) மற்றும்‌ வேதியியல்‌ வயத்‌ 
தொழில்துறைகள்‌, வேளாண்மை, மற்றும்‌ நாட்டின்‌ பொருளியல்‌ 
நலத்தின்‌. மற்றக்‌ இளைத்‌ துறைகள்‌ ஆகிய பலவும்‌ கனிமங்களையே 
நம்பியுள்ளன. இக்‌ கனிமங்களைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்கவும்‌ 
வெட்டி எடுத்துப்‌ பயன்படுத்தவும்‌ தேவையான அறிவை நிலப்‌ 
பொதியியல்‌ அளிக்கிறது. புவிப்பொருக்கன்‌ வேதியியல்‌ 
கூட்டமைவையும்‌, வரலாற்றையும்‌, கட்டமைப்பையும்‌ ஆய்வதால்‌ 
'நிலப்பொதியியலாளரீ நிலவுலகத்தின்‌ கருவூலத்தே மறைந்துள்ள 
செல்வத்தை வெளிப்படுத்தவும்‌, இச்‌ செல்வத்தை எடுத்துப்‌ பயன்‌ 
படுத்தத்‌ இறமையான முறைகளை உண்டாக்கவும்‌ செய்கின்றனர்‌. 
மேலும்‌, நிலப்பொதியியல்‌ பயந்துள்ள தகவல்கள்‌ கட்டடக்‌ கலைக்கு 
மிக முக்கியமானவை. பெரிய தொழிற்கூடங்கள்‌, பொதுக்‌ 
கட்டடங்கள்‌, இரயில்‌ பாதைகள்‌ நில .எண்ணெய்‌-நிலவாயுக்‌ 
குழாய்‌ வழிகள்‌, குடைவுகள்‌, பாலங்கள்‌, அணைகள்‌, நீர்த்‌ 
தேக்கங்கள்‌ ஆகியவற்றைக்‌ கட்டுபவர்களுக்குக்‌ கட்டடத்‌ 
தலத்திலும்‌, அதன்‌ சுற்றுவட்டாரத்திலுமுள்ள பாறைகளின்‌ 
அமைப்பைப்பற்றிய அடிப்படை நிலப்பொதியியல்‌ தகவல்களும்‌, 
. அப்‌ பாறைகளின்‌ வேதியியல்‌ கூட்டுபற்றியும்‌, அவை எவ்வகையான 
(நிலைமையில்‌ உண்டாயின, அவற்றை மாற்றியுள்ள செயல்‌ 
முறைகள்‌ யாவை, இவை எதிர்காலத்தில்‌ என்வாறு இயங்கும்‌ 
என்பனபற்றியும்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌ . 
மனிதன்‌ எப்போதுமே நிலப்பொதியியலில்‌ அக்கறை 
காட்டிவந்துள்ளான்‌ என்பது, நவீன காலத்தின்‌ தொடக்கதீதுக்கு 
வெகுமுன்பே மனிதன்‌ உலோகங்களை உற்பத்திசெய்யக்‌ சற்றுக்‌ 
கொண்டான்‌ என்னும்‌ உண்மையால்‌ வெளிப்படுறெது. ஆனால்‌, 
19ஆம்‌ நூற்றாண்டின்‌ முதல்‌ பாதியில்தான்‌ புவி வரலாற்றின்‌ 
சால வரிசை முதன்முதலாகத்‌ தொகுக்கப்பட்டது; மலைகளின்‌ 
-ஆக்கம்பற்றிய கொள்கைகளும்‌ வெளியிடப்பட்டன. 
ஐரோப்பா, ஆசியா, அமெரிக்கா ஆயெ நாடுகளின்‌ பெரும்‌ 
வரப்புகளில்‌. நடத்திய ஆய்வுகளின்‌ பயனாசப்‌. பெருவாரியான 


அறிமுகம்‌ ' ்‌ 3 


உண்மைகள்‌ வெளிப்பட்டன. இவையே அறிவியல்‌ பொது ' 
விதிகளின்‌ அடிப்படைகளை அளித்துள்ளன. ட 
நிலப்பொதியியலின்‌ அடிப்படைகளை உருவாக்கப்‌ பல ரஷிய, 
மேற்கு ஐரோப்பிய, அமெரிக்க அறிவியலாளர்கள்‌ உதவியுள்ள 
னர்‌, ரஷ்ய நிலப்பொதியியலாளர்களுள்‌ மிக்கேல்‌ லேமோனோசோ 
வின்‌ (1711-1765) பெயரை முக்கியமாகக்‌ குறிப்பிட வேண்டும்‌; 
-இவர்‌ புவியின்‌ பிறப்புப்பற்றியும்‌ அதன்‌ நிலப்பொதியியல்‌ 
அமைப்புப்பற்றியும்‌ பல முக்கியக்‌ கருத்துகளை வெளியிட்டார்‌; 
சுரங்கவியலின்‌ (ஙரறரறஜ) வளர்ச்சிக்குப்‌ பலவும்‌ செய்தார்‌, 7 8ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ முடிவிலும்‌ 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலும்‌ 
வாஸிலி ஸெவர்கின்‌ என்பவர்‌ கனிம இயலிலும்‌ (mineralagy), 
நிக்கோலய்‌ கோக்ஷரோவ்‌ என்பவர்‌ படிகவியலிலும்‌ (crysallogra- 
ஈட), டிமிட்ரி ஸொகோலோவ்‌ என்பவர்‌ நிலப்பொதியியலிலும்‌ 
போற்றத்தக்க ஆய்வுகளை நடத்தினர்‌. 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
இரண்டாவது பகுதியிலும்‌, 20ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கப்‌ 
பகுதியிலும்‌ நிலப்பொதியியல்‌ துறையில்‌ முக்கியமான பங்கு 
கொண்டவர்களுள்‌ கென்னடி ரோமனோவ்ஸ்‌கி, அலெக்சாண்டர்‌ 
கார்பின்ஸ்கி, விளாடிமிர்‌ ஒப்ரூசெவ்‌, ஐவான்‌. குப்கன்‌, 
ஆண்ட்ரை ஆர்க்கேஞ்சல்ஸ் ஆகியோர்‌ நிலப்பொதியியலிலும்‌, 
விளாடிமிர்‌ ' கோவாலெல்ஸ்கி, நிச்கோலய்‌ யாக்கோவ்லெவ்‌,, 
அலெக்ஸை போரிஸ்யாகீ, அலெக்லை பாவ்லோவ்‌, ந]. V. 
பாவ்லோவ்‌ ஆகியோர்‌ தொல்லுயிரியலிலும்‌ (pஅlaeontology), 
யெவ்க்ராஃப்‌ பயோடோரோவ்‌ படிகவியலிலும்‌, விளாடிமிர்‌ 
வெர்னாட்ஸ்கி, அலெக்ஸாண்டர்‌ ஃபெர்ஸ்மான்‌, ஃப்ராண்ட்ஸ்‌ 
லெவின்ஸன்‌-லெஸ்ஸிங்‌ ஆகியோர்‌ பாறை அமைப்பியலிலும்‌ 


{petrography), புவிவேதியியலிலும்‌ (Geochemistry) பெயர்‌ பெற்ற 
வரீகள்‌. 


வெளிநாடுகளில்‌ 19ஆம்‌ 20ஆம்‌ நூற்றாண்டுகளின்‌ பெயர்‌ 
ஆய்வாளர்களில்‌ வில்லியம்‌ ஸ்மித்தும்‌ (கிரேட்‌ பிரிட்டன்‌); 
ஜியார்‌ஐஸ்‌ குவியரும்‌ (ஃபிரான்ஸ்‌) படிவு அடுக்குகவின்‌ வரிசைகளை 
அறிய உயிரினங்களின்‌ புதைபடிவங்கல்‌ (10118) பெரிதும்‌ 
உதவியாக உள்ளன என்பதை நிரூபித்தனர்‌. சார்லஸ்‌ லையல்‌ 
(கிரேட்‌ பிரிட்டன்‌) நிலப்பொதியியலில்‌ தற்கால நிகழ்ச்சிகளின்‌ 
அடிப்கடையில்‌ கடந்த காலத்தை ஆயும்‌ மெய்ந்நடப்பு 
(actualistic) முறையைப்‌ புகுத்தினார்‌; எட்வார்ட்‌ ஸுயஸ்‌ 
(ஆஸ்ட்ரியா) புவிப்‌, பொருக்கின்‌ அமைப்பைப்பற்றி ஆய்ந்தார்‌; 
E. ஹாவ்க்‌ (ஃபிரான்ஸ்‌) கடலடித்‌ தொய்வுக்‌ கொள்கையை . 
(Geosynclinal Theory) உண்டாக்கினார்‌; ஆல்பர்ட்‌ ஹையம்‌. 
£ஸ்விட்ஸர்லாந்து), லியோபோல்டு கோபர்‌ (ஆள்ட்ரேலியா); 


4 i பொது நிலப்பொதியியல்‌ 
ஜேம்ஸ்‌ ட்வைம்‌ டானா (௮;.ஐ.நா.). ஆகியோர்‌ புவிப்‌ 
பொறைப்‌ : பிறழ்ச்சிகளைப்‌ பற்றி (4201001096) ஆராய்ச்சிகளைச்‌ 
செய்தனர்‌; - ஆல்ப்ரெட்‌ லோதர்‌ . வென்‌ : (ஜெர்மனி) உருகிய 
பாறைக்‌ குழம்பாலான (ஜக $: தளத்தின்மேல்‌ கண்டங்கள்‌ 
மிதக்கின்றன. என்னும்‌. கொள்கையை உண்டாக்கினார்‌. 


சோவியத்‌ ; அறிவியலாளர்கள்‌ - ்‌ ரஷ்யாவின்‌ சுரங்கவியல்‌ . 
தொழில்துறைக்கு வேண்டிய கச்சாப்‌ பொருள்களின்‌ மூல இருப்பு 
களை -விரிவாக்குவதற்கும்‌. 'நிலப்பொதியியல்‌ ' கொள்கையை 
உருவாக்குவதற்கும்‌ பலவகையிலும்‌ உழைத்துள்ளனர்‌ . சோவியத்‌ 
நாட்டின்‌ பரந்த செயல்‌ விளைவுள்ள பொருளாதார வளர்ச்சித்‌ 
திட்டங்கள்‌ இதற்கு உதவியாக: இருந்து வருகின்றன. சோவியத்‌ 
நாட்டின்‌. மாபெரும்‌ பரப்பும்‌ அதன்‌ நிலப்பொ தியியல்‌ அமைப்பின்‌ 
- பல்வகைமையும்‌ (diversity) 'நிலப்பொதியியல்‌ ஆய்வுகளை. 

2 டத்‌ வும்‌. யொதுமைப்பாடுகளை. (generalisations) ஏற்படுத்‌ கவும்‌. 
* தல்ல வாய்ப்பைத்‌ தருகின்றன. 2 


ப கடந்த பல்‌ பத்தாண்டுகளில்‌. சோவியத்‌ நிலப்‌. பொதியிய 

லாளர்கள்‌ . அய்வய, அயவயப்படாத கனிமங்கள்‌, அரிய - 
'உலோகங்கள்‌ (கோ 161818) மற்றும்‌, பல கனிம்ங்கள்‌ ஆசிய 

வற்றின்‌ புதிய 'இருப்புகளைக்‌ .கண்டுபிடித்துள்ளனர்‌. இன்று 

சோவியத்‌ தொழில்துறை . தனக்கு வேண்டிய எல்லாக்‌ கசிசாப்‌- 
பொருள்களையும்‌ பெற்றுள்ளது. பூரல்‌ மலைகளின்‌ கிழக்குச்‌ சரிவு 

களிலும்‌, டிக்வின்‌ பகுதியிலும்‌, உக்ரெய்னிலும்‌ மற்றும்‌ சோவியத்‌ 

தாட்டி ற்ற பல பகுதிகளிலும்‌, மிகப்பெரிய அலுமினியப்‌... 
படிவுகள்‌ . ' 'கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . இந்தப்‌ பகுதிகளில்‌ 

பாக்சைட்‌ (லே) எனப்படும்‌ அலுமினியத்‌ தாது இருப்பதாகப்‌ 

பல ஆண்டுகளுக்கு முன்பே பேராசிரியர்‌ ஆண்ட்ரை ஆர்கேஞ்‌ 

ஜல்ஸ்‌9 வற்புறுத்தி இருந்தார்‌. 

அஃ படிவுப்பாறைகளும்‌ 'தணற்பாறைகளும்‌ ஒன்றன்மேல்‌ ஒன்று 

'படும்‌ இடங்களில்‌, மட்டுமல்லாது, இத்தகைய இடங்களுக்கு வெகு 

தொலைவான இடங்களிலும்‌, கடலோரப்‌ பகுதிகளிலும்‌ உகவியக்‌' 

'கத்தால்‌ மாறுபடும்‌ பாறைப்‌ பொருக்குகளிலும்கூட அய த்தாதுக்‌ : 
கள்‌ உண்டாகின்றன : என்பது போன்ற தற்போதைய கொள்கை 

களின்‌ பயனாக மிகப்பெரிய அயத்தாதுப்‌ படிவுகளைக்‌ கண்டுபிடிக்க 

முடிந்தது. 


பேராசிரியர்‌ ஐவான்குப்ன்‌ மண்ணெய்‌ நிலவாயுப்‌ படிவு 
களின்‌ பிறப்புப்‌ பற்றிய கொள்கையை உருவாக்குவதில்‌ முக்யெப்‌ 
பற்குகொண்டார்‌. இவருடைய உய்த்துணர்வுக்‌ குறிப்புகளால்‌ 
, பல மண்ணெய்‌, நிலவாயுப்‌ படிவுகள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. 





அறிமுகம்‌ ச 
த யாகுடியாவிலுள்ள (18118) . வைரப்‌ புலன்களைக்‌ கண்டு 
பிடிப்பதற்குப்‌ (பெரும்பாலும்‌ கருத்தியல்‌ முற்கூற்றுகள்‌ (Theo- 
retical premises) காரணமர்ய்‌ இருந்தன. 


. - -நிலநீரியல்‌. (நydrogeology). பொறியியல்‌ வய நிலப்‌. 
பொதியியல்‌, பாறைப்‌ . பிறழ்ச்சியியல்‌ (geotectonics), நிலப்பனி 
்‌ உறைவியல்‌. (ஓீocryology),  எரிமலையியல்‌ (301௦80௦1௦9), தொல்‌. 
லயிரியல்‌ (pஅlaecontology) மற்றும்‌ பல கல்வித்துறைகளும்‌. நிலப்‌: 
. பொதியியல்‌ வய ஆய்வுகளால்‌ திறம்பட வளம்‌ பெற்றுள்ளன; 
மேலும்‌, பல புதிய நிலப்பொதியியல்வயக்‌ கல்வித்துறைகளும்‌ உண்‌ 
டாக்கப்ப்ட்டுள்ளன. சோவியத்‌ அறிவியலாளர்களான வினாடிமிர்‌. 
வெர்னாட்ஸ்கி, அலெக்ஸாண்டர்‌ ஃபெர்ஸ்மான்‌ ஆகியோரின்‌ ஆய்‌ 
- வுகளின்‌ விளைவாக உண்டான புவிவேதியியல்துறை (ஓeochemistry) 
புவிப்‌ பொருக்கிலுள்ள வேதியியல்‌ கனிமங்களின்‌ வரலாறு 
பற்றியும்‌ அவை எவ்வாறு பரவியுள்ளன என்பதன்‌. ்‌ விதிமுறை 
களைப்‌ பற்றியும்‌, பல்‌ வேறான பெளதிக, வேதியியல்‌ சூழ்நிலைகளில்‌. 
_ இவை எவ்வாறு இயங்குகின்றன என்பதுபற்றியும்‌ ஆய்ந்துணர்‌ 
கிறது. பூபெளதிகவியல்‌ (geophysics) புவி முழுமையிலும்‌ பகுதி 
களிலுமாகப்‌ பெற்றுள்ள பெளதிகத்‌ தன்மைகளைப்‌ பற்றிப்‌ பல. 
வகையான ஆய்வுக்‌ கருவிப்‌ புலக்காட்சிகளைக்‌ கொண்டு 
(observations) கண்டறிகறது. கனிமப்‌ படிவுகளைத்‌ தேடிக்‌ 
கண்டுபிடிப்பதில்‌ பூபெளதிக முறைகள்‌ 'மிக முக்கியமானவை. 
புவியின்‌ : பொருக்கு, அதன்‌ பிறப்பு, காலப்போக்கில்‌ அதில்‌ 
ஏற்படும்‌ மாறுதல்கள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றி ஆய்வதில்‌ பெளதிக 
வியல்‌, வேதியியல்‌, உயிரியல்‌ ஆதிய்‌ துறைகளின்‌ அடிப்படைக்‌. 
கொள்கைகளையும்‌ நிலப்‌ பொதியியல்‌ பயன்படுத்துறெது. ஆனால்‌ 
-திலப்பொதியியல்‌ ஆய்வுமுறைகள்‌ வேதியியல்‌, உயிரியல்‌ ஆகிய 
துறைகளில்‌ கையாளப்படும்‌ மூறைகளிலிருந்து பெரிதும்‌ மாறு 
படுகின்றன . பெளதிகவியல்‌, வேதியியல்‌, உயிரியல்‌ ஆகியவற்றில்‌ 
பலவகையான விதிகள்‌ செயல்முறைகளால்‌ தேர்ந்து உருவர்க்கப்‌ 
படுகின்றன. .நிலப்‌ பொதியியலில்‌ இவ்வாறு செயல்முறை 
களைக்‌ கையாள்வது மிகவும்‌ கடினம்‌. எடுத்துக்காட்டாக, 
மலைவளர்ச்சிக்கு . வேண்டிய சூழ்நிலைகளைச்‌ செயல்முறையால்‌ 
உண்டாக்க முடியாது. மலைத்தொடர்கள்‌ பல மில்லியன்‌ 
ஆண்டுகளாகச்‌ செயல்படும்‌ கிளர்ச்சிகளால்‌ உண்டாகின்றன. 
* ஆயினும்‌, சோவியத்நாடு உள்படப்‌ பல நாடுகளில்‌ பலவித 
நிலப்பொதியியல்‌ செயல்முறைகளை உருப்படிவங்களைக்கொண்டு 
சோதனை செய்து ஆய்கின்‌றன்ர்‌. 


- 


6 பொது நிலப்பொதியியல்‌ 


“பாறைக்ளின்‌ வரிசையான அடுக்கமைப்புகளையும்‌ (நில அடுக்‌ 
இயல்‌-5£ர£iஜாகaphy) அவற்றின்‌ அமைப்பியல்புகளையும்‌ (பாறைப்‌ 
'பிறழ்ச்சியியல்‌-(60100108), 'கனிமக்‌ கூட்டு முறையையும்‌ (பாறை 
அமைப்பியல்‌-றூ£ர௦ஜாகறhy), அவற்றில்‌ பாதுகாக்கப்பட்டுள்ள 
புதைபடிவ உயிரினங்களையும்‌ தாவரங்களையும்‌ கொண்டு 
அவற்றின்‌ சார்பு வயதையும்‌ .நிலப்பொதிகளில்‌ நேர்முகமாகக்‌ 
கூர்ந்து கவனித்து அறிவதே நிலப்பொதியியலின்‌ முக்கிய ஆய்வு 
முறையாகும்‌ . 


சோவியத்‌ அறிவியலாளர்கள்‌ தாம்‌ கற்றுவரும்‌ செயல்‌ 
முறைகளின்‌ உள்ளியல்புகளை மேன்மேலும்‌ ஆழ்ந்து அறிவதில்‌ 
முற்பட்டுள்ளனர்‌: விவரங்களை இயற்பொருள்‌ வாதமுறை 
ஆராய்ச்கெளுச்கு (சialectical materialism) ™உட்படுத்திப்‌ 
பொதுமைப்படுத்துகன்றனர்‌: உலகின்‌ மிகத்தொன்மையான 
காலங்களில்‌ நடைபெற்ற நிலப்‌ பொதியியல்‌ செயல்முறைகளைப்‌ 
பற்றிய கோட்பாடுகளை ஒழுங்குமுறையாக எடுத்துக்‌ காட்டினர்‌. 


நேர்முகமாகக்‌ காணமுடியா தபடி மிகு நீத ஆழங்களில்‌ உள்ள 
பாறை அடுக்குகளின்‌ அமைப்பை எரிமலைக்‌ கிளர்ச்சிப்‌ பொருள்‌ 
களைக்கொண்டு ஆய்ந்தறிகின்றனர்‌. புவியினூடே செல்லும்‌ 
நிலஅதிர்ச்‌ அலைகளையும்‌, நிலஅதிர்ச்சகளையும்‌ பற்றிய ஆய்வுகள்‌ 
புவியிலுள்ள பொருளின்‌ நிலையினைப்பற்றிச்‌ சில எண்ணங்களை 
உருவாக்க உதவுகின்றன, நில வெப்பத்‌ தோற்றப்பாடு பற்றிய 
அறிவால்‌ பல முக்கிய முடிபுகளை . நிலைநாட்டியுள்ளனர்‌. புவிப்‌ 
இபாருக்கு உண்டான முறைமையிலும்‌, கண்டங்களுக்கும்‌ 
கடல்களுக்கும்‌ இடையே உள்ள . எல்லைகளில்‌ மெல்ல, ஆனால்‌ 
இடைவிடாது நிகழும்‌ மாறுதல்களிலும்‌ வெப்ப ஊற்றுப்‌ போன்ற 
மற்றும்‌,.. பல தோற்றப்பாடுகளிலும்‌ உலகினுள்‌ உள்ள பேர்ளவு 
வெப்ப இருப்பு முக்கியப்‌ பங்குகொண்டுள்ளது என்பதை 
இத்‌ துறையில்‌ கண்டுள்ள புலக்காட்சிகள்‌ காட்டியுள்ளன. 


புவியின்‌ பற்பல போர்வைகளினூடே நிலஅதிர்ச்ச அலைகள்‌ 
ஊடுருவிச்‌ செல்வதை ஆய்ந்தறியவும்‌, புவியின்‌ காந்தக்‌ கவர்ச்சி 
யையும்‌, புவியீர்ப்பு விசைகளின்‌ பரப்பீடு மற்றும்‌ பல தோற்றப்‌ 
பாடுகளையும்‌ பற்றி ஆய்ந்தறியவும்‌ உதவியாகவுள்ள நில 
அதிர்ச்சி வரையியல்‌. (8618001613), நிலக்காந்த அளவியல்‌ 
(magnetometry), புவிக்கவார்ச்சி அளவியல்‌ (ஜரavimetry) முதலிய 
கருவிவய பூபெளதிக ஆய்வு முறைகள்‌ புவிப்பொருக்கு 
அமைப்பின்‌ பல மறையபொருள்களை வெளிப்படுத்த அறிவிய 
லாளர்களுக்கு உதவியுள்ளன. & 


புவியின்‌ பிறப்பு, அதன்‌ பெளதிக, 
வேதியத்‌ தன்மைகள்‌ 
'கோளவெளியில்‌ புவி 


புவி சூரிய மண்டலத்தின்‌ (9018 899600) கோள்களில்‌ ஒன்று. 
இது இந்த மண்டலத்திலுள்ள மற்ற எல்லாக்‌ கோள்களையும்‌ 
போலச்‌ சூரியனைச்‌ சுற்றி வருகிறது. சூரியனைச்‌ சுற்றும்‌ கோள்கள்‌ 
சூரியன்‌ செல்வதாகத்‌ தோன்றும்‌ கதிர்வீதித்‌ தளத்தில்‌ (plane 
of the ecliptic) இடம்பெற்றுள்ளன. இத்‌ தளத்துக்கும்‌ சூரிய. 
னின்‌ நடுக்கோட்டுக்கும்‌ இடையே 7 கோணம்‌ உள்ளது. 


சூரிய மண்டலமும்‌ மற்றும்‌ முழு அகண்டமும்‌ (universe) 
எவ்வாறு உண்டாயின என்பது கருத்தியல்படியும்‌ செயலியல்படி 
. யும்‌ மிக முக்கியமான பிரச்சனை. 


வான்வெளியிலுள்ள கோளப்‌ பொருள்கள்‌ அனைத்துமே ஒரே 
விதப்‌ பொருளிலிருந்தே உருவாகியுள்ளன என்று எல்லா 
அறிவியலாளர்களும்‌ ஒப்புக்கொள்கின்றனர்‌. சூரிய மண்டலத்தின்‌ 
பிறப்பை விளக்கத்‌ தெளிவான பல கோட்பாடுகள்‌ உருவாக்கப்‌ 
பட்டுள்ளன. முதன்மையாக எழுந்தவற்றுள்‌ ஒன்று இம்மான்யுவல்‌ 
கான்ட்‌ (1724-1804) 1755ஆம்‌ ஆண்டில்‌ வெளியிட்ட கோட்‌ 
பாடாகும்‌. 


அகண்டம்‌ இயலுலக வெளியை (0081௦ 80306) நிரப்பியிருந்த 
முதன்மைப்‌ பொருளால்‌ ஆனது என்று கான்ட்‌ உரைத்தார்‌. 
தோற்றவயப்படி. கட்டியான இந்தப்‌ பொருளின்‌ துகள்கள்‌ அசை 
வற்று இருந்தன. ஆனால்‌, இவற்றின்‌ அடர்த்தியும்‌ (808/0) : 
 பொருண்மையும்‌ (55) ஒன்றுக்கொன்று மாறுபட்டிருந்தன. 
, அவை ஒன்றைஒன்று ஈர்ப்பதால்‌ இடம்பெயர ஆரம்பித்துத்‌ தனித்‌ 
தனியாகச்‌ செறிவடைந்து உறைந்தன. இந்த உறைவுப்பிழம்பு 


& பொது நிலப்பொதியியல்‌ : 


களும்‌ தொடர்ந்து ஒன்றையொன்று ஈர்த்தன; பெரிய உறைவுப்‌ 
்‌ பிழம்புகள்‌ சிறிய உறைவுப்பிழம்புகளைத்‌ தம்பால்‌ ஈர்த்தன. இவ்‌ 
வாறு பெரிய பெரிய பொருண்‌ முடிச்சுகள்‌ உண்டாயின. ஈர்ப்புச்‌ ' 
சக்தியோடு கூடவே இடையெறிவு ஆற்றலும்‌ (16றய18100) இருந்‌ 
தது; இதனால்‌ ஒன்றன்மேல்‌ ஒன்று முட்டும்‌ துகள்கள்‌ பல திசை 
களில்‌ தெறித்தோடவும்‌ செய்தன. திரும்பத்‌ திரும்ப எத்திசை 
யில்‌ அதிகமாகத்‌ துகள்கள்‌ தெறித்தோட நேர்ந்ததோ அதுவே 
முனைப்பாகிப்‌ பொருள்‌ இண்மங்களாலான முடிச்சுகள்‌ பெரிய 
முடிச்சுகளைச்‌ சுற்றி ஒரே திசையில்‌ சுற்ற ஆரம்பித்தன. இவை 
சூரியன்‌ என்று சொல்லக்கூடிய ஒரு நடுப்‌ பிழம்பைச்‌ சுற்றிவந்தன. 


சூரியனைச்‌ சுற்றிவந்த துகள்கள்‌ விண்க .ற்களின்‌ சொரிவினால்‌ 
உண்டான வளையங்களைப்‌ .பேஈல்‌. தோற்றமளித்தன; இந்தச்‌ 
- சொரிவில்‌ பல கவர்ச்சி மையங்கள்‌ இருந்தன. இவையே பிற்காலக்‌ 
கோள்களின்‌ கருமையங்களாயின. இவ்வாறு ஈர்ப்புச்‌ சக்தியினால்‌ 
எல்லா விண்கற்களும்‌ மெதுவாகச்‌ சூரியனைச்‌ சுற்றும்‌ கோள்களின்‌” 
மண்டலமாக, மாறின (படம்‌ 1.) 





படம்‌ 1, கான்ட்‌-லாப்லாஸ்‌ கொள்கைப்படி சூரியனும்‌ கோள்களும்‌ உண்டாதல்‌ : 


1796ஆம்‌ ஆண்டு பியரி லாப்லாஸ்‌ (1748-1827) -சூரிய 
மண்டலமும்‌ மற்றக்‌ கோள்களும்‌' எவ்வாறு பிறந்தன்‌ என்பது: 
குறித்து . இதே போன்ற ஒரு கோட்பாட்டை வெளியிட்டார்‌. 
இதன்படி. . சூரியன்‌, கோள்கள்‌. “(planets), துணைக்கோள்கள்‌” 
(satellites) ஆகியவை எந்தப்‌ பொருளால்‌ ஆசியுள்ளனவோ அப்‌ 
பொருள்‌, முன்னொரு. பொழுது. நெபுலா (6018) எனப்படும்‌' மிக 
அகல்வான்‌ (818160)  வர்யுமேகமாக இருந்த்து; இது சுழன்று: 


ஏலியின்‌ பிறப்பு, அதன்‌ பெளதிக, வேதியதீ தன்மைகள்‌ 9 


கொண்டிருந்தது. இந்தச்‌ சுழற்சிக்குக்‌ ' காரணம்‌ தெரியாது. 
அகள்களுக்கு இடையே உள்ள கவர்ச்சியின்‌ காரணமாக இந்த 
நெபுலா மேகம்‌ அதன்‌ மையத்தில்‌. குளிர்ந்து இறுகத்‌ தொடங்‌ 
கியது; இதுவே பின்னர்ப்‌ பழைய சூரியனானது.. முதன்‌ முதலில்‌ 
சூரியன்‌ அதைச்‌ சூழ்ந்தவாறு நிதானமாகச்‌ சுழன்றுகொண்டிருந்த 
, நெபுலாவால்‌ மூடப்பட்டிருந்தது. சூரியனுக்கு வெகு அருகே 
i இருந்த துகள்கள்‌ இவ்வாறாகச்‌ சிறிய விட்டமுடைய கோள்வழி 
களில்‌ (௦ாஸit5) சுழன்றன. அதே சமயம்‌ தொலைவில்‌ இருந்தவை 
அதே நேரத்தில்‌ பெரிய விட்டமுடைய கோள்வழிகளில்‌ சுழன்றன. 
ஆகவே, மையத்தைவிட்டுத்‌ தொலைவாகப்‌ போகப்போக ஈர்ப்புக்‌. 
குறைந்துகொண்டே வந்தது; சுழல்வீச்சு விசை (centrifugal force) 
அதிகரித்துக்கொண்டே சென்றது. மையத்திலிருந்து ஒரு குறிப்‌ 
பிட்ட தூரத்தில்‌ இவை இரண்டும்‌ ஒரு சமன்பாட்டை அடைந்‌ 
தன. ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மற்றவற்றிலிருந்து பிரிக்கும்‌ 
எல்லைக்கோடு இந்தப்‌ புள்ளியினூடே சென்றது. 
குளிர்ந்த வெளியில்‌ சுழலும்‌ நெபுலா மெல்ல மெல்ல வெப்‌ 
பத்தை இழந்து குளிர்ந்துகொண்டே. வந்ததால்‌ சுருங்கிக்‌ கொண்‌ 
டேயும்‌ வந்தது. இதனால்‌ அதன்‌ சுழற்சி அதிகமானது; இவ்வாறு 
விரைவு அதிகரித்துக்கொண்டே போய்‌ ஓரளவுக்கு மிஞ்சியதும்‌? 
உள்ளிழுக்கும்‌ ஈர்ப்புச்‌ சக்தியைவிடச்‌ சுழல்வீச்சு விசை அதிகமாய்‌. 
விட்டது. இதனால்‌ நெபுலா அதன்‌ கோள உருவத்தை விட்டு 
மெல்ல மெல்லப்‌ பிசகி மேலும்‌ மேலும்‌ நீளமாகும்‌ நீள்வட்டச்‌ 
சுழற்சி வடிவத்தைப்‌ ((8ற167014) பெற்றது; நெபுலா தன்‌ கோள 
தடுக்கோட்டில்‌ பல மெல்லிய வளையங்களாகத்‌ தகர்ந்தது. சீரற்ற. 
முறையில்‌ குளிர்ந்ததால்‌ இந்த வளையங்கள்‌ உடைந்து தூளாயின, 
இத்‌ துகள்களுக்கு இடையே ஏற்பட்ட கவர்ச்சியினால்‌ சூரியனைச்‌ 
சுற்றிவரும்‌ கோள்கள்‌ உண்டாயின (படம்‌ 1). 
கான்டின்‌ கோட்பாட்டை மற்றவர்கள்‌ கவனிக்கவில்லை. 
ஆனால்‌, லாப்லாஸின்‌ “புதுக்‌ கருத்துகள்‌ வெளியான உடனே 
மக்களால்‌ மிகவும்‌ பாராட்டப்பட்டன. அவை 19ஆம்‌ நூம்‌ 
ருண்டின்‌ விண்ணியல்‌ வளர்ச்சியில்‌ பெரும்‌ பங்கு கொண்டன... 
சூரியன்‌ தன்‌ அச்சில்‌ சுற்றும்‌ அதே திசையில்‌ ஏன்‌ கோள்கள்‌ 
சூரியனைச்‌ சுற்றுகின்றன; அவற்றின்‌ சுழற்சிப்‌ பாதைகள்‌ ஒரே 
தளத்தில்‌ ஏன்‌ உள்ளன; அவை சூரியன்‌ சுழலும்‌ அதே திசையில்‌ 
குத்தம்‌ அச்சுகளில்‌ ஏன்‌ சுழல்கின்றன என்னும்‌ பலவற்றையும்‌ 
லாப்லர்ஸின்‌ கோட்பாடு விளக்குகிறது. ஏறக்குறைய ஒன்றே 
போலுள்ள கான்ட்‌,. லாப்லாஸ்‌ ஆகிய இருவர்‌ கோட்பாடுகளும்‌ 
இன்று கான்ட்‌-லாப்ஸாஸ்‌ கோட்பாடு என்று ஒன்றாகவே போற்‌. 
:.ஐப்படுகன்றன. 


to பொது. நிலப்பொதியியல்‌ 


அகண்டம்‌ பற்றியும்‌, சூரிய மண்டலம்‌ பற்றியும்‌ பின்னர்‌ 
நடந்த ஆராய்ச்சிகள்‌ கான்ட்‌-லாப்லாஸ்‌ கொள்கைக்கு எதிர்‌. 
மாறான பல உண்மைகளைக்‌ காட்டின. எடுத்துக்காட்டாக, ஒரு 
இில கோள்களின்‌ துணைக்கோள்கள்‌ அக்‌ கோள்களைப்‌ போல்‌ 
அல்லாது அவற்றுக்கு எதிர்த்‌ இசைகளில்‌ சுழல்கின்றன. (இது: 
யுரேனஸ்‌, ஜுபிடர்‌ ஆகியவற்றின்‌ சில கோள்களில்‌ காணப்படும்‌. 
உண்மை). ரு 


- அகண்டவியலுலகப்‌ படைப்புப்பற்றிய மற்றக்‌ கோட்பாடுகள்‌ 
(மெளல்டன்‌, ஜீன்ஸ்‌ மற்றவர்கள்‌) கான்ட்‌-லாப்லாஸின்‌ கோட்‌, 
பாட்டை அடிப்படையாகக்‌ (கொண்டு 20ஆம்‌ நூற்றாண்டில்‌: 
வளர்ந்தவை. I 

கடந்த சில பத்தாண்டுகளில்‌ அகண்டவியலுலகக்‌ கோட்பாடு 
களை வளர்த்து வந்த சோவியத்‌ அறிவியலாளர்கள்‌ 19ஆம்‌ நூற்‌ 
றுண்டிலும்‌ 20ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலும்‌ வெளியிடப்‌: 
பட்ட அறிவியல்‌ கருத்துகளில்‌ மிக முக்கியமான திருத்தங்களைச்‌: 
செய்துள்ளனர்‌. இவர்களுள்‌ ஒருவரான ஒட்டோ ஷ்மிட்‌ முன்னாள்‌. 
களின்‌ கோட்பாடுகள்‌ பண்பு சார்ந்தவையாக மட்டுமே இருந்த. 
தால்‌ ஏற்றுக்கொள்ளத்‌ தக்கவை அல்ல என்று கருதினார்‌. நவீன்‌: 
அகண்ட வெளியியல்‌, கணிதவியல்‌, புள்ளியியல்‌ முறைகளை” அடிம்‌ 
படையாகக்‌ கொண்ட அளவு சார்ந்ததாகவும்‌ (4087141176). 
இருக்கவேண்டும்‌ என்று அவர்‌ கூறினார்‌. 

1944-ல்‌ ஷ்மிட்‌ புதிய கோட்பாடு ஒன்றை வெளியிட்டார்‌. 
சூரிய மண்டலத்தின்‌ கோள்கள்‌ ஒரு வாயுத்துகள்வய நெபுலா 
விண்மீன்களுக்கு இடையேயுள்ள அகண்டவெளியில்‌ சென்று: 
கொண்டிருந்தபோது சூரியனால்‌ ஈர்க்கப்பட்டதால்‌ உண்டாயின: 
என்று இவர்‌ கருதினார்‌. 


சூரியனைச்‌ சுற்றிவந்த திண்ம விண்கற்றைகள்கள்‌ ஈர்ப்புச்‌ சக்தி: 
யின்‌-சூழ்வலிவாற்றலில்‌ சிக்குண்டு ஒன்றாகத்‌ திரண்டு கோள்களை 
உண்டாக்கின. இச்‌ செயல்முறை கோள்துகள்‌-சொரிவு செறிவாக: 
இருக்கும்வரை தீவிரமாக நடந்தது. கடந்த 2000 மில்லியன்‌: 
ஆண்டுகளில்‌ நம்‌ புவியின்மேல்‌ விழுந்து சேர்ந்த விண்கற்‌ பொருள்‌ 
மிகவும்‌ சிறிதளவானதே. புவியினுள்‌ விண்கற்‌ பொருள்‌ மீண்டும்‌ 
பரவுதல்‌ பாய்ம நிலையைக்‌ கடக்காமலே$பாகும-குழைமப்‌ பதத்தி. 
அள்ள ஊடகத்தில்‌ மட்டுமே நடந்தது. ஸ்மித்தின்‌ கருத்துப்படி. 
புவி எப்போதுமே வெம்மையாக இருந்ததில்லை. அதன்‌ சராசரி: 
வெப்பம்‌ 4”-க்குமேல்‌ இருந்ததில்லை. புவி பின்னர்ச்‌ சூடேறக்‌. 
காரணம்‌ சில கதிரியக்கத்‌ தனிமங்களின்‌ சதைவேயாகும்‌. - 


டிவியின்‌ பிறப்பு, அதன்‌ பெளதிக, வேதியத்‌ தன்மைகள்‌ Ir 


ஸ்மித்தின்‌ கோட்பாடு சூரிய மண்டலத்தின்‌ எல்லா அமைம்‌ 
புக்‌ கூறுகளையும்‌ எளிதில்‌ நம்பத்தக்க முறையில்‌ விளக்குகிறது. ' 


இது வட்டமான கோள்வழி, கோள்களின்‌ சுழற்சி, கோள்கள்‌ 
ஏன்‌ வெவ்வேறளவு இடைவெளி விட்டவாறு உள்ளன என்பது: 
, பற்றிய விதிகள்‌, கோள்களைப்‌ பேரளவுள்ள கோள்கள்‌ என்றும்‌: 
தரைக்குரிய கோள்கள்‌ (167£2511181) என்றும்‌ இரண்டு விதமாகப்‌: 
பிரிக்கும்‌ பாகுபாடு ஆகியவற்றை விளக்குகிறது. மேலும்‌, -இக்‌ 
கொள்கை சூரிய மண்டலத்தில்‌ பரவியுள்ள பொருண்மை. (0888), 
இயங்குவிசை (௦10071) ஆகியவற்றின்‌ பெரிய சிக்கலை விளக்கு. 
கிறது. எவ்வாறெனில்‌, கோள்கள்‌ தத்தம்‌ இயங்குவிசை அளவு 
களை விண்வெளியில்‌ மாபெரும்‌ கேலக்சியின்‌ சுழற்சி இயக்க விசையி' 
லிருந்து பெற்றுள்ளன என்றும்‌, ஒரு வாயு-துகள்‌ மேகம்‌ பிடிபட்ட. 
போது இவ்வாறு நிகழ்ந்தது என்றும்‌ இக்‌ கொள்கை புனைந்து: 
கொண்டுள்ளது. 


ஸ்மித்தின்‌ கொள்கையில்‌ ஒரு தளர்வு இருந்தது. அதாவது, 
சூரியனைச்‌ சுற்றி இருந்ததாக நினைக்கும்‌ கோள்களின்‌ ஆக்கத்துக்கு. 
அடிகோலிய பொருளான விண்கல்‌ துகள்‌-வாயு மேகம்‌ எவ்வாறு: 
பிறந்தது? கேலக்சியில்‌ இத்தகைய மேகத்தைச்‌ சூரியன்‌ பிடிக்க 
வாய்ப்பு இருந்தது என்பதை மூன்று திண்மப்‌ பொருள்கள்‌ ஒன்றோ 
டொன்று கலந்தியங்கும்‌ தன்மையைக்‌ கொண்டு கணிதப்படி 
நிரூபித்துள்ளனர்‌.. எனினும்‌, அகண்டத்தில்‌ கோள்கள்‌ உண்டான 
விதத்தை ஒரு வியப்பான-தோற்றப்பாடு என்னும்‌ அளவுக்கு இத்‌ 
தகைய வாய்ப்பு மிகவும்‌ அரிதானது. இது, அறிவியலாளர்களைச்‌: 
சூரியனைச்‌ சுற்றி வாயுத்துகள்‌ மேகம்‌ உண்டானதற்கு மற்ற: 
விளக்கங்களை நாடுமாறு கட்டாயப்படுத்தியது. 


Vv. A. அம்பார்ட்ஸாம்யான்‌ (Ambartsumyan, V. A.} 
என்னும்‌ சோவியத்‌ விண்ணியல்‌ பெளதிக அறிவியலாளரின்‌ 
ஆராய்ச்சிகள்‌ இது சம்பந்தமாக முக்கியமானவை. அகல்வான 
(1264) வாயுத்துகள்‌ நெபுலாக்களில்‌ தொடர்ந்தாற்போல்‌: 
பொருள்‌ உறைந்து உருவாகிக்கொண்டே இருப்பதை இவர்‌ நிரூ. 
பித்தார்‌. 


37. 0. ஃபெசெங்க்கோவ்‌ (Fesenkov, V. 0.) என்னும்‌: 
சோவியத்‌ விண்ணியலாளர்‌, இந்த உண்மையின்‌ அடிப்படிடையில்‌' 
சூரியனும்‌ அதைச்‌ சுற்றிவரும்‌ கோள்களும்‌ ஒரு பொதுவான வாயு-. 
துகள்‌ ஊடகத்திலிருந்து உண்டாயின என்னும்‌ கோட்பாட்டை 
உருவாக்கினார்‌. இவருடைய கோட்பாட்டின்படி, சூரியன்‌ ஒரு. 


க்க பொது. நிலப்பொதியியல்‌ 


சாதாரண -விண்மீனாக உருவம்‌ பெற்றபோது அதன்‌ மாபெரும்‌ 
'பொருண்மைஅளவும்‌ மிக - விரைவான சுழற்சியும்‌ அதன்‌ கோள 
,நடுக்கோட்டுத்‌ தளத்திலிருந்து கோள்பொருள்‌ விலகிப்‌ பிரியுமாறு 
செய்தன. இந்தப்‌ பொருள்‌ ஏறுமாறாகப்‌ பரவிய பொருண்மை 
வாய்ந்த வாயு-துகள்‌ மேகமாக்‌ அமைந்தது. இதற்குப்பின்‌ இந்த 
மேகத்தின்‌ பரிணாமம்‌ கவர்ச்சியின்‌' சூழ்வலியில்‌ நடைபெற்றுக்‌ 
"கோள்களின்‌ ஆக்கத்தை நோக்கி முன்னேறியது. ஆகவே, கோள்‌ 
களின்‌ ஆக்கம்‌. விண்மீன்களின்‌. ஆக்கத்தின்‌ பொதுச்செயல்‌ 
முறையின்‌ ஓர்‌ உறுப்பாகிறது; இது அகண்டத்தில்‌ பரவலாகச்‌ 
செயல்படும்‌ 'ஒரு: தோற்றப்பாடாகத்‌ தெரிகிறது. வெஸன்‌ 
“கோவின்‌ கூற்றுப்படி, புவி, மற்ற எல்லாக்‌ கோள்களைப்போல, 
அதன்‌ பொருண்மையின்‌ முழுமையில்‌ உடனடியாக உருவம்‌ 
-கொண்ட்தே தவிரத்‌ துகளின்‌ தனித்தனி துணுக்குகளின்‌ செறி 
வால்‌ நெடுங்காலம்‌ நடந்த செயல்முறையின்‌ விளைவால்‌ அல்ல. ' 


விண்வெளியில்‌ மிக விரைவாகச்‌.செல்லும்‌ சூரியனும்‌ அதைச்‌ 
அற்றிவரும்‌ தெரிந்தபடியான ஒன்பது கோள்களும்‌' ஒருகோள்‌ 
மண்டலத்தின்‌ உருமாதிரியாய்‌ அமைந்துள்ளதாக இன்று பொது 
வாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. சூரியமண்டலம்‌ நொடிக்கு 
2338 கி.மீ,.வேகத்தில்‌ (இசை விரைவு velocity) செல்கிறது. 


_ தரையியல்‌ வகையைச்‌ சேர்ந்த சிறிய அளவுள்ள கோள்கள்‌ 
சூரியனுக்கு அருகில்‌ உள்ளன. இக்‌ கோள்கள்‌, ஒப்பு நோக்குகை 
யில்‌, சிறிய... அளவின; இவை உயர்ந்த செறிவெண்‌ உடையவை. 
சூரியனுக்கும்‌ புவிக்கும்‌ இடையே உள்ள சராசரி தொலைவையே 
தொலைவை அளப்பதற்கு மூல அலகாக (149, 500,000 ச.மீ.) 
வைத்துக்கொண்டால்‌ சூரியனிருந்து இந்தக்‌ கோள்களின்‌ 
கூட்டம்‌ பின்வரும்‌ வரிசையில்‌ உள்ளதைக்‌ காணலாம்‌. புதன்‌ 
(Mercury). 0.29 மூல அலகு, வெள்ளி (Venus) 0.72 மூல அலகு, 
பவி. (arth) 1.00 மூல அலகு, செவ்வாய்‌: (14818) 0:58 மூல 
அலகு. 


இவை -.அப்பாலுள்ள பேரளவுடைய கோள்களின்‌ கூட்டத்தி 
லிருந்து அஸ்டிராய்டுகள்‌ எனப்படும்‌ ஒரு கோள்துகள்‌ பட்டையால்‌ 
பிரிக்கப்பட்டுள்ளவாறு உள்ளன. அஸ்டிராய்டுகளின்‌ பட்டை 
சிறு சிறு கோள்போன்ற கட்டிகளின்‌ திரட்கெளாலானது; .அஸ்டி 
ராய்டுகள்‌ சூரியனைச்‌ சுற்றி வெவ்வேறு திசைகளை. நோக்கியவாறு 
நீள்வட்டமான கோள்வழிகளில்‌ சுற்றுகன்றன. அஸ்டிராய்டுகளின்‌ 
மொத்தப்‌ பொருண்மை புவியின்‌. பொருண்மையில்‌. 0.0003 
உள்ளதாக ஃபெஸன்கோ கணக்கிட்டுள்ளார்‌. * 


பவியின்‌ பிறப்பு, அதன்‌ பெளதிக, வேதியத்‌ தன்மைகள்‌ 138 


கோள்வயப்‌ பொருளில்‌ 99.5 சதவீதம்‌ பொருளைக்‌ கொண்‌: 
டுள்ள பேரளவுக்கோள்கள்‌ சூரியனைச்சுற்றிப்‌ பின்வரும்‌ வரிசையின்‌: 
'அமைந்துள்ளன? வியாழன்‌ (பறி) 5:20 மூலஅலகுகள்‌, சனி: 
(Saturn) 9.55 மூலஅலகுகள்‌, யுரேனஸ்‌ 19.19 மூலஅலகுகள்‌,. 
நெப்டியூன்‌ 30407 மூலஅலகுகள்‌, புளுட்டோ 39-65 மூலஅலகுகள்‌ . 


புவியின்‌ விட்டத்தை ஒருமூல அலகாக வைத்துக்‌ கொள்வோ 
“மானால்‌ புதனின்‌ விட்டம்‌ 0.38 அலகும்‌, வெள்ளியின்‌ விட்டம்‌: 
0.97 அலகும்‌, செவ்வாயின்‌ விட்டம்‌ 0.5 அலகும்‌ இருக்கும்‌. 
பேரளவுக்கோள்களின்‌ விட்டம்‌ பின்வருமாறு இருக்கும்‌. 
வியாழன்‌ 11 அலகுகள்‌, சனி 9.ச அலகுகள்‌, யுரேனஸ்‌ 4 அலகுகள்‌, 
நெப்டியூன்‌ 3.89 அலகுகள்‌ (படம்‌ 2); புஞட்டோவின்‌ விட்டம்‌. 
0.5 முதல்‌ 1 அலகுவரை எதுவாகவும்‌ இருக்கலாம்‌ என்று கருதப்‌: 
ப்டுகிறது. 


தரையியல்‌ (Terrestrial) கோள்கள்‌ பேரளவுக்‌ கோள்களைவிடச்‌: 
செறிவானவை என்று விண்ணியலாளர்கள்‌ உறுதிப்படுத்தி: 
யுள்ளனர்‌. புவியின்‌ செறிவெண்‌ 5.52 60/00 (சராம்‌: 
எடை, செ.மீ. நீள அளவு); வியாழனின்‌ : (]யறiter): 
செறிவெண்‌ 1.3 8./செ.மீ. இருக்கச்‌ சனியின்‌ செறிவெண்‌ 
தண்ணீரின்‌ செறிவெண்ணைவிடக்‌ குறைவான 0.7 கி./செலீ. i 


மட்டுமே உள்ளது. 


ஆறு கோள்கள்‌ துணைக்கோள்களை உடையன. பெரும்‌: 
பாலான துணைக்கோள்கள்‌ அவற்றின்‌ தாய்க்கோள்கள்‌ சூரியனை 
எத்திசையில்‌ சுற்றுகன்றனவோ அதே திசையில்‌,கோள்களைச்‌ சற்று: 
கின்றன. வியாழன்‌ எல்லாவற்றையும்விட அதிகமான துணைக்‌. 
கோள்களை-—12-— பெற்றுள்ளது. இவற்றில்‌ எட்டுத்‌ துணைக்‌: 
கோள்கள்‌ வியாழனைப்‌ போலவே அதே திசையில்‌ சுற்றுகின்றன; 
மற்ற நான்கும்‌ அதற்கு எதிர்முகமாகச்‌ சுற்றுகின்றன. 


செவ்வாய்‌ (88719) இரண்டு துணேக்கோள்களைக்‌ கொண்டது: 
சனிக்கு ஒன்பது துணைக்கோள்களும்‌ ஒரு வளையமும்‌ உண்டு. 
யுரேனஸுக்கு ஐந்து துணைக்கோள்களும்‌, நெப்டியூனுக்கு இரண்டும்‌. 
உள்ளன. திங்கள்‌ (நிலா) புவியின்‌ துணைக்கோள்‌. புதன்‌ 
(Mercury), வெள்ளி, புஞட்டோ ஆயெவற்றுக்குத்‌ துணைக்‌. 
கோள்கள்‌ இல்லை. 


இவ்வாறு சூரிய மண்டலத்தில்‌ ஒன்பது கோள்களும்‌ 40 துணைக்‌ 
கோள்களும்‌ (சனியின்‌ வளையத்தைச்‌ சேர்க்காமல்‌) உள்ளன. 


“14 பொது நிலப்பொ தியியல்‌ 


7959ஆம்‌. ஆண்டு ஜனவரி 2ஆம்‌ தேதி ரஷ்யா விண்வெளியில்‌ ஒரு 
ராக்கெட்டை ஏவியது. இது புவியின்‌ கவர்ச்சியை மீறிச்‌ சென்று. 
சூரியனைச்‌ சுற்றத்‌ தொடங்கியதால்‌ சூரிய மண்டலத்தின்‌ முதல்‌: 
செயற்கைத்‌ 'துணைக்கோளாக” மாறியது. 





“படம்‌ 2. சூரியன்‌, சந்திரன்‌, கோள்கள்‌ ஆகியவற்றின்‌ சார்பு அளவுகள்‌ 


Sat சனி; Pluto—புnூட்டோ; Neptune— நெப்டியூன்‌; நகம்‌ - புவி; Moon 
திங்கள்‌, சந்திரன்‌; Venயs-—வெள்ளி; 1773008--யுரேனஸ்‌; 7மற167--வியாழன்‌; 
.அல்லது குரு; Mercபார—புதன்‌; Mகர8-செவ்வாய்‌, 


வால்விண்மீன்களும்‌ சூரிய மண்டலத்தின்‌ உறுப்புகளே. பூமி 
யில்‌ இருந்து பார்க்கும்போது இவை ஒளிரும்‌ வால்கற்றையை 
.உடைய ஒளிரும்‌ துகள்‌ பிழம்புப்‌ பொட்டுகள்‌ (வால்‌ விண்மீனின்‌ 
.தலை) போல்‌ காட்சியளிக்கின்றன. வால்விண்மீன்கள்‌ மிகவும்‌ அகல்‌ 
வான வாயுக்களாலும்‌ (முக்கியமாக கார்பன்‌ மோனாக்சைடும்‌,, 
.சையனோஜனும்‌-—ரகaற௦ஜூ) சூரிய ஒளியை எதிரடித்துக்காட்டும்‌ 
நுண்ணிய விண்வெளித்துகள்களா லும்‌ ஆனவை. வால்விண்மீனின்‌ 
தலை அல்லது கருப்பாகத்தில்‌ மட்டுமே சிறிது பொருள்‌ {செறிவு 
காணப்படுகிறது. இக்‌ கருப்பகுதி சிறுசிறூ இடைவெளி விட்டு 
அமைந்துள்ள கற்றிரள்களின்‌ தொகுப்பாலானது என்பதில்‌ ஐய 
மில்லை. ஒரு வால்விண்மீனின்‌ பொருண்மை மிகமிகச்‌ சிறிதாகவே 
உள்ளது; சிறிய அஸ்டிராய்டுகளின்‌ பொருண்மைக்கும்‌ குறை 


இனியன்‌ பிறப்பு, அதன்‌ பெளதிக, வேஜியத்‌ தன்மைகள்‌ 15 


வாகவே உள்ளது. இதைப்‌ புவியின்‌ பொருண்மையில்‌ மில்லியன்‌ 
மில்லியனில்‌ இத்துணைப்‌ பகுதி என்று கணக்கிட வேண்டியிருக்கும்‌. 


கோள்களைப்‌ போலவே வால்‌ விண்மீன்களும்‌ சூரியனைச்‌ சுற்றி 
நீள்வட்டக்‌ கோள்வழிகளில்‌ சுற்றுகன்றன. இவற்றில்‌ ஒருசில 
சற்றே நீளமான நீள்வட்டங்களில்‌ செல்லுவதால்‌ குறிப்பிட்ட 
இடைக்காலங்களுக்குப்பின்‌ புவியிலிருந்து பார்த்தால்‌ தெரி 
கின்றன. பெரும்பாலானவற்றின்‌ கோள்வழிகள்‌ மிகவும்‌ அதிக 
மாக நீண்டிருப்பதால்‌ சூரியனை ஒருமுறை சுற்ற, அவை நூற்றுக்‌ 
கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்‌ எடுத்துக்கொள்‌ 
இன்றன. 


அஸ்டிராய்டுகளும்‌, உயர்செறிவுடைய கோள்களும்‌ புவியைப்‌ 
போன்றே கனிமப்‌ பொருள்களால்‌ ஆனவையே. புவியின்மேல்‌ 
விழுந்துள்ள விண்கற்களால்‌ இது மெய்ப்பிக்கப்படுகறது. இந்த 
விண்கற்கள்‌ தரையியல்‌ வகைக்‌ கோள்களைப்போன்ற பொருள்களா 
லான விண்வெளித்‌ திரளைகள்‌ தகர்ந்து உடைந்ததால்‌ உண்டான 
துகள்களே. விண்கற்களின்‌ கனிமக்கூட்டைப்‌ பற்றி மிக விரிவாக 
ஆய்ந்துள்ளனர்‌. இவற்றிலுள்ள கனிமங்கள்‌ எதுவுமே நமக்குத்‌ 
தெரியாதவையல்ல. சில விண்கற்கள்‌ இரும்பாலும்‌ நிக்கலாலும்‌ 
ஆனவை? இவை அதிகமான திட்ட எடையை (86010௦ weight) 
உடையவை. மற்றும்‌ சில எடை : குறைவான கனிமங்களால்‌ 
ஆனவை; இவை கல்வய விண்கற்கள்‌ (tony meteorites) 


எனப்படுகின்றன. 


விண்வெளித்‌ திண்மங்களின்‌ சிறு துண்டுகளில்‌ பெரும்பா 
லானவை புவி வாயு மண்டலத்தினுள்‌ புகுந்து புவியின்‌ தரையை 
வந்தடையுமுன்‌ முற்றிலும்‌ எரிக்கப்பட்டு விடுகின்றன. இவற்றுள்‌ 
ஒரு பங்கு புவிமேல்படாது அப்படியே கடந்து சென்றுவிடு 
கின்றன. 


சூரிய மண்டலத்தின்‌ ஒரு கோளாக இருப்பதால்‌ புவி சூரியனா 
லும்‌, சூரிய மண்டலத்தின்‌ மற்றக்‌ கோள்களாலும்‌ பாதிக்கப்படு 
கிறது. ஆனால்‌, புவியின்‌ உயிர்‌ வாழ்க்கை சூரியனாலும்‌ திங்களாலும்‌ 
மட்டுமே மிகுதியாகப்‌ பாதிக்கப்படுறெது. திங்கள்‌ புவியிலிருந்து 
384,395 கி.மீ. தொலைவில்‌ (60 தரையியல்‌ சக்‌ ர்‌ 


சமமான தூரம்‌) உள்ளது. 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ (8502010018) என்று 
அழைக்கப்படும்‌ பல புவி இயக்கவியல்‌ செய்முறைகள்‌ (ஓe௦dynamic 


16 பொது நிலப்பொதியியல்‌ 


processes) முதலாவதாகப்‌ புவி சூரியனைச்‌ சுற்றிவரும்‌ .சுழற்சியா 
லும்‌' இரண்டாவதாக, சூரியனிலிருந்து புவி வெப்பத்தைப்‌ பெறு 
இறது என்பதாலும்‌ கண்டறியப்படுகின்‌ றன . இரண்டாவது கூறப்‌ 
பட்ட ஆக்கக்‌ கூறு (£கஎt௦ா) புவியின்‌ வாயு மண்டலத்தின்‌ குண௰ி 
களையும்‌ அசையும்‌ தன்மையையும்‌ (௯௦1119) பாதிக்கிறது. கடலை 
ஏற்றவற்றத்‌ (65) தோற்றப்பாடு, சூரியன்‌, திங்கள்‌ ஆகிய 
வற்றின்‌ கூட்டு ஈர்ப்புச்‌ சக்தி புவியைத்‌ தாக்குவதால்‌ விளைகிறது. 
கோள்‌ உருவப்‌ புவியின்‌ வயது சுமார்‌ 4000 மில்லியன்‌ ஆண்டுகள்‌ 
“இருக்கும்‌. & 

புவியின்‌ உருவம்‌, பெளதிகக்‌ குணங்கள்‌, 
வேதியியல்‌ கூட்டு 
புவியின்‌. உருவம்‌ 
்‌ புவிஒரு சீரான கோளம்‌ என்று 17ஆம்‌ நூற்றாண்டுவரை 
நம்பப்பட்டது. ஆனால்‌, அந்த நூற்றாண்டின்‌ இறுதிக்குள்‌ புவி ஒரு 
சீரான ' கோளமன்று என்பதைக்‌ காட்டிய பல உண்மைகள்‌ 
'சேகரிக்கப்பட்டுவிட்டன. ஃபிரான்ஸிலும்‌, புவிநடுக்கோட்டுப்‌ 
“பகுதியிலிருக்கும்‌ அமெரிக்கப்‌ பகுதியிலும்‌: தனி ஊசலின்‌ அசைவு 
கவனிக்கப்பட்டது. இந்த ஆய்வு வடக்கில்‌ இருந்ததைவிடத்‌ 
தெற்கில்‌ அசைவு நிதானமாக இருப்பதைக்‌ காட்டியது. இதனால்‌ 
துருவத்தில்‌ இருப்பதைவிடப்‌ புவி நடுக்கோட்டுப்‌ பகுதியில்‌ புவி 
பருமனாக உள்ளது என்று உய்த்துணர்ந்தனர்‌. 


இப்‌ புலக்காட்டுப்‌ பதிவுகளுக்குச்‌ சம்பந்தப்படாமல்‌ சல 
"அறிவியலாளர்கள்‌ புவியின்‌ உருவம்‌ புவி'நடுக்கோட்டு அச்சைவிடச்‌ 
குட்டையான துருவ அச்சையுடைய ஒரு நீள்கோளம்‌: என்னும்‌ 
முடிவுக்கு வந்தனர்‌... ன கு 


இந்த முடிவு, ஒரு காலத்தில்‌ புவி நீர்ம அல்லது நெடுழ்ம 
நிலையில்‌ இருந்தது என்னும்‌ கருத்தியல்வய விளக்கக்‌ கூற்றில்‌ 
இருந்து பிறந்தது. சுழல்வீச்ச விசையினால்‌ இயங்கும்‌ தன்‌ 
'அச்சுச்‌ சுழற்சியின்‌ விளைவால்‌ புவியானது தன்‌ துருவப்‌ பகுதிகளில்‌ 
'தட்டையாகவும்‌ புவி நடுக்கோட்டுப்‌ பகுதியில்‌ புடைத்‌ 
-தெழுந்தவாறும்‌ தவிர்க்கமுடியாத வகையில்‌ மாறியது. 


17-49ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌, புவியின்‌ உருவத்தைப்‌ பற்றிய 
சிக்கலை விடுவிக்க வெவ்வேறு இடைகோடுகளில்‌ (latitude) வெரிடி 
யின்‌ பிறைக்கோட்டின்‌ (2௦) (நிலவுலக மைவரை வட்டம்‌ அல்லது 
ஓரிடதீதிலூடாகச்‌ சென்று இருதுருவங்களையும்‌ இணைக்கும்‌ 


புவியின்‌ பிற்ப்பு, அதன்‌ பெளதிக, வேதிய முறைகள்‌ 17 


முக்கோண அளவீட்டு முறையில்‌ அளந்தனர்‌. இற்கு அளவீடுகள்‌ , 
ஒரு டிகிரி கடைக்கோட்டு இடைதூரத்துக்குச்‌ சமமான மெரிடிய 
னின்‌ நீளம்‌ புவி நடுக்‌ கோட்டிலிருந்து துருவம்‌ நோக்கிச்‌ செல்லச்‌ 
செல்ல அதிகரிக்கிறது என்பதைக்‌ காட்டின. முக்கியமாக, ரஷ்ய 
அறிவியலாளர்கள்‌ பல கிடைக்கோட்டு அளவீடுகளைச்‌ செய்தனர்‌. 
இந்த அளவீடுகளே 52-வது இணைக்கோட்டில்‌ இன்றுவரை செய்‌ 

* யப்பட்டுள்ள புவிப்பரப்புக்‌ கணிப்பியல்‌ (2600883;) அளவீடுகளில்‌ 
பெரும்பகுதியாகும்‌. அளவீட்டுக்கோடு இங்கிலாந்தில்‌ தொடங்கி, 
பெல்ஜியம்‌, ஜெர்மனி, போலந்து ஆகிய நாடுகளின்‌ வழியே 
சென்று ரஷியாவில்‌ ட்ரான்ஸ்‌-யூரல்‌ (ாTரல5-ப£ஃ!) பகுதியில்‌ 
உள்ள ஆர்ஸ்க்‌ (01851) நகரம்‌ வரை நீண்டுள்ளது 


புவிப்பரப்பின்‌ கடைக்கோட்டுவய, மற்றும்‌ நெடுக்குக்‌ 
கோட்டுவய, அளவீடுகளின்‌ விளைவாக, புவி நடுக்கோடுகளின்‌ மற்‌ 
றும்‌ துருவ அளவு-அச்சுகள்‌ அல்லது புவியின்‌ ஆரங்கள்‌ (28001) 
ஆகியவற்றின்‌ வெவ்வேறு நீளங்களை நிலைநாட்டியுள்ளனர்‌. இந்த 
அளவீடுகளின்படி புவி நடுக்கோட்டுவய ஆரம்‌ துருவவய ஆரத்தை 
விட 27 கி.மீ. நீளம்‌ அதிகமாக உள்ளது. புவியின்‌ ஆரம்‌ சராசரி 
யாக 6,378 கி.மீ. என்றும்‌, புவியின்‌ சுருக்கம்‌ 1:298 என்றும்‌, 
அதன்‌ மேற்பரப்பு 510,100,984 சதுர 8.மீ. என்றும்‌ ஒப்புக்‌ 
கொள்கின்றனர்‌. 


. புவியின்‌ உருவத்தைச்‌ சரியாகத்‌ தெரிந்து கொள்வது கருத்தி 
யலுக்கும்‌ செயலியலுக்கும்‌ முக்கியமானது. இதற்குக்‌. காரணம்‌, 
இது புவிப்பரப்புக்‌ கணிப்பு சர்வே முறை, நிலப்படயியல்‌ (கோ£0- 
ஜூ) ஆகியவற்றின்‌ நுட்பத்தைப்‌ பாதிக்கிறது. மேற்கண்ட 
ஆரங்கள்‌ புவிக்கோளம்‌ துருவங்களில்‌ தட்டையாக இருப்பதையும்‌ 
அதன்‌ உருவம்‌ நீளமானகோளம்‌ போன்றுள்ளது என்பதையும்‌ 
காட்டுகின்றன. புவி நடுக்கோட்டுவய ஆரங்களும்கூட ஒரே நீள 
மானவை அன்று என்பதையும்‌, தீவிரமான புவிப்பரப்புக்‌ கணித 
யியல்‌, மற்றும்‌ பூபேளதிக வியல்‌ ஆய்வுகள்‌ நிலைதாட்டியுள்ளனஃ 
புவி நடுக்கோட்டின்‌, மேல்‌ ஆரங்களின்‌ நீளத்தில்‌ 218 மீட்டர்‌ 

்‌ வேறுபாடு உள்ளது. ஆகவே, புவி உருவம்‌ ரொஸோவ்ஸ்‌கி நீள்‌ 
கோளகை (1878801810. ellipsoid) எனப்படும்‌ ஒரு மூவச்சு நீள்‌ 

'கோளகை (1ரர்கபக] 011405010) என்று கருதப்படுகிறது. இந்த உரு 
வத்திற்குப்‌ புவியுரு (980104) என்றும்‌ பெயருண்டு, இந்த உருவம்‌ 
புவியின்‌ தனித்தன்மையாகும்‌. இது எந்த ஒரு சரியான வடிவியல்‌ 
(geometric) உருவத்தையும்‌ போன்றதன்று. புவிப்பரப்பு 20 கி.மீ. 

. வீச்சுடைய சீரற்ற தன்மை உடையது. 

2 


18 பொது நிலப்பொதியியல்‌ 
புவிஈர்ப்பு விசை 


புவியின்‌ தனித்தன்மையுடைய உருவமும்‌ அமைப்பும்‌ அதன்‌ 
மேற்பரப்பில்‌ புவிஈர்ப்பில்‌ மாறுபாடுகளை விளைவிக்கின்றன. 
அண்மையில்‌ நடந்த நுட்பமான புவிஈர்ப்பு விசை' அளவீடுகள்‌, 
_ பவியின்‌ மேற்பரப்பில்‌ புவிஈர்ப்பு விசை எவ்வாறு பரவியுள்ளது 
என்பதன்‌ விதிகளைப்‌ பற்றிய அறிவைத்திருகின்றன. . புவி நடுக்‌ 
கோட்டுப்பாகத்தில்‌ உள்ளதைவிடத்‌ துருவப்பகுதியில்‌ அதிகப்‌ புவி 
ஈர்ப்பு உள்ளது; புவி ஈர்ப்பு வயவளா்‌-விரைவு (a௮ccelaration) 
துருவத்திலிருந்து நடுக்கோட்டுப்பகுதியை நோக்கி ஒரு சீராக 
அரை சதவீதம்‌ மாறுபடுகிறது. ஆனால்‌, இந்த விதிக்கு மாறு 
யாடுகள்‌ பல இடங்களில்‌ காணப்படுகின்றன: சில இடங்களில்‌ 
புவிஈர்ப்பு இயல்பான நிலைக்கு அதிகமாகவும்‌ (ஈர்ப்பு நேர்‌ 
பிறழ்ச்சி) மற்ற இடங்களில்‌ குறைவாகவும்‌ (ஈர்ப்பு எதிர்‌ பிறழ்ச்சி) 
உள்ளது. பாறைகளின்‌ கூட்டமைவிலுள்ள அரிய வேறுபாடுகள்‌ 
இந்த வேறுபாடுகளை உண்டாக்குகின்றன. எடைகுறைவான 
பாறைகள்‌ உள்ள இடத்தில்‌ ஈர்ப்பு குறைகிறது! எடை மிகுதி 
யான இடங்களில்‌ ஈர்ப்பு அதிகரிக்கிறது. 


ஈர்ப்பு அளவுகள்‌ (ஓாvitymeters) எனப்படும்‌ தனிப்பட்ட 
கருவிகளைக்கொண்டு'!புவி ஈர்ப்பை அளக்கலாம்‌. ஈர்ப்பு அளவியல்‌ 
(gravimetry) ஏனப்படும்‌ அறிவியல்‌ துறை புவியீர்ப்பு விசையில்‌ 
. காணப்படும்‌:வேறுபாடுகளின்‌ ஆய்வு பற்றியதே: அண்மை ஆண்டு 
களில்‌ நிலப்பொதியியலின்‌ பெரிய பிரச்சினைகளைத்‌ தீர்ப்பதில்‌ 
இந்த அறிவியியல்‌ பெரும்பங்கு கொள்ள ஆரம்பித்துள்ளது. நிலப்‌ 
பொதியியல்‌ அமைப்புக்கும்‌. புவியீர்ப்புக்கும்‌ இடையே நெருங்கிய 
தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்தும்‌ ஈர்ப்பு அளவுத்‌ தலப்‌ 
படங்கள்‌ புவிஈர்ப்புவிசை அளவீடுகளின்‌ அடிப்படையில்‌ உரு 
புன்‌ 


்‌ புவியின்‌ செறிவு 


புலிப்‌ செருக்கி லுள்ள பாை றகளின்‌ தனித்தனியான செறிவு 
கள்‌. மிகவும்‌ வேறுபட்டவாறு இருந்தபோதிலும்‌, புவிப்‌ பொருக்‌ 
கின்‌ மொத்தமான செறிவு 1-5 முதல்‌ 3.4்க்குள்‌ சராசரியாக 2:7 
ப்‌ இருக்கிறது, * இதுவே மணற்பாறை, களிப்பாறை, சுண்ணப்‌ 
யாறை, 'வெண்‌்கை தப்‌ பொழடிப்பாறை(hகlK), கிரேனைட்‌, பசால்ட்‌ 
போன்ற மிகவும்‌, பரவலாகக்‌ கிடைக்கும்‌ பாறைகளின்‌ செறிவா 
கும்‌. புவியின்‌ மொத்தப்‌ பருமன்‌ அளவை, அதன்‌ மொத்த எடை 
யால்‌ வகுத்தால்‌ வரும்‌ மொத்தச்‌ செறிவு 8:52. 


்‌ புவியின்‌-பிறப்பு, அதன்‌ பெளதிக, வேதிய லேறைகள்‌ 19 


பிலிப்‌ஃபான்‌ ஜாலி என்னும்‌ பூபெளதிகவியலாளரே புவியின்‌ 
'செறிவை முதன்முதலில்‌ உறுதுப்படுத்தினார்‌. இவர்‌ 5-692 
என்னும்‌ மதிப்பைப்‌ (இருக்கக்கூடிய பிழை -- 0-068) பெற்றார்‌. 
இதற்குப்‌ பின்னர்‌ புவியின்‌ செறிவு பல இடங்களில்‌ (ம்லை, சுரங்கம்‌ 
பள்ளத்தாக்கு) பல ஆய்வாளர்களால்‌, சாதாரண, மற்றும்‌ முறுக்‌ 
கத்துலாக்கருவி, தனி ஊசல்‌, குத்து நூற்குண்டு போன்ற பல 
கருவிகளைக்கொண்டு கண்டறியப்பட்டது. மேற்கண்ட சராசரி 
மதிப்பிலிருந்து மிகச்‌ சிறு வேறுபாடுகளே பதிவாகியுள்ளன. 


புவியின்‌ சராசரிச்செறிவு 5:52 ஆகவும்‌, புவிப்பொருக்கின்‌ 
“செறிவு 7-5 முதல்‌ 3-8 வரையிலும்‌ இருப்பதால்‌ புவியின்‌ நடுவே 
12க்கும்‌ குறையாத செறிவுடைய (ஈயத்தின்‌ செறிவு 11.34) கன 
. மான இண்மங்கள்‌ உள்ளன என்று கருதப்படுகிறது. 


புவியின்‌ உள்ளே, பல்வேறு ஆழங்களில்‌ உள்ள பொருளின்‌ 
சராசரிச்செறிவை நில நடுக்க அலைவுகளின்‌ இசை விரைவின்‌ பரவு 
வீதத்தை ஆய்வ்தன்‌ மூலம்‌.கண்டு பிடித்துள்ளனர்‌. அதேபோது, 
வழக்கமாக ஆழம்‌ அதிகமாகஆக, ஒரே சீராக மாறுபடும்‌ நில 
_.நடுக்க அலைகளின்‌ பரவுதிசை விரைவு குறிப்பிட்ட சில ஆழங்‌ 
களில்‌ கூர்மையாக மாறுபடுகின்றன என்றும்‌ உறுதிப்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. 


நில அதிர்ச்சிக்‌ கதிர்களின்‌ இசையும்கூட இந்த ஆழங்களில்‌ 
கூர்மையாக மாறுபடுகின்றன ; 'இந்த ஆழங்களில்‌ இக்‌ கதிர்கள்‌ 
மட்க்கப்‌ படுவதோடு ஓரளவுக்கு எதிரடிக்கப்படுகின்றன. இந்தக்‌ 
கூர்மையான மாற்றங்கள்‌ 5 முதல்‌ 70 கி. மீ. ஆழங்களில்‌ காணப்‌ 
படுகின்றன. இவை, கடல்பகுதியில்‌ காணப்படுவதைவிடக்‌ 
கண்டங்களில்‌, மே ற்பரப்பிலிருந்து அதிக ஆழங்களில்‌ காணப்‌ 
படுகின்றன. கடல்தரையில்‌ மேற்பரப்புக்கு அருகில்‌ காணப்‌ 
யடுகின்றன. இவற்றை முதல்வகைத்‌ தலங்கள்‌ என்பர்‌. முதன்‌ 
முதலில்‌ இதைக்‌ கண்டுபிடித்த செக்‌ (Czeoh) அறிவியலாள்ரான 
மொஹரோவிக்‌ என்பவரின்‌ பெயரையே இதற்கு வைத்துள்ளனர்‌. 
2,900 மீட்டர்‌ ஆழத்தில்‌ நெடுக்கு அலைகள்‌ (Longitudinal Waves) 
குறிப்பாகக்‌ கோட்டமடையும்‌ போது (881604) குறுக்கு அலைகள்‌. 
{Transverse waves) மறைந்து விடுகின்றன. 2900 மீட்டார்‌ 
அழத்தில்‌ பாறைகளின்‌ பெளதிகக்‌ குணங்கள்‌ ப மாற்ற 


மடைந்துள்ளதற்கு இது அறிகுறி. 


. முதல்‌ ஆழப்பகுதியில்‌ நெடுக்கு அலைகளின்‌ பரவல்‌ விகிதம்‌ 
“நொடிக்கு 5-5--6-5 இ.மீ. இதன்‌ பிறகு, இது இடுமென்‌ நொருக்கு 


20 பொது. நிலப்பொதியியல்‌ 


8 இ, மீ. அதிகரிக்கிறது; இதற்கும்‌ மேல்‌ - 2900 மீட்டர்‌ 
ஆழத்தில்‌ நொடிக்கு 13.6 இ. மீ. ஆக உயர்ந்த அளவு வேகத்தை 
எட்டுகிறது. இதற்கும்‌ பிறகு நொடிக்கு 8.1 கி.மீ. ஆகக்‌ குறைந்து 
பின்‌, மீண்டும்‌ மெல்ல நொடிக்கு 11.3 கி.மீ. வரை அதிகரிக்‌ 
கிறது. ்‌ 


ள்‌ நில அதிர்ச்சகெளைப்‌. பற்றிய ஆய்வுகள்‌, புவியின்‌ பொருண்மை, 

சராசரிச்‌ செறிவெண்‌ ஆகியவை பற்றிய ஆய்வு முடிவுகளின்‌ 
பயனாகப்‌ புவியானது கீழ்க்காணுமாறு பல கோளங்களை (புவிக்‌ 
கோளங்கள்‌-—Geospheres) உள்ளடக்கியுள்ளது என்று கருதப்‌ 
படுகிறது; இக்‌ கோளங்கள்‌ ஒன்றுக்கொன்று பொருளின்‌ நிலையிலும்‌ 
கூட்டமைவிலும்‌ மாறுபடுகின்றன. 


1. புவிப்பொருக்கு எனப்படும்‌ மேல்கோளம்‌. அல்லது கற்‌ 
கோளம்‌ (Lithosphere). கண்டங்களின்மேல்‌ இதன்‌ தடிப்பு 30 
.மூதல்‌ 40 இ. மீட்டர்களும்‌, மலைகளின்‌ 8ழ்‌ 70 ௫. மீ. வரையிலும்‌, 
அட்லாண்டிக்‌ இந்திய மாகடல்களின்‌ அடியில்‌ 10 முதல்‌ 15 கிலோ 
மீட்டர்களும்‌, பசிபிக்கடலின்‌ நடுப்பாகத்தில்‌-5 கி. மீ. வரையிலும்‌ 
காணப்படுகிறது. கற்கோளத்தின்‌ மேல்பகுதியின்‌ வேதியியல்‌ 
சேர்வு. - அதன்‌ £ழுள்ள ஆழப்பகுதியில்‌ உள்ளதற்கு வேறு 
பட்டுள்ளது. கற்கோளத்தின்‌ மேல்பகுதியில்‌ ஆக்சிஜன்‌ (0), 
சிலீசியம்‌ (81), அலுமினியம்‌ (41) ஆகியவை அளவில்‌ மேம்‌ 
பட்டுள்ளன. அடிப்பகுதிகளில்‌ அலுமினியத்தை மெக்னீஷியம்‌ 
அகற்றிவிடுகறது. புவிப்பொருக்கு நிலமேற்பரப்பின்‌ மேல்‌ சாதா 
ரணமாக. உள்ள பாறைகளால்‌ ஆனது. இப்‌ பாறைகளின்‌ செறிவு 
3-4க்கும்‌ அதிகமாக இருப்பதில்லை. 


a 2. போர்வை (: மேண்டில்‌” , Mantle) எனப்படும்‌ இடைநிலைக்‌ 
கோளம்‌ 2850-2900 க. மீ. ஆழம்வரை பரவியுள்ளதாக நம்பு 
கின்றனர்‌ . போர்வையின்‌ மேற்பகுதியின்‌ வேதியியல்‌ கூட்டமைவில்‌ 
இரும்பு (76), ஸிலிகான்‌ (31), மெக்னீஷியம்‌ (Mஓ) முக்கியப்‌ பங்கு 
கொண்டுள்ளயபோ து. குரோமியம்‌ (ரே) அவ்வளவு முக்கியமானதாக 
இல்லை. இதைக்‌ கருத்தில்‌ கொண்டு, மேல்படலத்தை *குரோஃ 
'பெஸிமா” (குரோ. அய. சிலி. மெக்‌, ௦16802) என்று 
. அழைப்பர்‌. இதிலுள்ள பொருளின்‌ செறிவு 4. முதல்‌ 5 வரை 
இருக்கும்‌. இதன்‌ ஆழம்‌ 1,200 முதல்‌ 1250 க. மீ. வரை 
உள்ளது. ஆழம்‌ செல்லச்‌ செல்ல போர்வையின்‌ சேர்வில்‌ நிக்கல்‌ 
(Ni) முச்யெப்‌ பங்குகொள்கிறது; ஆகவே, அடிப்படலம்‌ 

*நிஃபெஸிலா” (நிக்‌. அய. ஸிலி. மெக்‌. Nifesima) என்றழைக்கப்‌ 

-புடுகறது. இந்தப்‌ படலத்தின்‌ செறிவு 5 முதல்‌ 6 வரை உள்ளது. 


புவியின்‌. பிறப்பு, அதன்‌ பெளதிக, வேதிய முறைகள்‌ 21 


* 8. புவியின்‌ கருப்‌ (Core) பகுதி புவியின்‌ மையத்தில்‌ உள்ளது. 
இதற்குள்‌ ஓர்‌ உள்கருப்பகுதியையும்‌ வேறுபடுத்திக்‌-கண்டுள்ளனர்‌. 
உள்கருவின்‌ மேல்வரம்பு 5000 ௧, மீ. ஆழத்தில்‌ :இருக்கக்கூடும்‌. 
புவியின்‌ கர இரும்பாலும்‌, நிக்கலாலும்‌ மற்ற கனமான உலோகங்‌ 
களாலும்‌ ஆனது என்று முன்பு, கருதப்பட்டது ; இது “நிஃபெ” 
(நிக்‌. அயம்‌, றர) என்று அழைக்கப்பட்டது. தற்போது, உள்கரு 
அதன்‌ மேலே உள்ள கோளங்களுக்கு வேதியியல்‌ கூட்டமைவினால்‌ 
மாறுபடவில்லை; பொருளின்‌ பொதிநிலைமையில்தான்‌ மாறு 
பட்டுள்ளது என்று நம்பப்படுகிறது. உள்கருவில்‌ காணப்படும்‌ 
மிகுந்த அழுத்தத்தில்‌ ஸிலிகேட்வயமான பொருள்‌ உலோகவய 
நிலையில்‌ உள்ளது. அதிக அழுத்‌ த தத்தின்‌ வீளைவாக அணுக்கள்‌ 
பகுதி, அளவில்‌ சிதைவுற்று ஒரளவு எதிர்‌ மின்னணுக்களை 
(Electrons) இறந்துவிட்டது. 


உள்கருவின்‌ எல்லைப்பகுதியில்‌ உள்ள பொருளின்‌ பென திகக்‌ 
குணங்களில்‌ மற்றுமொரு மாற்றம்‌ உள்ளது ;இந்த மாற்றம்‌ 
அணுக்கோப்புகளிலிருந்து மேலும்‌ பெருமளவுக்கு எதிர்‌ 
மின்னணுக்கள்‌ பிரிந்து செல்லுவதுடன்‌ பிணைந்ததாகவும்‌ 
இருக்கக்கூடும்‌. உக்கருவை ஆக்கும்‌ பொருளின்‌ செறிவு 6. மூதல்‌ 
12 வரை உள்ளது. இந்தப்‌ புவிக்கோளம்‌ *கனகோளம்‌” அல்லது” 
“வெப்பக்கோளம்‌” (Barys Phere) என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


"ஆழம்‌ அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம்‌ வெகுவிரைவாக 
அதிகரிக்கிறது. ஒரு க. மீ. ஆழத்தில்‌ அழுத்தம்‌ 275 வளிய 
முக்கங்கள்‌ (atmospheres), 70 க. மீ. ஆழத்தில்‌ 18,900 வளிய 
முக்கங்கள்‌, 12000 கி. மீ. ஆழத்தில்‌ 403, 100 வளியமுக்கங்கள்‌ : 
2900 ௫. மீ. ஆழத்தில்‌ 1, 218, 100 வளியமுக்கங்கள்‌, புவி உள்‌ 
மையத்தில்‌ சுமார்‌ 4163450 வளியமுக்கங்கள்‌ உள்ளன. 


௮ 


புவியின்‌ காந்தத்தன்மைகள்‌ 


புவி காந்தத்தன்மைகளைக்‌ கொண்டது என்று காந்தமுள்‌ 
கருவியைப்‌ பயன்படுத்தக்‌ கற்றுக்கொண்ட முற்காலத்தவர்களுக்‌ 
குத்‌ தெரிந்திருந்தது. முதன்‌ மூதலாக 300.0 ஆண்டுகளுக்கு முன்பே 
சீன நாட்டவர்களால்‌ காந்தமுள்‌ செயல்முறையில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டது. ஐரோப்பாவில்‌ காந்தமுள்‌ 12ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து: 
மட்டுமே பயன்பட்டுள்ளது; புவியின்‌ காந்தத்‌ தன்மைகளின்‌” 
ஆய்வு என்னவோ 18ஆம்‌ நூற்றாண்டின்‌ முதலில்தான்‌ ' 
தொடங்கியது. 


22 பொது நிலப்பொதியியல்‌. 
ச்‌ . 


:. பவியின்‌: காந்தத்தன்மையை இரண்டு -.மதிப்புகள்‌: . விளக்கு 
கின்றன. -(1) காந்த.நெறி மாற்றம்‌ (Declination) (2) காந்த 
இறக்கச்‌ சரிவு (Inclination). 


காந்த :நெறி மாற்றம்‌ புவியியல்‌ துருவக்கோட்டுக்கும்‌ 
(geographical meridian) , காந்தமுள்ளின்‌ திசைக்கும்‌ இடையே” 
யுள்ள கோணம்‌; இது கிழக்குவாட்டமாக்வோ” மேற்கு' 
வாட்டமாகவோ இருக்கும்‌. இது இடத்துக்கு இடம்‌ மாறு 
படுகிறது. ஒரு. தலப்படத்தின்‌ மேல்‌ (Mகaற) ஒரே மதிப்புள்ள 
காந்த - நெறி. மாற்றத்தையுடைய புள்ளிகளைச்‌ (இடங்களை) 
"சோர்க்கும்‌ ஒரு கோட்டைச்‌ சமகோண மாற்றக்கோடு (180201 or 
isogenic Line) என்பர்‌. ஓரு சுன்னச்சமகோண மாற்றக்கோடு 
காந்த வயத்துருவக்கோடே (Magnetic Meridian). புவியியல்வய 
“இமரிடியன்களைப்‌ போலவே சமகோண மாற்றக்கோடுகளும்‌, - 
வடக்கிலும்‌ தெற்கிலும்‌ ஒரு புள்ளியை நோக்கிக்‌ குவிகின்றன ; 
ஆனால்‌, இப்புள்ளிகள்‌ ' புவியியல்வயத்‌ துருவங்களுடன்‌ ஒன்று 
படுவதில்லை: வடகாந்தத்‌ துருவத்தின்‌ ஆயத்தொலைவுகள்‌ 
(Coordinates) 70-51 3” வடக்கு, 90°45 3" மேற்கு; தென்‌ 
காந்தத்துருவத்தவை 76° 6” தெற்கு 154° 8' இழக்கு. காந்தத்‌: 
துருவங்கள்‌ ஏன்‌ புவியியல்‌ துருவங்களுடன்‌ ஒன்றுபடுவ தில்லை 
என்று திண்ணமாகக்‌ கூறமுடியாது. ஆனால்‌, நீரும்‌ நிலமும்‌ சீரற்ற: 
முறையில்‌ (106760) பரவியுள்ளதால்‌ இவ்வாறு உள்ளது என்று 
கருதப்படுகிறது. 


காந்த இறக்கச்‌ சரிவானது காந்தமுள்‌--தொடுவானத்தை 
(horizon) நோக்கிச்‌ சாய்ந்துள்ள கோணம்‌. வடகோளத்தில்‌. 
காந்த முள்ளின்‌ வடமுனை தொடுவானத்தை நோக்கிச்‌ சாய்றெது. . 
தென்‌ கோளத்தில்‌ தென்முனை :தொடுவானத்தை நோக்கிச்‌ சாய்‌. 
கிறது. இச்‌ சாய்வுக்‌ கோணம்‌ இடத்துக்கு இடம்‌ வேறுபடுகிறது. 
ஒரே அளவான சாய்வுக்கோணங்களைக்கொண்ட இடங்களை இணைக்‌ 
கும்‌ கோடுகளுக்குச்‌ சம்ச்சாய்வுக்‌ கோடுகள்‌ (i5௦lines, or isoclinal. 
lines) என்று பெயர்‌. சாய்வின்‌ அளவு புவி நடுக்கோட்டிலிருந்து 
துருவத்தை நோக்கி அதிகரித்துக்கொண்டே செல்கிறது; காந்தத்‌ 
துருவங்களில்‌ உயர்‌ அளவை அடைநறெது. இப்‌ புள்ளிகளில்‌ 
காந்தமுள்‌ புவித்‌ தரைக்குச்‌ செங்குத்தாக நிற்கும்‌. சமமாற்றக்‌ 
கோடுகளைச்‌ சமச்‌ சாய்வுக்‌ கோடுகள்‌ நேர்க்‌ கோணத்தில்‌ குறுக்கிடு 
கின்றன. ஆகவே, . புவிப்பரப்பின்‌ கிடைக்கோடுகளாலும்‌ 
குறுக்குக்‌ கோடுகளாலும்‌ ஆக்கப்படும்‌ புவியியல்‌ வயச்‌ சட்டமும்‌ 
காந்தவயச்‌ சமமாற்றக்‌ கோடுகளா ௮ம்‌ சமச்சாய்வுக்‌ கோடு . 
களாலும்‌ ஆக்கப்படும்‌ சட்டமும்‌ நன்றாய்‌ அமைவதில்லை. 


புவியின்‌ பி மப்பு; அதன்‌ பெளதிக, வேதிய முறைகள்‌ 23 








காலப்போக்கில்‌ சமமாற்றக்கோண- சாய்வுக்கோண 
அளவுகள்‌ மாறுபடுகின்றன. இதனால்‌ குறிப்பிட்ட இடைவெளி 
களுடன்‌ பல ஆண்டுகளாகத்‌ இரும்பத்திரும்ப நிகழும்‌. அன்றாட 
வருடாந்திர மாற்றங்களை உள்ளடக்குகின்றன. இவை மெல்ல, 
ஆனால்‌, விடாது (860ய1/87) நிகழ்கின்றன. இந்த: மாற்றங்கள்‌ மேல்‌ 
தோற்றப்படி சூரியனுடன்‌ சம்பந்தப்பட்டு புவி இருக்கும்‌ .இடத்‌ 
தோடு தொடர்பு கொண்டுள்ளன. புவியின்‌ இந்த இடம்‌ 24 மணி 
நேரப்‌ போக்கிலும்‌, ஆண்டுகள்‌--நூற்றாண்டுகளின்‌ போக்கிலும்‌ 
மாறுபடுகிறது. சூரியனின்‌ பொருள்நிலை மாறுபாடுகளின்‌ விளை 
வாகப்‌ புவியின்‌ காந்தத்தன்மைகள்‌ மாறுபடுவதாகச்‌ சில 
அறிவியலாளர்கள்‌ நம்புகின்றனர்‌. 


புவியின்‌ சில இடங்களில்‌ சமச்சாய்வு சமகோணமாற்றக்‌ 
கோடுகளின்‌ திசையில்‌ ஏற்படும்‌ மாறுபாடுகள்‌ காந்தவயப்‌. 
பிறழச்சிகளுடன்‌ (magnetic anomalies) இணைந்துள்ளன. புவியின்‌ 
மேற்பரப்புக்கு அருகே. இருக்கக்கூடிய பெரிய மேக்னடைட்‌ 
(ற826(106 காந்தவய இரும்புத்தாது) அல்லது அயவயப்‌ 
பாறைகள்‌ இக்‌ காத்தப்‌ பிறழ்ச்சிகளை விளைவிப்பதாக உறுதிப்‌ 
படுத்தியுள்ளனர்‌. இவை மாறுபட்ட காந்தத்தன்மைகளைக்‌ 
கொண்ட பாறைகள்‌ ஒன்றையொன்று தொட்டாற்போல்‌ 
இருக்குமாறு செய்யும்‌ புவிப்பொருக்கு வெடிப்புகளால்‌ ஏற்படும்‌ 
பலத்த இடப்‌ பெயர்ச்சிகளாலும்‌:விளைவிக்கப்படலாம்‌. 


்‌ காந்த மாற்றம்‌, காந்தச்‌ சாய்வு ஆகியவற்றுடன்‌ புவிக்காந்த 
வயலின்‌ செறிவையும்‌ கண்டறிவது முக்கியம்‌; -இது இடத்துக்கு 
இடம்‌ மாறுபடும்‌ அளவுகளைக்‌ கொண்டுள்ளது; இந்த அளவு மாறு 
பாடுகள்‌ சூரியனுக்குச்‌ சம்பந்தப்பட்டு புவியின்‌ இருப்பிடத்தைப்‌ 
பொருத்துள்ளன. 


திசை அளவு, சாய்வு அளவு போன்ற காந்தக்கூறுகளில்‌ 
ஒழுங்கான அன்றாட மாறுபாடுகளுக்கு இணையாக, சில சமயம்‌, 
அன்றாட மாறுபடுகளின்‌ எல்லையளவுகளுக்கும்‌ அப்பால்‌ மாறும்‌ 
காந்தமுள்‌ மாறுபாடுகள்‌ காணப்படுகின்றன; காந்த முள்ளின்‌ 
இந்த மாறுபாடுகள்‌ காந்தவயப்‌ புயல்கள்‌ எனப்படும்‌ புவிக்காந்த 
வயலில்‌ நிகழும்‌ கலக்கங்களைப்‌ பதிவு செய்கின்றன. காந்தவயப்‌ 
புயல்கள்‌, விதிப்படி, குறைந்தநேரமே இருக்குமானாலும்‌, சில 
போது சில நாட்கள்‌ நீடிப்பதும்‌ உண்டு. காந்தப்‌ புயல்களைப்‌ 
பற்றிய ஆய்வுகள்‌, இவை எரிமலை உமிழ்வுகளுடனோ, பேரிடியுடன்‌ 
கூடிய மழைகளுடனோ, நில அதிர்ச்சகளுடனோ வருவதைக்‌ காட்டு 
கின்றன. 


24 பொது நிலப்பொதியியல்‌ 


புவியின்‌ காந்தத்தன்மைகளைப்‌ பற்றிய அறிவு கனிமப்‌ 
ப்டிவுகளைப்‌ பூபேளதிக ஆய்வுகளாலும்‌ (காந்தக்கருவி அளவை, 
{magne tome try) புவிக்கவர்ச்சியியல்‌ (ஜ்றூீரர) போன்ற மற்ற. 
முறைகளாலும்‌ கண்டுபிடிக்கப்‌ பயன்படுகிறது. 


புவியின்‌ வெறிப்த்‌ தன்மைகள்‌ 

புவி ஒறு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தைக்‌: கொண்டுள்ளது. 
1. சூரியனிலிருந்து வந்த வெளி வெப்பம்‌. 

2. புவியின்‌ உள்ளிலிருந்துவந்த வெளி வெப்பம்‌; 


... புவி ஓராண்டில்‌ சராசரியாகச்‌ சூரியனிலிருந்து 10 5” பெரிய 
கலோரி அளவு வெப்பத்தைப்‌ பெறுகிறது. புவியின்‌ எந்த இரண்டு 
இடங்களும்‌ ஒரே அளவு வெப்பத்தைப்‌ பெறுவதில்லை; ஏனெனில்‌, 
இது கதிர்வீசல்‌ வயஆற்றலின்‌ விசையையும்‌ (1090121400 வெப்ப 
இயக்கம்‌) கீழ்வரும்‌ மற்ற பலவற்றையும்‌ பொருத்துள்ளது. 
வெவ்வேறு அளவுக்கு வெப்ப உள்கவர்ச்‌சி, கதிர்வீசல்‌ ஆகிய 
செயலாற்றல்களைப்‌ பெற்றுள்ள நிலம்‌, கடல்‌ ஆகிய இரண்டும்‌ 
சீரற்ற முறையில்‌ பரவி இருத்தல்‌ (கடலிலும்‌ நிலப்பகுதியிலும்‌ 
உள்ள வேறுபட்ட வெப்ப தட்பநிலை) புவிப்பொருக்கின்‌ 
புடைகூறு (Relief) (கடல்‌ மட்டத்துக்கு மேல்‌ ஒவ்வொரு 100 
மீட்டர்‌ உயரத்துக்கும்‌ வெப்பநிலை 0.5 தாழ்கறது) தாவர 
வளர்ச்சி (தாவரம்‌ இல்லாமல்‌ இருந்தால்‌ மண்ணின்‌ வெப்ப 
நிலையில்‌ செங்குத்தான மாற்றங்கள்‌ உண்டாகின்றன); காற்று, 
கடல்‌ நீர்‌--ஓட்டங்கள்‌ இருந்தாலும்‌, புவியின்‌ மேற்பரப்பில்‌ முழு 
தொத்த (iஸ£icக]) சராசரி வருடாந்திர மாதாந்திர வெப்ப 
நிலையைக்கொண்ட இடங்களைக்‌ காணமுடியும்‌. இதனால்‌ சம 
வெப்பக்‌ கோடுகளாலான (18௦ 187) வெப்ப வரை படங்களைத்‌ 
தயாரிக்க முடிகிறது. இவை சீரற்ற வளைவுக்கோடுகள்‌; இவை 
அவ்வப்போது, டைக்கோடுகளுக்கு மிகவும்‌ மாறாக விரிந்து. 
செல்கின்றன... 


வட.அரைக்‌ கோளத்தில்‌ சராசரி வருடாந்திர வெப்ப அளவு 
155° செ. ; தென்‌ அரைக்‌ கோளத்தில்‌ 13:62 செ. ஒவ்வொரு 
அரைக்கோளத்திலும்‌ உள்ள தனித்தனி இடங்களின்‌ சராசரி 
வருடாந்திர வெப்ப அளவு, புவி நடுக்கோட்டிலிருந்து எருக்க 
நோக்கியத்‌ திசையில்‌ குறைகிறது. 


புவியின்‌ பிறப்பு, அதன்‌ பெளதிக, வேதிய முறைகள்‌ 25 


துருவப்பகுதிகள்‌ மிகவும்‌ குறைந்த சராசரி வருடாந்திர 
வெப்பத்தை உடையன. இது-10 மூதல்‌--75? செ. வரை 
அல்லது சிலபோது இதற்கும்‌ குறைந்தும்‌ இருக்கறது. இத்தகைய 
இடங்களில்‌ எதிர்மறை (18811486) வெப்ப அளவு உடைய (நிலை 
பனித்தரை, -ஒermofrost) பாறைப்‌ பகுதி போற்றத்தக்க தடிப்பு 
உடையது. ஓப்‌ (௦b) ஆற்றின்‌ போக்கின்‌ $€ழ்ப்பகுதியில்‌ சுமார்‌ 
275 மீட்டர்‌ ஆழத்தில்‌-3:-7 செ. வெப்பம்‌ பதிவாகியது. சில 

இடங்களில்‌ நிலைபனித்தரை 600 மீட்டர்‌ வரை ஆழ்ந்துள்ளது. 

புவியின்‌ மேல்‌ அடுக்குகளின்‌ வெப்பத்‌ தன்மைகளைக்‌ காணும்‌ 
போது இந்த அடுக்குகள்‌ குளிர்காலத்தில்‌ குளிர்ச்சியாகவும்‌, 
கோடை காலத்தில்‌ வெம்மையாகவும்‌ இருப்பதைக்‌ காண்கிறோம்‌; 
புவியின்‌ மேற்பரப்புக்கு அருகே வெப்ப ஏற்ற-இறக்கம்‌ மிகுதியாகக்‌ 
காணப்படுகிறது. சிலபோது இங்கு 100” செ. வரை வெப்பம்‌ 
உயர்ந்து காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, நடு ஆசிய பாலை 
களின்‌ மண்ணின்‌ வெப்ப நிலை, கோடையில்‌ 70 செ.-க்கும்‌ அதிக 
மாகவும்‌ குளிர்காலத்தில்‌-30 செ. -க்கும்‌ குறைவாகவும்‌ இருக்‌ 
கிறது. ஆயினும்‌, ஆழம்‌ செல்லச்‌ செல்ல வெப்ப ஏற்ற-இறக்கம்‌. 
தணிறெது; ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில்‌ முற்றிலும்‌ மறைந்தே வீடு 
கிறது. இதுவே நிலையான வருடாந்திர வெப்ப நிலைப்பகுதி. இப்‌ 
பகுதியில்‌ மண்ணின்‌ வெப்ப:திலை, புவியின்‌ மேற்பரப்பில்‌ உள்ள 
காற்றின்‌ சராசரி வருடாந்திர வெப்ப நிலைக்குச்‌ சமமாய்‌ உள்ளது. 
இந்தப்‌ பட்டைக்கு மேல்‌ வெப்பக்‌ கதிர்வீசலின்‌ செயலாற்றலை 
உணரும்‌ புவிப்‌ பொருக்கின்‌ நில அடுக்குகளான சூரிய வெப்ப 
மண்டலம்‌ (heliother 1080120086) உள்ளது. 


நிலையான வெப்ப நிலையுடைய பகுதி வெவ்வேறு இடங்களில்‌ 
வெவ்வேறு ஆழங்களில்‌ உள்ளது; மேற்பரப்பு வெப்ப நிலைகளின்‌ 
யுறக்கோடி (61100௨) அளவுகளையும்‌ பாறைகளின்‌ வெப்பக்கடத்து 
திறனையும்‌ .பொருத்துள்ளது. வெப்ப ஏற்ற-இறக்கம்‌ எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு அதிகமாகவும்‌ பாறைகளின்‌ வெப்பக்‌ கடத்து திறன்‌ 
எவ்வளவுக்‌ கெவ்வளவு அதிகமாகவும்‌ உள்ளதோ, அவ்வளவுக்கு 
அவ்வளவு நிலையான நிலை-வெப்ப மண்டலம்‌ ஆழமாக உள்ளது. 
சில இடங்களில்‌, இந்த மண்டலம்‌ புவி மேல்பரப்புக்கு ஒன்றிரண்டு 
மீட்டர்‌ அடியிலும்‌ மற்ற இடங்களில்‌ 40 மீட்டருக்கும்‌ அதிகமான 
ஆழங்களிலும்‌ உள்ளது. எடுத்துக்காட்டாக, பாரீஸில்‌ இது 28 
மீட்டர்‌ ஆழத்திலும்‌, கரோவோ ரொடில்‌ 19-2 மீட்டர்‌ ஆழத்தி 
லும்‌ உள்ளது. 


நிலை வெப்பப்‌ பட்டையின்‌ கீழே புவிவெப்ப மண்டலம்‌ 
{geother molzne) உள்ளது” இங்கு வெப்பம்‌ ஒழுங்காக உயர்‌ 


26 பொது நிலப்பொதியியல்‌ 


றது. இங்குள்ள வெப்பம்‌ கதிரியக்க ஆற்றலைப்‌ பொருத்ததல்ல; 
அனால்‌, புவியின்‌ உள்ளே இருந்துவரும்‌ வெப்பத்தைப்‌ பொருத்தது. 


இந்த வெப்பம்‌ முக்கியமாக ரேடியோக்‌ கதிரியக்க விளைவினால்‌: 
உண்டாகிறதுஎன இன்று கருதப்படுகிறது. ஆனால்‌, சில விண்ணியல்‌: 
கோட்பாடுகளின்‌ (லேப்லாஸ்‌ ஃபெஸென்கோ போன்ற சிலருடை 
யவை) நோக்கு "நிலையிலிருந்து பார்க்கும்போது புவியின்‌ 
வளர்ச்சியின்‌ விண்ணியல்‌ நிலையிலிருந்த வெப்பத்தின்‌ எச்சம்‌: 
(residual) என்னும்கூட இதை விளக்கமுடியும்‌ 


ஆழத்துக்கு ஏற்ப வெப்பம்‌ மிகுவது புவியின்‌ வெவ்வேறு இடங்‌: 
களிலும்‌ ஒன்று போல்‌ இல்லை. இயங்கும்‌ அல்லது இயங்கா எரி' 
மலைகள்‌ உள்ள . பகுதிகளில்‌ வெப்பம்‌ வெகு விரைவாக அதிகரிக்‌: 
கிறது (சுமார்‌ ஒவ்வொரு 4-5 மீட்டர்‌ ஆழத்துக்கும்‌ 15₹செ.] 
புவிப்‌ பொருக்கின்‌ கீழே 1டிசரி வெப்பஅளவு உயர்வுக்கு 
ஒப்பான சராசரி ஆழம்‌, மீட்டர்‌ கணக்கில்‌, புவிவெப்ப அளவு 
(geothermic degree) எனப்படும்‌; 100 மீட்டர்‌ ஆழத்துக்கு வெப்ப 
அளவில்‌ (டி.ஏரிகளில்‌) ஏற்படும்‌: உயர்வு புவிவெப்ப ஏற்றம்‌ 
(geothermal gradient) எனப்படும்‌. 


' ஆழமான துருவு' துளைகளுக்குள்ளே இருக்கும்‌ வெப்ப அளவு 
களைப்‌ பதிவு செய்துள்ளனர்‌. வெவ்வேறு இடங்களில்‌ ஒரே அளவு 
ஆழத்தில்‌ வெவ்வேறு வெப்பஅளவுகள்‌ காணப்பட்டுள்ளன - 
எடுத்துக்காட்டாக, வடகேஸ்பியன்‌ பகுதியில்‌ உள்ள ஓர்‌ 
ஆழ்துருவுதுளையில்‌ எடுத்த வெப்பஅளவுகளைக்‌ கீழே காணலாம்‌. 


500 மீட்டர்‌ ஆழத்தில்‌ 22, 22° செ. 


7000, ர _55.-2 செ. 
1500 ,, க 69. 9 செ. 
2000 ,; NH 80. '4 செ. 
2500, ந 94. 4 செ. 
3000. ,, a —108.3 செ. 


மாஸ்கோவில்‌ ஒர்‌ ஆழ்துருவுதுளையில்‌ 1630 மீட்டர்‌ ஆழத்தில்‌ 

,40₹ செ. வெப்பஅளவு பதிவாகியுள்ளது ; டாஷ்செண்ட்டுக்கு 
அருகே 900மீ. ஆழத்தில்‌ 55₹செ. பதிவாகியுள்ளது. 3௧. மீ. க்கும்‌ 
அதிக ஆழமான சல துருவுதுளைகளில்‌ 100? செ. -க்கும்‌ அதிகமான 
வெப்பஅளவு பதிவாகியுள்ளது. ௮. ஐ. நாடுகளில்‌ புவிப்‌ 
“பொருக்கின்‌ மேல்‌ படலங்களில்‌ புவி வெப்பஅளவு (Geothermic 
ட Degree). 35 முதல்‌ 45 மீ. வரையிலும்‌, மேற்கு ஐரோப்பாவில்‌ 28 


புவியின்‌ பிறப்பு, அதன்‌ பெளதிக, வேதிய முறைகள்‌ 27 


முதல்‌ 36 மீ, வரையிலும்‌, சோவியத்‌ ரஷ்யாவில்‌ ஒரு லெ - 
மீட்டர்களில்‌ இருந்து (எடுத்துக்காட்டாக-மினரல்‌ நியே வோட்‌ 
பகுதி) 100 மீ. வரையிலும்‌ மாறுபடுகிறது. புவி வெப்பஅளவில்‌ 
ஏற்படும்‌ மாறுபாடு கீழ்வரும்‌ காரணங்களால்‌ ஏற்படுகிறது: _- 


- (1) பாறைகளின்‌ வெவ்வேறு வெப்பக்‌ :கடத்துதிறன்‌ : 
புவிப்பொருக்குப்‌ பகுதியிலுள்ள பாறைகளின்‌ வெப்பக்கடத்து 
திறன்‌ அதிகமாக ஆக புவிவெப்பஅளவு குறைவாகதிறது ;. இதன்‌ 
தலை8ழ்ப்பாடமும்‌ சரியே. I 


(2) பாறைகளிலுள்ள நீர்‌ வேதியியல்‌ (hydrochemical} 
செயல்‌ முறைகள்‌ , நீருக்கும்‌ அயசல்பைடுகளுக்கும்‌ இடையே 
(பைரைட்‌ போன்ற கனிமங்கள்‌) நிகழும்‌ மிகுந்த வெப்பத்தை 
-வெளிப்படுத்தும்‌ செயலியக்கம்‌ இவற்றுள்‌ ஒன்று. 


நீருக்கும்‌ சல்பைடுகளுக்கும்‌ இடையே நடக்கும்‌ செயலியக்கம்‌' 
மண்ணெய்‌-நிலக்கரி-வயல்களில்‌ பரவலாகக்‌ காணப்படுகிறது. 
ஏனெனில்‌, இப்பகுதிகளில்‌ உள்ள களிமண்களும்‌, சுண்ணப்பாறை 
களும்‌ அடிக்கடி அதிக அளவு அயசல்பைடுகளைக்‌ கொண்டுள்ளன. 
இப்‌ பகுதிகளில்‌ புவிவெப்ப அளவு, விதிப்படி, இதற்கு ஏற்ப 
குறைகிறது. எடுத்துக்காட்டாக ; . *குரோஜ்னி; மண்ணெய்‌ 
வயல்களில்‌ புவிவெப்ப அளவு 20-25 மீ., “பாக்கு” மண்ணெய்‌ 
வ்யல்களில்‌ 23-28 மீ. 

.. (3) பாறைகள்‌ இருக்கும்‌ நிலைமைகள்‌ : செங்குத்தாகவோ, 
மிகக்‌ குத்தாக்கவோ சாய்ந்துள்ள மடிப்புப்‌ படுகைகளில்‌" 
சமதளப்‌ பாறைப்படுகைகளில்‌ உள்ளதைவிட, ஆழம்‌ செல்லச்‌ 
செல்ல உயரும்‌ வெப்ப அளவின்‌ உயர்வு மிகவும்‌ வேகமாக 
உள்ளது. வெப்பத்தைக்‌ கடத்திச்‌ செல்லும்‌ படுகைமேற்பரப்புக்கு 
அருகே உள்ளதே இதற்குக்‌ காரணம்‌. 


(4) நில நீரின்‌ செயல்‌ : நிலத்தின்‌ அடியில்‌ ஊறும்‌ வெப்பநீர்‌ 
ஓட்டங்கள்‌ பாறைகளைச்‌ சூடாக்குகின்றன ; இதனால்‌ புவிவெப்ப 
அளவைக்‌ குறைக்கின்றன. குளிர்ந்த நீரோட்டங்கள்‌ இன்னும்‌ 
அதிக ஆழங்களிலும்‌ பாறைகளின்‌ வெப்பத்தைக்‌ குறைக்கின்றன. 


.... (5) மேற்பரப்பு நீர்களின்‌ செயல்‌: கடலுக்கு அருகே. 
புவிவெப்ப அளவு அதிகமாயும்‌, கண்டத்தில்‌ நீர்‌ நிலைகளுக்கு 
வெகுதூரத்தில்‌ குறைவாயும்‌ இருக்கும்‌. ஏனெனில்‌, பேரளவு நீர்‌ 
நிலத்தின்‌ புவிவெப்ப நிலைமையில்‌ (Geothermo! condition) 
குளிர்ச்சியை ஊட்டுகிறது. ்‌ 


28: பொது நிலப்பொதியியல்‌' 


(6) பாறைகளில்‌ கதிரியக்கத்‌ தனிமங்களின்‌ செறிவு: கதிரியக்‌' 
கத்தனிமங்களின்‌ செறிவு உயர்ந்து காணப்படும்‌ இடங்களில்‌ 
இத்தனிமங்கள்‌ நசிவதால்‌ வெளியாகும்‌ வெப்பம்‌ புவிவெப்ப 


.அளவு .குறைவதற்குக்‌ காரணமாகிறது. 


புவியின்‌ உட்புறத்தின்‌ புவிவெப்ப நிலைமைகளைப்‌ பற்றிய. 
ஆய்வுகள்‌ பெரிதும்‌ நடைமுறை முக்யெத்துவம்‌ வாய்ந்தவை” 
குடைவுகள்‌, ஆழமான செங்குத்துச்‌ சுரங்கவழிகள்‌ போன்ற 
மற்ற தரையடி அகழ்வு வேலைகளைச்‌ செய்யும்போது இந்த உயர்ந்த 
வெப்ப அளவை எண்ணத்தில்‌ கொள்ளவேண்டும்‌. ஆழமாகத்‌ 
தோண்டத்‌ தேவையான வேலைகள்‌ பலவற்றிலும்‌ செயற்கையாக 
வெப்ப அளவைக்‌ குறைக்கவேண்டியிருக்கும்‌. இத்தாலியில்‌ 
காணப்படுவது போல்‌ மற்றஇடங்கள்‌ சிலவற்றில்‌ புவி உட்புற 
வெப்பத்தை (வாயுக்கள்‌ வெப்ப நீரூற்றுகள்‌ போன்றவை) 
வாணிகமுறையில்‌ பயன்‌ படுத்தமுடியும்‌. 


புவிஉட்புற வெப்ப நிலைகளைப்‌ பற்றிய ஆய்வுகள்‌ கருத்‌ இயல்வய 
முக்கியத்துவமும்‌ உடையன. 


புவிப்பொருக்கின்‌ மேல்‌ பகுதிகளுக்காக ஒப்புக்கொள்ளப்பட்ட 
புவிவெப்ப அளவு (33 மீட்டர்கள்‌) மாறாமல்‌ இருந்தால்‌ இன்னும்‌ 
ஆழமான பகுதிகளில்‌ இருக்கக்கூடிய வெப்ப அளவைக்‌ கணக்கிட 
முடியும்‌. 33 க. மீ. ஆழத்தில்‌ வெப்ப அளவு 1000 செ.; 
50 இ.மீ. ஆழத்தில்‌ 7500? செ; 668. மீ. ஆழத்தில்‌ 2000” செ. 
இருக்க வேண்டும்‌. 


இவ்வளவு அதிக வெப்பத்தில்‌ பல கனிமங்களும்‌ பாறைகளும்‌ 
உருகிவிடும்‌ என்பது தெரிந்ததே. சான்றாக, குவார்ட்ஸ்‌ 7700” 
செ.-ல்‌ உருகும்‌; ஆலிவீன்‌ (011716) டையபேஸ்‌ (Diabase) 
ஆகியவை 1150 செ. வெப்பத்தில்‌ உருகும்‌; 1225 செ. 
வெப்பத்தில்‌ எளிதில்‌ உருகி ஒடும்‌. பஸால்ட்‌ 1170 செ. 
வெப்பத்தில்‌ உரு ' ஒடும்‌. இதன்‌ விளைவாக, இயல்பான 
அழுத்தத்தில்‌, புவிப்பொருக்கன்‌ அடிப்பகுதியில்‌ எல்லாப்‌ 
பாறைகளும்‌ உருகியநிலையில்‌ இருக்கவேண்டும்‌. ஆனால்‌, இந்த” 
ஆழங்களிலுள்ள மிகுந்த அழுத்தம்‌ (11,000-—14,000 வளி 
யழுத்தங்கள்‌) பாறைகளைத்திட-— நெகிழ்ம நிலையில்‌ (80114-218511௦) 
வைத்துள்ளது. . 


"புவிப்‌ பொருக்குக்குக்‌ கீழே புவிவெப்ப அளவு கூர்மையாக . 
அதிகரிக்கவேண்டும்‌ ; ஏனெனில்‌, இவ்வாறு இல்லாவிட்டால்‌. 


புவியின்‌ பிறப்பு, அதன்‌ பெளதிக, வேதிய முறைகள்‌ 29 


புவியின்‌ மையத்தில்‌ வெப்பம்‌ 193, 060 செ. இருக்கும்‌; புவிப்‌ 
போர்வையின்‌ (Mantle) கருவில்‌ (Core) உள்ள பொருள்‌ திரவ 
நிலையில்‌ இருக்கநேரிடும்‌. இந்த நிலைமைகளில்‌ மெல்லியதான 
புவிப்‌ பொருக்குமட்டும்‌ திடநிலையில்‌ இருக்கமுடியாமல்‌ அதுவும்‌ 
உருகிவிடும்‌, ஆகவே, புலிமையத்தில்‌ வெப்பம்‌ 3500-4000 
சென்டிகிரேடை விட அதிகமாக இருக்காது என்று உய்த்துணர 
வேண்டும்‌. புவியின்‌ கருவில்‌ அழுத்தம்‌ 41638450 வளிகள்‌ 
உள்ளதைக்‌ கருத்தில்‌ கொண்டு, புவியின்‌ போர்வையையும்‌: 
கருவையும்‌ ஆக்கும்‌ பொருள்‌ இரவ--நெகிழ்ம நிலையில்‌ உள்ளதாகக்‌. 
கருதுகின்றனர்‌. இது விண்ணியல்‌ வய மற்றும்‌ நில அதிர்ச்சிவய' 
புள்ளிவிவரங்களுடன்‌ இயைந்துள்ளது . 


தற்போது திடமான புவிப்பொருக்கைச்‌ சூடாக்கும்‌ வெப்பம்‌ 
கதிரியக்கத்தனிமங்கள்‌ நசிவதிலிருந்து வருவதாகக்‌ கருதப்படு 
கிறது. *சையால்‌” (சிலி. அலு. 5101௦) பகுதியிலும்‌, சிறிதளவுக்கு 
இப்பகுதியின்‌ மேல்படங்களிலும்‌, நடைபெறும்‌ நிலப்‌ பொதியியல்‌ 
செயல்முறைகள்‌, பெரும்பாலும்‌, இந்த வெப்பத்துடன்‌ தொடர்பு 
கொண்டுள்ளன. கதிமியக்கத்தனிமங்களின்‌' செயலாக்கத்தினால்‌ 
உருகும்‌ பண்டம்‌ அளவில்‌ பருப்பதால்‌, உருயெபொருள்‌ திரவ 
உருவில்‌ வெளியே உமிழப்படலாம்‌. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள 
மண்டலங்கள்‌ 


ள்‌ புவியின்‌ வெளிப்புவிக்‌ கோளங்களில்‌ மூன்று பொதியுறைகள்‌ 
(Shells) உள்ளன: (1) நீர்‌ மண்டலம்‌ (hydrosphere) இது 
கடல்கள்‌, ஆறுகள்‌, நில நீர்‌ இவற்றுல்‌ ஆனது. (2) வாயு அல்லது 
காற்று மண்டலம்‌ (Atmosphere); (3) உயிர்கள்‌ வாழும்‌ கோளம்‌ 
(உயிர்‌ மண்டலம்‌-—(Bio௦8றhere) இது காற்று, நீர்‌ மண்டலங்‌ 
. களுடனும்‌ கற்கோளத்துடனும்‌ நெருங்கிய தொடர்பு கொண்டுள்‌ 
எது. இந்த மண்டலங்கள்‌ எல்லாமே மிகுந்த நிலப்‌ பொதியியல்‌ 
முக்கியத்துவம்‌ வாய்ந்தவை; ஏனெனில்‌, இவை மிகுந்தது ஓடும்‌ 
தன்மை யுடையன; புவிப்‌ பொருக்கில்‌ நிகழும்‌ .மாற்றங்களில்‌ 
பெரும்பங்கு ஏற்கின்றன. 


காற்று மண்டலம்‌ 

காற்று மண்டலத்தின்‌ கூட்டமைவும்‌ தடிப்பும்‌ 
நம்‌ கோளின்‌ மீது வெளிப்புற மண்டலம்‌ காற்றுமண்டலமே. 
காற்று மண்டலத்தின்‌ அடிப்படலங்களில்‌ நைட்ரோஜன்‌ (78. 02%) 
ஆக்சிஜன்‌ (20.99%), ஆர்கான்‌ (0,94%) கார்பன்‌-டை-ஆக்ஸைடு 


(0.03%) ஆகிய வாயுக்கள்‌:மேம்பாடாக உள்ளன; இவை அனைத்‌ 
.தும்‌ மொத்தத்தில்‌ (0.01%) பங்கையே பெருகின்றன. 


கல்‌ மண்டலம்‌, நீர்‌ மண்டலம்‌ ஆயவற்றின்‌ பரப்பே காற்று 
மண்டலத்தின்‌ கழ்‌ எல்லை. ஆனால்‌, செயல்முறைப்‌ பயன்களுக்கு 
.காற்றுமண்டலம்‌ கல்மண்டலத்தினுள்ளும்‌ சிறிதளவு பரவி 
யுள்ளது; அதனுள்‌ இருக்கும்‌ வெற்றிடங்களை நிரப்பியுள்ளது. 
_இதனால்‌ நிலத்தின்‌ கீழுள்ள காற்றின்‌ வேதியியல்‌ கூட்டமைவு 
மிகவும்‌ மாறியுள்ளது. எடுத்துக்காட்டாக, மேல்மண்ணில்‌ 
உள்ள கார்பன்‌-டை-ஆக்சைடின்‌ அளவு (0.6%) ஆக உயர்ந்து 
விடுகிறது. ஆழம்‌ போகப்போக ஆக்சிஜனின்‌ அளவு மிகவும்‌ 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 31 


“குறைகிறது; சுமார்‌ அரை கி.மீ. ஆழத்தில்‌ ஆக்சிஜன்‌ தனி -நிலை 
யில்‌ சிறிதுகூட இல்லை... 


காற்று மண்டலத்தின்‌ மேல்‌ எல்லையை வரையறுத்துக்‌ கூறு 
வது இதைவிடக்‌ கடினம்‌, காற்று மண்டலம்‌ 1000 இ. மீ. வரை 
யரவியுள்ளதென சில அறிவியலாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. மேல்‌ 
படலங்களில்‌ காற்றின்‌ அடர்வு மெது ' மெதுவாகக்‌ . குறைந்து 
சென்று, கோளிடை விண்வெளியுடன்‌ கலந்து விடுகிறது-- எனவே, 
இதன்‌: மேல்‌ லாம்பை அறுதியிட்டுக்‌ கூறுவது கடினம்‌. 


காற்று மண்டலத்தின்‌ மேல்படலங்களின்‌ குணங்களையும்‌ 
அதன்‌ உயரத்தையும்‌ சுமாராக மதிப்பிட இயற்கையான சில 
தோற்றப்பாடுகள்‌ நமக்கு உதவியாக உள்ளன்‌. ஒளிரும்‌ மெல்லிய 
நார்களால்‌ ஆனதுபோல்‌ தோன்றும்‌ வெள்ளி மேகங்கள்‌ நெடுங்‌ 
காலத்துக்கு முன்பே ஆராய்ச்சியாளார்களின்‌ கவனத்தை ஈர்த்தன. 
இவற்றினூடே விண்‌ மீன்கள்‌ தெரியுமளவுக்கு இவை ஒளி புகு 
தன்மை பெற்றுள்ளன. இவை 70.90 இ. மீ. உயரத்தில்‌ இருப்ப 
தாகவும்‌, நொடிக்கு 40.80 மீட்டர்‌ வேகத்தில்‌ பத ககம 
தீர்மானித்துள்ளனர்‌. : 


வெண்‌-தணல்‌ விண்கற்கள்‌ (Meteor5) காற்று மண்டலம்‌ 
160-480 க. மீ. உயரம்வரை எட்டி யுள்ளதைக்‌ . காட்டுகின்றன. 
துருவ மின்னொளிக்‌ (௨010௨) காட்சிகள்‌ நிலா வெளிச்சத்தில்கூட 
தெரியாத அளவுக்குச்‌ சிதறிப்‌ பரவியுள்ள ஒளிகளாகும்‌. இவை 
' பொதுவாக 100 இ. மீ. உயரத்தில்‌ காணப்படுகின்றனர்‌; சல 
' போது இவை 1000 க. மீ. உயரத்திலும்‌ காணப்படுகின்றன: :' 


காற்றுமண்டலத்தை மூன்று பொது மையக்கோளக்‌ கூறுக 
ளாகப்‌ பிரித்துள்ளனர்‌ : (1) கல்மண்டலத்தை அடுத்துள்ள 
அடிவளி மண்டலம்‌ (7700௦ sphere), (2) அடிவளி மண்டலத்தை 
அடுத்த வளியடுக்கு மண்டலம்‌. (817810 sphere); (3) மேல்‌ கோளக்‌ 
கூறான மின்னணு மண்டலம்‌ (1000821219). , 


ஆடிவளி மண்டலம்‌ 
| த 
இதில்‌ காற்று மண்டலத்தின்‌ சுமார்‌ 70.75% சேரும்‌; :இதன்‌ 
சராசரி உயரம்‌ 10 க.,மீ. என்று கருதப்படுகிறது. ஆனால்‌, புவி 
யின்‌ சுழற்சியினாலும்‌, சுழல்‌ வீச்சு 'விசையினாலும்‌ இது ப்வி நடுக்‌ 
கோட்டுக்கு மேல்‌. 16 கி.மீ. உயரமும்‌, 'துருவத்தின்‌ மேல்‌ 70 கி.மீ. 
. உயரமும்‌ இருக்கிறது. 


32 சொது நிலப்பொதியியல்‌ 


. அடி வளியின்‌ சிறப்புக்‌ கூறுகள்‌: (1) மாறக்கூடிய ஈரப்பதன்‌ 
அளவு; (2) கிடைவாட்டமாகவும்‌, செங்குத்தாகவும்‌ காற்று மிக 
விரைவாக தகரும்‌ தன்மை; சில சமயம்‌ இதனுடன்‌ செங்குத்தாக 
நகரும்‌ காற்றோட்டங்களும்‌ சேர்ந்திருக்கும்‌ (சூறைக்காற்று எதிர்‌ 
சூறைக்காற்று); (3) நீர்‌ மண்டலம்‌ அல்லது. கல்மண்டலத்தின்‌ 
“மேற்‌ பரப்பிலிருந்து ஒவ்வொரு 100 கி. மீ. உயரத்துக்கும்‌ சுமார்‌ 
0.6 செ. சராசரி வெப்ப அளவு குறைகிறது. இதன்படி, நடுக்‌ 
நோட்டுக்கு மேலுள்ள அடிவளி . மண்டலத்தின்‌ வெளிவிளிம்பில்‌ 
வெப்ப அளவு--80 செ.க்குக்‌ குறைகிறது; அடிவளி மண்டலத்தின்‌ 
இப்பகுதியின்‌ சராசரி வெப்ப அளவு--56 செ. 


அளவில்‌ மாறுபடும்‌ தன்மையுடையதால்‌ இதன்‌ ஈரமானது 
மேகம்‌, மழை அல்லது பனியாக உறைகிறது; அல்லது, சிறுசிறு 
அளவுகளில்‌ அடிவளி மண்டத்தில்‌ தங்கி இருக்கிறது. ஒரு கன 
சதுர மீட்டர்‌ காற்றில்‌ உண்மையில்‌ அதிக பட்சத்தில்‌ எவ்வளவு 
அளவு வாயுவய ஈரம்‌ இருக்கக்‌ கூடும்‌ என்பது அதன்‌ வெப்ப 
அள்வைப்‌ பொருத்தது. எடுத்துக்‌ காட்டாக 0: சென்டிகரேடில்‌ 
ஒரு கன சதுர மீட்டர்‌ காற்று 4.5 கிராம்‌ எடை நீராவியை 
அடக்கிக்‌ கொண்டிருக்கும்‌; .25£ சென்டிகரேடில்‌ 23 இராம்‌ 
அடக்கும்‌. 


காற்றின்‌ வாயுக்களுள்‌ ஆக்சிஜன்‌ தனிப்பட்ட முக்கியத்துவம்‌ 
வாய்ந்தது. அடிவளி மண்டலத்தில ஆக்சிஜன்‌ நைட்ரோஜ்ன்‌ 
விகிதம்‌ உயிர்மவயச்‌ (06) செயல்‌ முறைகளுக்கு மிகவும்‌ 
ஏற்றதாய்‌ உள்ளது. காற்றில்‌ ஆக்சிஜனின்‌ அளவு அதிகரித்தால்‌ 
ஓர்‌ உயிரங்கத்தில்‌ உயிர்மப்பெநீருளின்‌ தீயகிப்பு. (Oxidation) 
தீவிரமாகறது; ஆக்ஸிஜன்‌ அளவு குறைந்தால்‌ தீயகிப்பு தணி 
கிறது. 


காற்றில்‌ நைட்ரோஜன்‌ அளவின்‌ மாறுபாட்டினால்‌, உயிர்மச்‌ 
செயல்‌ முறைகள்‌ முக்கியமாகப்‌ பாதிக்கப்படுவதில்லை. காற்று 
மண்டலத்தின்‌ மேல்‌ படலங்களின்‌ நைட்ரோஜனின்‌ அளவு அதி 
கரிக்கறது. ஆக்ஸிஜனின்‌ அளவு குறைகிறது. 


காற்றிலின்ள கார்பன்‌-டை-ஆக்சைடு அளவு ஆக்சிஜன்‌ 
நைட்ரோஜன்‌ ஆகியவற்றைவிட அதிகமாக மாறுபடக்‌ கூடியது. 
புவியின்‌ வெளிமண்டலங்களிலும்‌, மண்ணிலும்‌ நிகழும்‌ தீயகிப்புச்‌ 
செயல்‌ முறற்களின்‌.விளைவா லும்‌ எரிமலை உமிழ்வுகளா லும்‌, கனிம 
ஊற்றுகளாலும்‌, மற்றும்‌ பலவாலும்‌ காற்றில்‌ கார்ப்பன்‌-டை.. 
ஆக்சைடு .சேர்ந்துகொண்டே வருகிறது. காற்றின்‌ வாயுக்களில்‌ 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 92 


கார்பன்‌-டை-ஆக்சைடே மிகவும்‌ கனமானது;. ஆகவே, இதுவே 
அடிவளி மண்டலத்தின்‌ அடிப்‌ படலங்களில்‌ மிகுதியாக உள்ளது. 
இந்த வாயு கிடைவாட்டத்‌ திசையிலும்‌ சீரற்ற முறையிலும்‌ பரவி 
யுள்ளது; எடுத்துக்காட்டாக, எரிமலைப்‌ பகுதிகள்‌, நகரங்கள்‌, 
தொழில்துறை வட்டாரங்கள்‌ ஆகியவற்றின்மேலே துருவப்‌ பகுதி 
கள்‌ கடலைகள்‌ ஆகியவற்றின்‌ மேலுள்ளதைவிட இது இரண்டு 
மடங்கு அதிகமாக உள்ளது. 


கார்பன்‌-டை-ஆக்சைடு மிக முக்கியமானது : இது தாவரச்‌ 
சத்தின்‌ அடிப்படைப்‌ பொருள்‌. மேலும்‌, இது ஒரு வெப்பக்‌ 
காப்பீடு; இது புவியின்‌ வெப்பம்‌ விண்‌ வெளியில்‌ கதிர்‌ வீசலாகப்‌: 
போய்விடுவதைத்‌ தடுக்கிறது. அடிவளி மண்டலத்திலிருந்து: 
கார்பன்‌-டை-ஆக்சைடு மறைந்துபோய்விடுமானால்‌ புவியின்‌ 
மேலுள்ள காற்றின்‌ சராசரி ஆண்டு வெப்ப அளவு இன்றுள்ள 
74₹செ. அளவிலிருந்து 81௪௪. அளவுக்குக்‌ குறைந்துவிடும்‌ 
என்றும்‌, கார்பன்‌-டை-ஆக்சைடின்‌ அளவு' இரட்டித்தால்‌ அதன்‌ 
சராசரி வெப்ப அளவு 4 செ. உயரும்‌ என்றும்‌ நம்பப்படுகிறது. 


அடி.வளி மண்டலம்‌ பேரளவு புழுதியைக்‌ (1001) கொண்டுள்‌ 
ளது. சராசரியாக 1 கன செ.மீ. அளவு காற்றில்‌ 250,000 தூசு 
போன்ற துணுக்குகள்‌ உள்ளன. புவிமேற்‌ பரப்பிலிருந்து கனிமப்‌ 
பொருள்கள்‌, கடலலைத்தூவல்‌ ஆகியவற்றைக்‌ காற்று அடித்து 
எழுப்பும்போது புழுதி உண்டாகிறது. கட்டை, நிலக்கரி, விண்‌ 
கற்கள்‌ ஆகியவை எரியும்போதும்‌, எரிமலை உமிழும்போதும்‌ கூடப்‌ 
'புழூதி, உண்டாகிறது, தாவர உயிர்ம நுண்மங்கள்‌ (80028). 
நுண்ணுயிர்கள்‌ (Bacteria) போன்ற பல நுண்‌ உயிர்மங்களும்‌ 
அவ்வப்போது காற்று மண்டலத்தின்‌ புழுதியில்‌ முக்கிய உறுப்பு 
களாகின்றன. அடிவளி மண்டலத்திலுள்ள துகளின்‌அளவு கடல்‌: 
களின்‌ மேலுள்ளதைவிட்‌ கண்டங்களின்மேல்‌ இயல்பாக அதிகமாய்‌ 
உள்ளது; அடர்ந்த தாவர வளர்ச்சியையும்‌ நிறைந்த ஈரத்தையும்‌ 
உடைய பகுதிகளின்மேல்‌ உள்ளதைவிட வரண்ட பகுதிகளில்‌: 
அதிகமாய்‌ உள்ளது: பனி உறைவால்‌ மூடப்பட்டுள்ள பகுதிகளின்‌ 
மேல்‌ துகள்‌அளவு மற்ற இடங்களைவிட மிகவும்‌ குறைவாக 
உள்ளது. துகள்‌ அடிவ்ளி மண்டலத்தின்‌ ஒளிபுகும்‌ தன்மையை: 
மங்க்ச்செய்து புவிப்பரப்பை அடையும்‌ வெப்ப இயக்கத்தைத்‌ 
(7080181100) தணிக்கிறது. நுண்ணிய துகள்களைச்‌ சுற்றி நீராவி 
உறுவதால்‌ மேகம்‌, உறைபனி, பனித்துளி, மழை, வெண்பணீ' 
(Sno), மூடுபனி (171௦2) ஆலங்கட்டி (Hai!) ஆகியவை உண்டாவா 
தாக நினைக்கின்றனர்‌. 

3 


34 பொது நிலப்பொதியியல்‌ 


வளியடுக்கு மண்டலம்‌ (Stரatosphere) 

அடிவளி மண்டலம்‌ வளியடுக்கு மண்டலத்தால்‌ மூடப்பட்‌ 
டுள்ளது. இவை இரண்டுக்கும்‌ இடையே ஒன்றிரண்டு கி. மீ. கன 
மான ஒரு படலம்‌ உள்ளது; இதைக்‌ குறை வளியடுக்கு மண்டலம்‌ 
(Substra to sphere) என்றும்‌ அழைப்பதுண்டு. வளியடுக்கு மண்ட 
லத்தில்‌ காற்று கடைவாட்டத்‌ இசையில்‌ மட்டுமே வீசுகிறது; இது, 
இவ்வாறாக, அடிவளி மண்டலத்திலிருந்து மாறுபடுகிறது. இந்த 
மண்டலத்திலுள்ள காற்றின்‌ ஈரப்பத (11ம்‌) அளவு சுன்னம்‌. 
ஆகவே, இங்கு மேகங்கள்‌ இல்லை. இதில்‌ 25 க. மீ. உயரம்‌ 
வப்ப அளவு காணப்படுகிறது; இதற்குமேல்‌ 
வெப்ப அளவு தெரடர்ந்து உயர்கிறது. வெப்ப அளவு 10-25 
இ. மீ. உயரத்தில்‌ சுமார்‌-25” செ. உள்ளது: 40 இ. மீ. உயரத்‌ 
தில்‌--0£ செ. ; 70. மீ. ட்டது சுமார்‌ 35 செ. உள்ளது. 






வளியடுக்கு மண்டலத்தில்‌. சுமார்‌ 15-35 இ. மீ. உயரத்தில்‌ 
ஓஜோன்‌ (0206) வாயு செறிந்துள்ளது; இது அடிவளி மண்டலத்‌ 
.தில்‌ மிகவும்‌ குறைந்த அளவில்தான்‌ உள்ளது. வளியடுக்கு மண்ட 
லத்தில்‌ ஓஜோனின்‌ பெருமளவு (சுமார்‌ 309%) 25 முதல்‌ 30 க. மீ. 
அயரத்தில்‌ செறிந்துள்ளது. 
மின்னணு மண்டலம்‌ (1௦nosphere) 
இந்த மண்டலம்‌ 75-80 இ. மீ. உயரத்தில்‌ தொடங்குகிறது. , 
துருவ விளக்குகளின்‌ வண்ணக்‌ காட்சியையும்‌ மின்னணு மண்ட 
லத்தினூடே புகுந்து செல்லும்‌ விண்கற்களின்‌ ஒளியையும்‌, மற்ற 
: தோற்றப்பாடுகளையும்‌ (Phenomena) ஆராய்ந்தபின்‌, அறிவிய 
லாளர்கள்‌, காற்று மண்டலத்தின்‌ இந்தப்‌ படலங்களிலுள்ள 
காற்று புற ஊதாக்‌ கதிர்களாலும்‌ (Ultra violet ray5),:விண்ணியற்‌ 
்‌ கதிர்களாலும்‌ . (C௦81 7238) ஊக்கப்பட்டு மின்னணு வயமாக்கப்‌ 
பட்டுள்ளது என எண்ணுகின்றனர்‌. 


காற்று எவ்வளவுக்‌ கெவ்வளவு மின்னணு வயப்பட்டுள்ளதோ 
அவ்வளவுக்கவ்வளவு அதிக மின்‌ கடத்துதிறன்‌ அதிகமாய்‌ உள்ளது. 
மின்னணு மண்டலத்தின்‌ வெவ்வேறு உயரங்களில்‌ மின்னணு . 
வாக்கம்‌ மாறுபடுகிறது. இரண்டு மின்னணுவாக்க உயர்‌ அளவு 
களைக்‌ கண்டுள்ளனர்‌ : (1) 100 ௫. மீ. உயரத்திலுள்ள கென்‌ 
'னெல்லி--ஹெவிசைடு. (Kennelly-Heavyside) படலம்‌! (2) 250 
இ. மீ. உயரத்திலுள்ள ஆப்பிள்டன்‌ (Aறறlet௦ற) படலம்‌, ௪ 


வளியடுக்கு மண்டலத்திலும்‌ மின்னணு மண்டலத்திலும்‌ 
நிகழும்‌ செயல்முறைகளை இன்னும்‌ சரியாக ஆராய்ந்து பார்க்க 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 35 


வில்லை. ஆனாலும்‌, இவை புவியின்‌ காந்தவிசை, மின்சாரவயல்‌ 
ஆகிய சிலவற்றின்‌ இயக்கத்தில்‌ பங்குகொள்வதாகக்கருதப்‌ போது 
மான ஆதாரங்கள்‌ உள்ளன. ஆகவே, காற்று மண்டலத்தின்‌ 
உயர்‌ படலங்களின்‌ ஆய்வு, பூபெளதிக நோக்கத்தில்‌, சிறப்பாகக்‌ 
கவர்ச்சி யுடையது. 

காற்று மண்டலத்தில்‌, ஆக்சிஜன்‌, நைட்ரோஜனைத்‌ தவிர, 
75 இ. மீ. உயரத்திலிருந்து குறிப்பிடத்தக்க அளவு ஹீலியம்‌ 
(Helium) வாயு தோன்ற ஆரம்பிக்கிறது; 90 க. மீ. உயரத்தி 
லிருந்து பெருமளவு நைட்ரோஜன்‌ வாயுதோன்ற ஆரம்பிக்கிறது. 
740 கி. மீ. உயரத்துக்குமேலே காற்று மண்டலத்தில்‌ ஹீலியமும்‌ 
நைட்ரோஜனும்‌ மட்டுமே உள்ளன. காற்று மண்டலத்தின்‌ 
நைட்ரோஜன்‌ அளவு 500 ௫. மீ. உயரத்தில்‌ 90-92 சதவீதத்தை 
எட்டுகிறது. 


அடிவளி மண்டலத்தின்‌ இயக்கவியல்‌ (Dynamic) 

அடிவளி மண்டலத்தில்‌ காற்று எப்போதும்‌ இடம்‌ பெயர்ந்த 
வாறே உள்ளதால்‌ இதில்‌ வாயுக்களின்‌ சார்பியல்‌ கூட்டு ஏறக்‌ 
குறைய நிலையானதாக -உள்ளது. சூரியனின்‌ கதிரியக்கம்‌ புவிமேற்‌ 
பரப்பின்‌ வெவ்வேறு இடங்களில்‌, வெவ்வேறு வெப்ப அளவு, காற்‌ 
றமுத்தம்‌ ஆகயவற்றை உண்டாக்குவதால்‌ இவ்வாறு தொடர்ந்‌ 
தாற்போல்‌ காற்றின்‌ அசைவு ஏற்படுகிறது. 


கதிரியக்க ஆற்றல்‌ வெப்ப ஆற்றலாக மாறுவது ஒரு சிக்கலான 
செயல்முறை, புவியின்மேல்‌ நிகழும்‌ வெப்பச்செயல்‌ முறைகளின்‌ 
மேல்‌ விளைவாட் செலுத்தும்‌ மிக முக்கிய கூறு, கதிரவனின்‌ 
கதிர்கள்‌ புவிப்‌ பரப்பின்‌ பல்வேறு இடங்களின்மேல்‌ வந்து படும்‌ 
கோணமாகும்‌. இக்‌ கோணம்‌ பருவகால மாற்றங்களையும்‌ புவிப்‌ 
பரப்பின்‌ புடை கூறுகளையும்‌ (761121) பொருத்துள்ளது. கதிரியக்க 
ஆற்றலின்‌ பரப்பீடு (ந8££bபtion), புவிமேற்‌ பரப்பில்‌ மட்டு 
மல்லாது நிலையற்ற வெப்பக்கடத்து திறனையுடைய அடிவளிமண்ட 
அத்திலும்‌ நடைபெறுவதால்‌ மேலும்‌ சிக்கலாக்கப்படுகிறது. 


காற்றின்‌ அசைவு புவியின்‌ உயர்‌-தாழ்‌ இடைக்கோடுகளுக்கு 
இடையேயும்‌ அடிவளி மண்டலத்தின்‌ வெவ்வேறு அடுக்குகளுக்கு 
இடையேயும்‌ வெப்ப இடமாற்றத்தை உண்டாக்குகிறது. பொது 
வாக, காற்றானது அழுத்தம்‌ அதிகமாயுள்ள,பகுதியிலிருந்து அழுத்‌ 
தம்‌ குறைவாயுள்ள பகுதிக்குச்‌ செல்கிறது. காற்று மண்டலத்தில்‌ 
இவ்வாறு அழுத்தம்‌ மாறுபடுவதற்கும்‌ காற்று ஒரு ல்க க்ப்ல்‌ 
நோக்கிச்‌ செல்வதற்கும்‌ பல காரணங்கள்‌ உள்ளன. 


36 பொது நிலப்பொதியியல்‌ 


முக்கியமான காரணம்‌, புவிமேற்‌ பரப்பு சூடாவதும்‌, இச்சூடு 
காற்றுக்கு மாற்றப்படுவதும்‌ சமனற்றவாறு நடைபெறுவதாகும்‌. 
வெப்பம்‌ காற்றை விரிவடையச்‌ செய்கிறது: அதை லேசாக்கி விடு 
கிறது; இதனால்‌ காற்று புவியின்‌ சூடாக்கபட்ட மேற்பரப்புக்கு 
மேலே எழும்‌ இயல்பைப்‌ பெறுகிறது. 


காற்று ஓரிடத்தில்‌ மிக உய்ரத்தை அடைந்தபிறகு மெதுவாகக்‌ 
குளிர்ந்து மெல்ல கனமாகிறது; இதனால்‌ புவி மேற்‌ பரப்பை 
நோக்கி இறங்கிவரத்தொடங்குகிறது. இது சுற்றோட்டத்தை 
உண்டாக்குகிறது. சூடானகாற்று மேல்நோக்கிப்‌ போகிறது; 
குளிர்ந்த காற்று புவிநோக்கிக்‌ கீழிறங்குகிறது. மேலும்‌, காற்றோட்‌ 
டம்‌ (1410ம்‌) எனப்படும்‌ கடைவாட்ட இடப்பெயர்ச்சியும்‌ உள்ளது. 
நாம்‌ முன்பே குறிப்பிட்டபடி, காற்று அதிக அழுத்தப்‌ பகுதியி 
லிருந்து குறைந்த அழுத்தப்‌ பகுதிக்குச்‌ செல்கிறது. இவ்வாறான 
அழுத்தங்களுக்கு இடையே வேறுபாடு அதிகரிக்க அதிகரிக்க காற்‌ 
ரோட்ட வேகமும்‌ அதிகரிக்கிறது. சிலபோது பெரும்‌ நிலப்‌ பரப்பு 

_களின்மேல்‌ கிடைவாட்டாகக்‌ காற்று பாய்ந்தோடுகிறது. 


கோள்வய அளவில்‌ வீசும்‌*காற்றுகளும்‌ உள்ளன. இவை புவி' 
யின்‌ பெரும்‌ பகுதிகளின்மேல்‌ நிலையான திசையிலோ,” (வாணிகக்‌ . 
காற்றுகள்‌), அல்லது பருவ காலத்துக்கு ஏற்ப (பருவக்காற்று) 
“இசை மாறியோ வீசுகின்றன. இதற்கு மாறாக, சிறிய அளவில்‌ 
தலவயக்‌ காற்றுகளும்‌ உள்ளன. இவை குறைந்த பரப்புகளில்‌ 
வீசுகின்றன. (எடுத்துக்‌ காட்டாக, நடு ஆசிய, ஆப்கன்‌, வட 
காகாஸியன்‌, போரா (*B௦ாஃ?) ஆகிய தலங்கள்‌), மேலும்‌, காற்று 
கள்‌, வெவ்வேறு பகுதிகளில்‌ காற்று மண்டல நிலைகளில்‌ ஏற்படும்‌ 
தற்காலிகமான மாற்றங்களின்‌ விளைவாகவும்‌ ஏற்படாம்‌. 


சூறைக்‌ காற்றுகளும்‌ எதிர்‌ சூறைக்‌ காற்றுகளும்‌ 
(Cyclones and anticyclones) 


~ இடஞ்சுழியாயச்‌ சுழலும்‌ (வட அரைக்‌ கோளத்தில்‌) காற்றுத்‌ 
திரள்களுக்குச்‌ சூறைக்காற்றுகள்‌ எனப்பெயர்‌, சுழலும்‌ இக்‌ 
காற்றுத்‌ திரளுக்கு நடுவே குறைவான காற்றழுத்தம்‌ காணப்படு 
கிறது (படம்‌ 8). வலஞ்சுழியாகச்‌ (வட அரைக்கோளத்தில்‌) 
சுழலும்‌ காற்றுத்‌ திரள்களுக்கு எதிர்சூறைக்‌ காற்றுகள்‌ எனப்‌ 
பெயர்‌. இவற்றின்‌ மையத்தில்‌ உயர்ந்த அளவு காற்றழுத்தம்‌ 
காணப்படுகிறது. சூறைக்‌ காற்று வடிவில்‌ வீசும்‌ ஒரு காற்றுத்‌ 
இரளில்‌ காற்றழுத்தம்‌ இவ்வாறாக மெல்ல மெல்ல நடுவிலிருந்த 
வெளி விளிம்பை நோக்கி அதிகரிக்கிறது; எதி&குனறககா ற்றிய: 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌” 37 


அழுத்தம்‌ விளிம்பை தேசக்கி-றெல்ல மெல்ல, நடுவிலிகுத்து- வெளி 
விளிம்னை: நேரக்‌ அதிகரிக்கிறது; எதிர்‌ சூறைக்காற்றில்‌ 
அழுத்தம்‌ விளிம்பை நோக்கி மெல்ல மெல்லக்‌ குறைகிறது. 


டக்க 
படகிழக்குக காற்று அ. 
அ லடகிழ ப்ர 


| 4 து ஆ i 
! ஐ 
ட ட 
த க “கக்க ட்‌ இ கிழக்க 
112 
& ட்‌ த சீ 
ன தை 
ள்‌” ட கோளில்‌ ம 
ag 


படம்‌ 3. வட அரைக்‌ கோளத்தில்‌ ஒரு சூறைக்‌ காற்றின்‌ வரை படம்‌. 


North—வடக்கு, ௬881--மேற்கு, 28! கிழக்கு, [0ஸறாச88பா6 தாழ்‌ அழுத்தம்‌, 
South westerly—தென்‌ மேற்குக்‌ காற்று; Nrtheasterly—வLமேற்குக்‌ காற்று, 
Easterly—கீழ்க்‌ காற்று, .5outh eastor]y—தென்‌ கிழக்குக்‌ காற்று, Northerly— 
வாடைக்‌ காற்று Northwesterly—வடமேற்குக்‌ காற்று, Wester]y—மேலைக்‌ காற்று, 
South—தெற்கு, Southerly—தென்றல்‌ காற்று. 


சூறைக்‌ காற்றுகள்‌ பொதுவாக, படிப்படியர்க அதிகரிக்கும்‌ 
உயர்‌ வேகங்களில்‌ (நொடிக்குப்‌ பல இருபது மீட்டர்கள்‌) வீசு 
கின்றன. நொடிக்கு 70 மீட்டர்‌ (அல்லது மணிக்கு 260 ௧. மீ.) 
முன்னேறு-வேகத்தில்‌ (Progressive speed) வீசும்‌ ஒரு சூறைக்‌ 
காற்று கடலின்மேல்‌' வீசுகையில்‌ கடல்‌ நீரைச்‌ சிலுப்பிக்‌ கலக்கி 
அலையிலிருந்து நீர்த்திவலைகளைப்‌ பிரிக்கிறது. இதனால்‌ வீசும்‌ சூறைக்‌ 
காற்றின்‌ நடுவே சுழலும்‌ நீர்த்‌ தூண்‌ ஒன்று உருவாகிறது. 

மிகவும்‌ அதிகமான வேகத்தை உடையதால்‌ சூறைக்காற்றுகள்‌ 
மிகுந்த சேதத்தை விளைவிக்கும்‌ கடலலைகளையும்‌, நீரோட்டங்‌ 
களையும்‌ உண்டாக்குகின்றன. எடுத்துக்காட்டாக மேற்குத்‌ திசை 


38 பொது நிலப்பொ தியியல்‌ 


சூறைக்‌ காற்றுகளின்‌ விளைவாக, பின்லாந்து வளைகுடாவினுள்‌ 
வடியும்‌ நிவா(Neva) ஆற்றின்‌ முகவாயிலில்‌ நாசகரமான வெள்ளங்‌ 
கள்‌ ஏற்பட்டுள்ளன. 1707ஆம்‌ ஆண்டிலிருந்து (லெனின்‌ கிராட்‌ 
நகர்‌ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு) .நிவா ஆற்றின்‌ நீர்‌ சாதாரண நீர்‌ 
மட்டத்துக்குமேல்‌ 300 முறைகள்‌ உயர்ந்துள்ளது. 1777ஆம்‌ 
ஆண்டிலும்‌ (3-3 மீட்டர்‌ உயரத்துக்கு நீர்‌ உயர்ந்தது), : 1824ஆம்‌ 
ஆண்டிலும்‌ (3-82 மீட்டர்‌ ), குறிப்பாக, . பெரிய வெள்ளங்கள்‌ 
ஏற்பட்டுள்ளன. இந்த நீர்‌ மட்டங்களில்‌ வெள்ளநீர்‌ நகரத்தில்‌ 
65 சதுர கிலோ மீட்டர்‌ பரப்புவரை பரவியது. 


மற்றக்‌ கடலோரப்‌ பகுதிகளும்‌ சூறைக்‌ காற்றினால்‌ 
உண்டாகும்‌ வெள்ளத்தால்‌ சேதமடைந்துள்ளன. 1932ஆம்‌ 
ஆண்டில்‌. க்யூபாவிலுள்ள ' சாந்தாகுருஸ்‌ (8ஹர்க Cz) நகரம்‌ 
புயல்‌ காற்றினால்‌ எழுந்த கடலலைகளினால்‌ சேதப்படுத்தப்பட்டது? 
அப்போது சுமார்‌ 2500 மக்கள்‌ உயிரிழந்தனர்‌. 1787ஆம்‌ 
ஆண்டில்‌ வங்காளவிரிகுடாவில்‌ ஹூக்ளி ஆற்றின்‌ கடல்‌-வாயிலில்‌ 
புயல்‌ காற்றால்‌ ஏற்பட்ட வெள்ளத்தில்‌ 3000 மக்கள்‌ இறந்தனர்‌? 
இதே பகுதியில்‌ 1864-ல்‌ ஏற்பட்ட வெள்ளத்தில்‌ 50,000 பேர்‌ 
மாண்டனர்‌. சூறைக்‌ காற்றுடன்‌ நகரும்‌ நீர்த்திரள்‌ விரிகுடா, 
ஆற்றின்‌ கடல்வாய்‌ போன்ற்‌ குறுகிய இடத்திற்குள்‌ புக நேரிடும்‌ 
போது, இத்தகைய வெள்ளங்கள்‌ குறிப்பாகத்‌ திகிலூட்டும்‌ 
தன்மை பெறுகின்றன. 


மிகு வெப்பப்‌ பகுதிகளில்‌ சூறைக்காற்றுகள்‌ மிகவும்‌ 
கனமான பொருளை வெகுதூரம்‌ தூக்கிச்‌ சென்றுள்ளன. எடுத்துக்‌ 
காட்டாக, .பார்படோஸ்‌ என்னும்‌ தீவில்‌ 1831-ல்‌ 65 கிலோ 
ரொம்‌ எடை கொண்ட ஒரு ஈயத்துண்டு சுமார்‌ அரை கிலோ 
மீட்டர்‌ தொலைவுக்குத்‌ தூக்கிச்‌ செல்லப்பட்டது. 1780-ஆம்‌ 
ஆண்டு அதே தீவில்‌ ஒரு சுறாவளியின்போது (யாரே) பாறை 
களால்‌ கட்டிப்பட்ட ஒரு கோட்டை உடைக்கப்பட்டது; 
' கனமான பீரங்கிகள்‌ பல டஜன்‌ மீட்டர்‌ தொலைவுகள்‌ வரை 
கடத்தப்பட்டன. சூறைக்‌ காற்றினால்‌ கனமான: சுமை ஏற்றப்‌ 
பட்ட இரயில்பெட்டிகள்‌ தண்டவாளத்திலிருந்து தூக்கி எறியப்‌ 
பட்டுள்ளன; துறைமுகத்தில்‌ நின்றிருந்த கப்பல்கள்‌ நங்கூரத்தி 
லிருந்து அறுக்கப்பட்டு-நிலத்தின்‌ மேல்‌ தள்ளப்பட்டுள்ளன. 


மிதவெப்பக்‌ இடைக்கோட்டிடங்களில்‌ சூறைக்‌ காற்றுகள்‌ 
குறைந்த வேகத்தில்‌ வீசுகின்றன? ஆனால்‌, இந்தப்‌ பகுதிகளிலும்‌ 
அவ்வப்போது இவற்றின்‌ விசை' கவனத்தை ஈர்க்குமளவுக்கு 
அதிகமாக இருப்பதுண்டு, சோவியத்‌ ரஷ்யாவில்‌ கோர்கி பகுதியில்‌ 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 39 


உள்ள மெஷ்‌ சேரா கிராமத்தினருகே, சூறைக்‌ காற்றுகளுடனும்‌ 
ஆலங்கட்டிகளுடனும்‌ கூடிய பெரியதோர்‌ இடி-மழைப்‌ புயலின்‌ 
போது 76--17-ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ வார்க்கப்பட்ட வெள்ளி 
நாணயங்கள்‌ வியப்பான *மழை”யாகப்‌ பொழிந்தன. சூறைக்‌ 
காற்று வெள்ளி நாணயங்களின்‌ புதையல்‌ ஒன்றைக்‌ கிளப்பி 
எடுத்துச்‌ சென்றிருக்க வேண்டும்‌. இதைப்பற்றி 5. கலெஸ்னிக்‌ 
என்பவர்‌ விவரித்துள்ளார்‌. ட 
மழை பொழிவு (Precipitation) 

காற்று மண்டலத்தில்‌ நீராவி உறைவதற்கு முன்‌ அதற்கேற்ப 
ஈரப்பதனும்‌ (100%) உறைவுக்கான கருப்பொருள்களும்‌ தேவை. 
இக்‌ கருப்பொருள்கள்‌ அடி வளி மண்டலத்தில்‌ மிதக்கும்‌ புழுதித்‌ 
துணுக்குகளால்‌ ஆனவை. ஈரம்‌ உறையும்போது, காற்று 
மண்டலத்தில்‌ மேகங்கள்‌ தோன்றுகின்றன; மேகத்திலுள்ள 
ஈரத்தின்‌ சமநிலை எப்படியாவது பாதிக்கப்பட்டால்‌ பலவகையில்‌ 
மழைபொழிவு ஏற்படுகிறது. 


ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில்‌ பொழியும்‌ மழையின்‌ 

- அளவை, புவியின்‌ மேற்பரப்பில்‌ விழும்‌ மழைநீர்‌ மண்ணுள்‌ 

ஊராமல்‌, ஆவியாகவும்‌ மாறாமல்‌, பள்ளத்தில்‌ பாயாமல்‌ 

சமமாகப்‌ பரவினால்‌ ஏற்படக்கூடிய நீர்ப்படலத்தின்‌ உயரமாகக்‌ 

(மில்லி மீட்டர்‌) குறிக்கிறார்கள்‌. மாஸ்கோவில்‌ சராசரி 
வருடாந்திர மழை அளவு 586 மில்லி மீட்டர்கள்‌. 


புவியின்‌ முழுபரப்பின்‌ மேலும்‌ மழை பொழிவு சீரற்ற 
முறையில்‌ பரவியுள்ளது; சில பகுதிகளில்‌ மிகச்சிறு அளவிலுள்ளது. 
அரால்‌ கடலைச்‌.சுற்றியுள்ள பாலைகளில்‌ வருடாந்திர மழைபொழிவு 
சிலபோது சுன்னமாயும்‌ இருக்கும்‌; பல ஆண்டுகள்‌ ஒன்று சேர்ந்‌ 
தாற்போல்‌ பார்த்தாலும்‌ சராசரியாக ஆண்டுக்கு 150-200 
மில்லி மீட்டர்‌ அளவுக்கு மேல்‌ இருப்பதில்லை. மற்ற இடங்களில்‌ 
மழைபொழிவு மிகுதியாக உள்ளது. பாட்டுமி (Bஃtபாப்‌), காகாசஸ்‌ 
பகுதிகளில்‌ சராசரி வருடாந்திர மழை அளவு 400 மி.மீ. 


ஒரு நிலப்‌ பகுதியின்‌ மழை பொழிவு, முதற்கண்‌ அப்பகுதி 
கடலுக்கு எவ்வளவு அருகிலுள்ளது என்பதைப்‌ பொருத்துள்ளது. 
ஆனால்‌, சில கடல்‌ சார்ந்த பகுதிகள்‌, மிகக்‌ குறைவான மழை 
பொழிவை உடையன. எடுத்துக்‌ காட்டாக, இந்தியாவில்‌ தார்‌ 
பாலை வனத்தின்‌ மேல்‌ காற்று அடித்துச்‌ சென்றாலும்‌ மழையே 
பெய்வதில்லை. ஆனால்‌ இமயமலையின்‌ அடிவாரத்தில்‌ இதே காற்று 
பெருமழையைப்‌ பொழிகிறது. (ஆண்டுக்கு 12, 500 மி.மீ.) 


40 பொது நிலப்பொதியியல்‌ 


வானிலையும்‌, வெப்பதட்ப நிலையும்‌ (Weather & climate) 


_ ஒவ்வொரு இடத்திலும்‌ ஒவ்வொரு குறிப்பிட்ட பொழுதிலும்‌ 
காற்றின்‌ வெப்ப அளவு, அமுக்கம்‌, சார்பான (ரelative)-மற்றும்‌ 
தனிமுதல்‌ - (880106) ஈரப்பதன்‌* (நமாம்‌) மேகத்தன்மை 
ஆகியவை மிக விரைவில்‌ மாறுபடுகின்றன. காற்று மண்டலத்தின்‌ 
விண்வயக்‌ கூறுகளின்‌ இந்த மாறுபடுநிலைக்கு வானிலை என்று 
பெயர்‌. 


ஒரு குறிப்பிட்ட பொழுதிலுள்ள வெப்ப தட்பக்‌ கூறுகளின்‌ 
நிலையே வானிலை. ஒரே சமயத்தில்‌ வெவ்வேறு இடங்களில்‌ 
வானிலை வெவ்வேறாக இருக்கலாம்‌. ஒரே இடத்தில்‌ ஒருமணி 
நேரத்திற்குள்‌ வானிலை அடிக்கடி மாறுகிறது. 


இதற்கு எதிர்மாறாக, பல ஆண்டுகளில்‌ வெப்பதட்பக்‌ 
கூறுகளின்‌ சராசரி நிலையில்‌ ஏற்படும்‌ மாறுபாட்டுக்கு வெப்பதட்ப 
நிலைஎன்று பெயர்‌. வெப்பதட்பநிலை வானிலையைவிட நிலையானது; 
ஆனால்‌, அதுவும்‌ மிக நீண்ட காலத்துக்குப்‌ பிறகு மாறுபடுகிறது - 


வெப்பதட்ப நிலையைக்‌ கட்டுப்படுத்தும்‌ முக்கியக்‌ கூறுகள்‌: 
யுவியியல்‌ கிடைக்‌ -கோட்டளவு; நிலமும்‌ நீரும்‌ பரவியுள்ள விதம்‌; 
.நிலமேற்கூற்றியல்‌; காற்றுத்‌ திரள்களின்‌ சால்பான தன்மைகள்‌; 
தாவரப்‌ போர்வை; மனிதனின்‌ செயல்கள்‌: 


மனிதன்‌, தாவரங்களையும்‌ : மண்ணையும்‌ ஆக்குகிறான்‌ அழிக்‌ 
றான்‌; பெரிய நகரங்கள்‌, நீர்‌ நிலைகள்‌ பலவற்றையும்‌ உண்டாக்கு 
இரான்‌. 


"சோவியத்‌ ரஷ்யாவில்‌ (USSR) மித வெப்பக்‌ கிடைக்‌ கோடு 
களிலும்‌ துருவ வட்டாரத்திலும்‌ உள்ள நிலப்பகுதிகளின்‌ வெப்ப 
தட்ப நிலையைப்‌ பின்வருமாறு வகைப்படுத்தலாம்‌. 


(1) துருவக்‌ கடல்காற்று. ஆண்டு முழுவதிலும்‌ இதன்‌ ஈரப்‌ 
பதன்‌ அளவு உயர்ந்திருக்கும்‌; மழை பொழிவு அதிகமாயும்‌ சீரான 





*ஒரு கன மீட்டர்‌ காற்றிலுள்ள நீராவியின்‌ பொருண்மையே தனிமுதல்‌ 
ஈரப்பதன்‌ எனப்படுவது. இதைக்‌ கிராம்‌ எடையில்‌ அளப்பர்‌; அல்லது: ஒரு மில்லி 
மீட்டர்‌ பாதரஸ அமுக்கத்தில்‌ நீராவியின்‌ மீண்மைத்‌ தன்மையைப்‌ (elasticity) 
பொருத்து அளப்பர்‌, 


சார்பான ஈரப்பதன்‌ ஒரு குறிப்பிட்ட கன அளவு காற்றிலுள்ள நீராவியின்‌ 
உண்மை அளவுக்கும்‌ அதே காற்றில்‌ எந்தவித வெப்ப அளவு மாறுபாடும்‌ இல்லாத 
போது நிறைநிலையில்‌ (921ப72160) எவ்வளவு நீராவி இருக்குமோ அந்த அளவுக்கும்‌ 
உள்ள விகிதமாகும்‌, 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 41 


வகையில்‌ பரவலாகவும்‌ இருக்கும்‌. சராசரி ஆண்டு வெப்ப அளவு 
சுமார்‌ 7-—10°செ: இந்த வெப்ப அளவின்‌ வீச்சு (௱ஓlitude) 
, 6-14°செ* சார்பாக குளிர்காலம்‌ வெம்மையாகவும்‌ கோடை 
-காலம்‌ குளிர்ச்சியாகவும்‌ இருக்கும்‌. இந்த வெப்பதட்ப மண்டலம்‌ 
சோவியத்‌ யூனியனின்‌ வடமேற்குக்‌ கோடியில்‌ கோலா 
.இபகற்பமும்‌, முர்மான்ஸ்க்‌ கடற்கரையும்‌ பரவியுள்ளது. 


(2) மாறுபடும்‌ துருவக்கடல்‌ காற்று. இதுவும்‌ சார்பாக 
ஆண்டு முழுதும்‌ அதிக அளவு (முக்கியமாக ஜூலை மாதத்தில்‌ 
குறிப்பாக உயரும்‌) மழைபொழிவைப்‌ பெற்றுள்ளது. வருடாந்திர 
சராசரி வெப்ப அளவு 9£செ; இதன்‌ வருடாந்திர வீச்சு (ஊ1ற14- 
யச) சுமார்‌ 200செ: சோவியத்‌ ரஷ்யாவின்‌ ஐரோப்பியப்‌ 
பகுதியின்‌ மேலைப்‌ பாதி முழுதும்‌ இந்த வெப்பதட்ப மண்டலத்தில்‌ 
அமைந்துள்ளது. 


(3)கண்ட துருவக்‌ காற்று வருடாந்திர வீச்சு 39 செ: குளிர்‌ 
காலம்‌ கடுமையானது; கோடை வெம்மையானது; மழை பொழிவு 
_இல்லை; கோடை மாதங்களில்‌ மட்டும்‌ சிறிதளவு மழை பெய்கிறது. 
.இந்த வெப்பதட்பநிலை சோவியத்‌ ரஷ்யாவின்‌ பெரும்‌ பகுதியில்‌ 

சார்பாகக்‌ காணப்படுகிறது. 


(4) மித கடைக்‌ கோடுகளின்‌ பருவமழை சார்ந்த வெப்ப 
.அட்பநிலை. இது-மிகு கிழக்குப்‌ பகுதியில்‌ காணப்படுகிறது. குளிர்‌ 
காலத்தில்‌ குளிர்ச்சியான, கண்ட--துருவக்‌ காற்றும்‌, கோடையில்‌ 
கடல்‌-—துருவக்காற்றும்‌ இதற்குச்‌ சார்பானவை கோடைக்‌ 
காலங்கள்‌ மழையாகவும்‌ சுமாரான வெம்மையாகவும்‌ இருக்கும்‌. 
-சராசரி வருடாந்திர வெப்ப அளவு 05--28£செ; வருடாந்திர 
“வெப்ப அளவு வீச்சு 255-345. 


... (5) குறை துருவப்பகுதி. இங்கு கோடையில்‌ துருவக்காற்றும்‌ 
குளிர்‌ காலத்தில்‌ ஆர்க்டிக்‌ காற்றும்‌ வீசுகின்றன. 

(6) துருவப்‌ பகுதி. ஆண்டு முழுதும்‌ ஆர்க்டிக்‌ காற்று 
எடுப்பாக வீசுகிறது. வருடாந்திர மழை பொழிவு 200-300 
_மீ.மீட்டருக்கு மேல்‌ பெய்வதில்லை. 


- இயற்கையின்‌ மற்ற எல்லாத்‌ :தோற்றப்பாடுகளையும்‌ 
"போலவே, வெப்ப தட்பநிலை மெல்லவே மாறுபடுகிறது. இதன்‌ 
சொந்த வரலாறு நம்‌ கோளின்‌ வரலாற்றுடன்‌ இணைந்துள்ளது 
என்றே கூறலாம்‌. வெப்ப தட்பநிலை கூர்மையாக மாறுபடு 
- வதைப்‌ பல உண்மைகள்‌ காட்டுகின்றன. சோவியத்‌ ரஷ்யாவில்‌ 


42 பொது நிலப்பொதியியல்‌ 


' இத்தகைய உண்மைகளை எம்‌. பொகெலேபோவ்‌ என்பவர்‌ 
சேகரித்துள்ளார்‌. இவர்‌ ஈரமான காலம்‌ வரண்டதாகவும்‌: 
. இதற்கு நேர்மாறாகவும்‌ நிகழும்‌ மாற்றங்கள்‌ குறிப்பிட்ட இடைக்‌ 
காலம்‌ விட்டு விட்டு நிகழ்வதைக்‌ (முறம்‌) காட்டியுள்ளார்‌. 
ஆர்க்டிக்‌ பகுதியில்‌ வெப்பதட்பநிலை கடந்த 75-20 ஆண்டுகளில்‌: 
பலமுறை மிகக்‌ கூர்மையாக மாறியுள்ளது. இந்தக்‌ காலப்‌ 
பகுதியில்‌ சராசரி வருடாந்திர வெப்ப அளவு ஸ்பிட்ஸ்‌ பெர்கனில்‌ 
2செ., க்ரீன்லாந்தில்‌ 2-5°செ., ஃப்ரான்ஜ்‌ ஜோசுப்‌ லாந்தில்‌ 
(Franz Josef Land) .3-5°செ. இருந்தது. ஆர்க்கடிக்குக்‌ கழே 
(எடுத்துக்‌ காட்டாக லெனின்‌ கிராடில்‌) இது 1 செ. மட்டுமே 
உயர்ந்தது. வெப்பதட்பநிலை குளிர்கால, இலையுதிர்கால-- 
வெப்ப அளவுகளில்‌ ஏற்பட்ட உயர்ச்சியினால்‌ பெரும்பங்கு 
வெம்மையுற்றது; இளவேனில்‌-- கோடை-வெப்ப அளவுகள்‌ 
இவ்வளவு அதிகமாகவில்லை : 


ப்ரேம்‌ (Fram, 1894-95) ஸெடோவ்‌ (Sedov 1938-39): 
பெயர்ச்சிகளின்போது (4018) கவர்ச்சிகரமான வெப்ப அளவு 
மாற்றங்கள்‌ பதிவாகியுள்ளன. 44 ஆண்டுகளில்‌ பேரெண்ட்ஸ்‌ 
கடலில்‌ (Bகarent5 Sea) சராசரி வருவடாந்திர வெப்ப அளவு 
6செ. உயர்ந்தது. இது சில தீவுகளின்‌ முக்கியக்‌ கூறுகளில்‌ 
(outlines) முக்கியமான மாற்றங்களை உண்டாக்கியது. 
எடுத்துக்‌ காட்டாக, லாப்டெவ்‌ கடலில்‌ (ஹர) உள்ள பனி 
உறைந்த மணல்வய-களிமண்‌ பாறைகளாலான்‌ வாஸி லீவ்ஸ்‌: 

தீவு (Vasilievsky 1912ஆம்‌ ஆண்டுத்‌ தலப்‌ படத்தில்‌ குறிக்கப்‌: 
பட்டிருந்தது; இது மெல்ல உருகி அழிந்தது; 1936ஆம்‌ ஆண்டு: 
ஒரு மணல்‌ கரை மட்டும்‌ இங்கு .எஞ்சி யிருந்தது; இதையடுத்த 
பல தீவுகள்‌ குறுகவிட்டன : 1823-ல்‌ 15 இ. மீ. நீளம்‌ இருந்த. 
ஸெமெனேவ்ஸ்ச தீவு 1912-ல்‌ 5 தி. மீ. நீளமும்‌ 1926-ல்‌ 
8 இ. மீ. நீளமும்‌ உடையதாக இருந்தது. வெப்ப உயர்வு கடல்‌- 
வாழ்‌ தாவர மிருக உயிரினங்களையும்‌ பாதித்தது. எடுத்துக்‌ காட்‌. 
டாக இந்தக்காலத்தில்‌ ஸ்பிட்ஸ்பெர்கன்‌ நார்வே கடற்கரை 
களின்‌ அருகே முதன்‌ முதலாகக்‌ “காட்‌” (C௦0) மீன்கள்‌ வாணிக 
அளவுகளில்‌ தோன்றின. 


நிலப்‌ பொதியியல்‌ வயக்‌ கடந்த காலத்தில்‌ வெப்பதட்ப நிலை 
மாற்றங்கள்‌ இருந்ததைப்‌ புதைபடிவ மண்கள்‌ (Fossil 801187 
காட்டுகின்றன. ஆமூர்‌ (காமா) பகுதியில்‌ மிகுவெப்ப செம்பூராங்‌ 
கல்வய (181871110௦) மண்ணின்மேல்‌ தற்போதைய குளிர்ந்த வெப்ப 
தட்ப நிலையில்‌ உண்டான போட்சோல்‌ (1௦0801) மண்ணும்‌ அழுவ 
மண்களும்‌ (18௦22 80118) இருப்பதற்கு இதற்கு எடுத்துக்காட்டா 


பூ 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 43° 


கும்‌. நிலத்தின்‌ புடைகூறுகளிலும்‌ (7814) வெப்பதட்ப மாற்றங்‌ 


கள்‌ சுவடுகளை ஏற்படுத்தியுள்ளன. எடுத்துக்‌ காட்டாக, ஒரு நிலப்‌: 
பரப்பில்‌ நிகழ்ந்த முன்னாளைய பனியாற்றியக்கத்தை (glaciation). 
அதிலுள்ள பள்ளத்தாக்குகளின்‌ அமைப்பு காட்டுகிறது. உள்நிலம்‌ 
பனிக்கட்டியாற்று இயக்கத்தால்‌ உண்டாகும்‌ ரோஷ்மூட்நே. 
(Roches-moutonnees) எனப்படும்‌. செம்மரிஆட்டு முதுகு. 
போன்ற உருவம்கொண்ட சிறுபாறைப்‌ படைப்புகளும்‌ இதற்கு. 
எடுத்துக்‌ காட்டாக உள்ளன. 


தாவர மிருகப்‌ புதைப்படிவங்களும்‌ வெப்பதட்ப நிலையின்‌” 
குணத்தை விளக்குகின்றன. அரால்‌ (Al) கடலின்‌ வடகரையி” 
லுள்ள பண்டைய படிவுகளில்‌ பாப்லார்‌ (Poplar), நட்‌-ட்ரீ' 
(Nut-tree), ஹார்ன்‌ பீம்‌ (Horn beam) ஓக்‌ (Oak) ஆகிய மரங்‌ 
களின்‌ எச்சங்களை அடையாளம்‌ கண்டுள்ளனர்‌. பாலைச்‌ சூழ்நிலை: 
க்ளில்‌ இருந்திருக்க முடியாத இத்தாவரங்கள்‌, பண்டைய காலங்‌ 
களில்‌ இப்பகுதிகளிலிருந்த காடுகளின்‌ குணத்தைச்‌ சுட்டிக்‌ காட்டு: 
கின்றன. கோனிபர்‌ வகையில்‌ ஜூனிபர்‌ ஒன்று மட்டுமே இன்று: 
க்ரீன்லசந்தில்‌ வளருகிறது; ஆனால்‌, டெர்ஷியரி தாவரங்களில்‌: 
28 இனங்களுக்கும்‌ மேல்‌, பைன்‌ மரங்கள்‌, சைப்ரஸ்‌, பருவத்தில்‌: 
இலையுதிர்க்கும்‌ மரங்கள்‌ (பே-மரம்‌, மெக்னோலியா, ஓக்‌, மற்றும்‌ 
பல வெப்பம்‌ ஏற்கும்‌ (Thermophilic) தாவர வகைகள்‌)! 
ஆகியவை புதை படிவங்களில்‌ கண்டு பிடிக்கப்பட்டுள்ளன. பே-: 
மரம்‌, மெக்னோலியா போன்ற வெப்பம்‌ ஏற்கும்‌ தாவரங்கள்‌, 
மாஸ்கோவுக்கு அருகேயுள்ள 'டெர்ஷியரி கால மணல்களிலும்‌; 
மணற்‌ பாறைகளிலும்‌ காணப்பட்டுள்ளன. 


பாறை அமைப்புகளும்‌ (ரம்யா) பண்டைய நிலப்பொதி' 
யியல்‌ கால வெப்ப தட்ப நிலைகளை விளக்குவனவாய்‌ உள்ளன, 
கண்ட வயபனியாற்றியக்கத்துக்குட்பட்ட ஒருநிலப்பகுதிக்குச்‌ சார்‌ 
பான (1yறicகl of) ஒரு முழு படிவு வரிசையே நமக்குத்‌ தெரிந்துள்‌ ' 
ளது;. அதாவது, பனியாற்று வெளிமணற்‌ படிவு (Out wash sand) 
காலவரிக்‌ களிப்படிவு (Ved lay), பனியாற்றுப்‌ பொதிப்‌: 
பொருள்‌ (4௦721 ௦8) போன்றவற்றைக்‌ * குறிக்கும்‌ பனியாற்றியல்‌ 
களிப்படிவு (Boulder clay). 


. பாலைப்‌ பகுதிகளில்‌ பாலை வார்னிஷ்‌ (Desert varnish) எனப்‌: 
படும்‌: மேற்பரப்புப்‌ பூச்சுடைய பாறைகளைக்‌ காணலாம்‌. நிலக்‌ 
கரிகள்‌ வெம்மையான ஈர-வெப்பதட்ப நிலையைக்‌ குறிக்கின்றன . 


* பனியாழ்றுப்‌ ப்டிவுகளைப்‌ பற்றி மேலும்‌ விவரமாக “* நிலப்பொதியியல்‌ செயல்‌: 
களான வெண்பனியும்‌ பனிக்‌ கட்டியும்‌ ?” என்னாம்‌ அத்தியாயத்தில்‌ காணலாம்‌. 


தீ பொது நிலப்பொதியியல்‌ 


[்‌ 


இவ்வாறாக, தொன்மை நிலப்பொதியியல்‌ காலவெப்ப-தட்ப 
' நிலைகளைப்‌ பற்றிய அறிவைத்‌ தரும்‌ பல உண்மைகள்‌ நிலப்பொதி 
கியலாளர்களுக்குத்‌ தெரிந்துள்ளன. 


நீர்‌ மண்டலம்‌ (1747082176) 


புவிப்‌ பரப்பில்‌ கடலும்‌ நிலமும்‌ சீரற்ற முறையில்‌ பரவி 
அவுள்ளன. நம்‌ கோளின்‌ மேற்பரப்பின்‌ மொத்த பரப்பளவு சுமார்‌ 
.510 மில்லியன்‌ சதுர க. மீ.; இதில்‌ 361 மில்லியன்‌ சதுர ௧ மீ. 
(71%) கடல்களாலும்‌ 149 மில்லியன்‌ சதுர கி. மீ. (29%) நிலத்‌ 
தாலும்‌ கவரப்பட்டுள்ளன. ஆகவே, நீர்ப்பரப்பு நிலப்பரப்பை 
விட 2.5 மடங்கு அதிகமாவுள்ளது. ஆனால்‌, நீர்‌ மண்டலத்தின்‌ 
.சராசரி மடிப்பை கல்மண்டலத்தின்‌ தடிப்புடன்‌ ஒப்பிடும்போதும்‌ 
இதற்கு மேலாக, அதன்‌ கன அளவை நம்‌ கோளின்‌ மொத்த கன 
அளவுடன்‌ ஒப்பிடும்போதும்‌ அவை மிகவும்‌ சிறியனவாக இருப்‌ 
யபூதை நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. கடலின்‌ சராசரி: 
ஆழம்‌ சுமார்‌ 3-7.8ி. மீ. இது 'சராச்ரி நிலவய ஆரையில்‌ 1: 1,600 
பங்குக்குச்‌ சமமானது; கடல்‌ நீரின்‌ கன அளவு புவியின்‌ மொத்த 
.கனஅளவில்‌' சுமார்‌ 8000-த்தில்‌ பங்கு என்னும்‌ விதத்தில்‌ 
உள்ளது. 

நிலம்‌ வட அரைக்கோளத்தில்‌ முக்கியமாக செறிந்துள்ளது; 
அங்கு அது 39% பரப்பைப்‌ பிடித்துக்‌ கொண்டுள்ளது. தென்‌ 
அரைக்‌ கோளத்தில்‌ 19 சதவீதப்‌ பரப்பில்மட்டுமே நிலம்‌ உள்ளது. 
இவ்வாறு நிலமும்‌ கடலும்‌ பரவியுள்ளதால்‌ பல முக்கியமான 
செயற்கூறுகள்‌ முன்‌ வந்துள்ளன. இவற்றுள்‌ ஒன்று கண்டங்‌ 
.களின்‌ வெப்பதட்ப நிலையின்‌ சால்பாகும்‌. 


உலக மாகடலும்‌ அதன்‌ பாகுபாடும்‌ 


நம்‌ கோளின்‌ கடல்‌ பரப்பு எனப்படும்‌ நீர்ப்பரப்பு ஒரு பொது 
வான பரப்பு என்று சாதாரணமாகக்‌ கருதப்படுகிறது; Y. ). 
'ஷோகால்ஸ்கி என்பவர்‌ இதற்கு உலகமாகடல்‌ (World ocean) 
பெயரிட்டார்‌. உலகக்‌ கடலில்‌ பல தனிப்பட்ட பகுதிகளைக்‌ 
கண்டறியலாம்‌; இவை ஒவ்வொன்றும்‌, ஓரளவுக்கு, தனித்தனி 
யான நீர்‌ வெப்ப அளவு, உவர்ப்பு அளவு, கடல்‌ நீரோட்டங்கள்‌. 
பனியாற்று இயக்க நிலைகள்‌ ஆகியவற்றைப்‌ பெற்றுள்ளன. இக்‌ 
குணக்‌ கூறுகளைக்கொண்டு உலக மாகடலின்‌ பின்வரும்‌ பகுதி 
களைப்‌ பிரித்துணரலாம்‌: அட்லாண்டிக்‌ மாகடல்‌; பசிபிக்‌ அல்லது 
கிரேட்‌ கடல்‌; இந்திய மாகடல்‌. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 45 

அட்லாண்டிக்‌ மாகடல்‌, அதன்‌ எல்லாக்‌ கடல்களும்‌ உட்பட, 
93,400,000 சதுர க. மீ. பரப்புடையது. இதன்‌ கிழக்கு வரம்பு 
ஐரோப்பா, ஆப்பிரிக்கா கரைகளால்‌ ஆனது; மேற்கில்‌ அமெரிக்‌ 
கக்கரை உள்ளது; அண்டார்க்டிக்‌ கண்டத்தின்கரை தெற்கில்‌ 
அமைந்துள்ளது. நீர்ப்பரப்பினுக்குள்‌ அட்லாண்டிக்‌ மாகடலின்‌ 
வரம்புகள்‌ மேற்கே கேப்‌ ஹார்னின்‌ மெரிடியனாலும்‌, கிழக்கே 
கேப்‌ அகுல்ஹாஸின்‌ (Agulhas) மெரிடியனாலும்‌ வரையறுக்கப்‌ 
படுகின்றன. 


பசிபிக்‌ மாகடல்‌ 179,700,000 சதுர கி. மீ. பரப்பளவு 
கொண்டது. கிழக்கே இதன்‌ எல்லையாக அமெரிக்காவின்‌ கரையும்‌: 
கேப்‌ ஹார்னின்‌ மெரிடியனும்‌ உள்ளன; தெற்கே அண்ட்டார்க்டிக்‌ 
கண்டம்‌ உள்ளது; மேற்கே ஆசியாவின்‌ கரை உள்ளது. சுமத்ரா, 
மற்றும்‌ தெற்காக உள்ள தீவுகள்‌ ஆகியவற்றாலான கோட்டில்‌ 
பசிபிக்‌, இந்திய மாகடல்களின்‌ எல்லைகள்‌ சேர்ந்தாற்போ 
லுள்ளன. 


இந்திய மாகடலின்‌ பரப்பு 74,900,000 சதுர க. மீ, இதன்‌ 
வடக்கு எல்லையில்‌ ஆசியாவும்‌, மேற்கே ஆப்பிரிக்காவும்‌, இழக்கே' 
கேப்‌ அகுல்ஹாஸின்‌ மெரியனும்‌ சுமத்ரா, ஜாவா, ஆஸ்திரேலியா, 
டாஸ்மேனியா ஆகியவற்றின்‌ மேற்குக்‌ கரைகளும்‌, மேற்கே சவுத்‌ 
கேப்பின்‌ (500141. ௦806) மெரிடியனும்‌ உள்ளன. இதன்‌ தெற்கு. 
எல்லையில்‌ அண்ட்டார்க்டிக்‌ கண்டம்‌ உள்ளது. 

ஆர்க்டிக்‌ மாகடலும்‌ மாகடல்களின்‌ வகுப்பில்‌ சேர்க்கப்பட்‌: 
டுள்ளது. இதன்‌ பரப்பளவு 13,100,100 சதுர ச. மீ. இச்‌ று 
மாகடலின்‌ எல்லையாக ஐரோப்பிய, ஆசிய, அமெரிக்கக்‌ கண்டங்‌ 
களின்‌ வடக்குக்‌ கரைகள்‌ உள்ளன. ஆர்க்டிக்‌ வட்டம்‌ அட்லாண்‌ 
டிக்‌ மாகடலையும்‌ ஆர்க்டிக்‌ மாகடலையும்‌ பிரிக்கும்‌ எல்லை என்று 
பொதுவாக ஒப்புக்கொள்ளப்படுகிறுது . 
கடல்கள்‌ 

கண்டங்களின்‌ கடற்கரைக்கோடு சிக்கலான உருவமுடைய 
தாக இருப்பதால்‌ சிலபோது மாகடல்‌ நிலப்பகுதியினுள்‌ வெகு. 
தூரம்‌ சென்றுள்ளது. இதுவே கடல்கள்‌ என்று அழைக்கப்படும்‌ 
தனித்த மாகடல்‌ பகுதிகளை விளைவித்துள்ளது. (கருங்கடல்‌, மார்‌ 
மோரா கடல்‌, அரபிக்கடல்‌, ஜப்பான்‌ கடல்‌, பெர்ரிங்‌ கடல்‌, 
முதலியவை). 


மாகடலுடன்‌ இணைந்துள்ள கடல்களில்‌ உள்நிலக்‌ கடல்களும்‌ 
ஓரக்‌ கடல்களும்‌ உள்ளன. முதல்வகையின்‌ நிலத்தின்‌ உட்பகுதியில்‌ 


48 | பொது நிலப்பொதியியல்‌ 


வெகுதூரம்‌ சென்று பரவியுள்ளன; இவை இரண்டு அல்லது. பல 
கண்டங்களுக்கு இடையே அவ்வப்போது ஒன்று அல்லது பல 
குறுகிய கிளைகளுடன்‌ உள்ளன; இவற்றில்‌ பல அதிக ஆழமாச 
உள்ளன. மெடிட்டெர்ரேனியன்‌ கடல்‌ இவற்றுள்‌ மிகவும்‌ ஆழ 
மானது; இது ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆகிய கண்டங்‌ 
.களுக்கு இடையே உள்ளது. இதற்கு இரண்டு கிளைகள்‌. உள்ளன. 
மார்மோரா கடல்‌, கருங்கடல்‌ ஆப்ரிக்காவுக்கும்‌, ஆசியாவுக்கும்‌ 
.இடையே உள்ள செங்கடல்‌ (Re 808) உள்‌ நிலக்‌ கடலாகும்‌. 


ஓரக்‌ கடல்கள்‌ கண்டத்திட்டுகளின்‌ மூழ்யெ பகுதிகளாகும்‌, 
"இதற்கு எடுத்துக்‌ காட்டுகள்‌: ஓக்கோட்ஸ்க்‌ (014௦18) , கடல்‌, 
'பெர்ரிங்‌ கடல்‌, வடகடல்‌, சில ஓரக்‌ கடல்களும்‌ கண்டங்களுக்குள்‌ 
'வெகுதூரம்வரை சென்று அங்கு உள்நில வடி நிலங்களை (Basin) 
உண்டாக்குகின்றன. : எடித்துக்காட்டு; ஒயிட்‌, பால்டிக்‌ கடல்கள்‌. 


-உலக மாகடலின்‌ தரை 


மாகடலின்‌ தரை சீரானதல்ல. சில இடங்களில்‌ இதன்‌ புடை 
கூறு மிகவும்‌ சிக்கலான உருவத்தை உடையது. இதற்கு அட்‌ 
லாண்டிக்‌ மாகடல்‌ நல்ல எடுத்துக்காட்டு. இதன்‌ கடல்‌ தரையில்‌ 
5 என்னும்‌ ஆங்லெ எழுத்து வடிவில்‌ ஒரு நீள்குன்று உள்ளது. இது 
மாகடலின்‌ நடிப்பாகத்தில்‌ வடக்கிலிருந்து தெற்குவரை ஒரு 
குறுயெ பட்டையில்‌ உள்ளது. அட்லாண்டிக்‌ மாகடலின்‌ ஆழம்‌ 
குறைந்த பகுதிகள்‌ அதன்‌ வடபகுதியில்‌ அயர்லாந்துக்கும்‌ லேப்ர 
"டோருக்கும்‌ இடையே உள்ளன. அங்குள்ள சராசரி ஆழம்‌ 
.2500-3000 மீட்டர்‌. வட அமெரிக்காவுக்கும்‌ ஐரோப்பாவுக்கும்‌ 
இடையே செல்லும்‌ பல தந்திக்‌ குழாய்‌.கம்பிகள்‌ (லே!) கடலின்‌ 
இப்‌ பகுதியில்‌. போடப்பட்டுள்ளதால்‌ இது தந்திக்‌ கம்பிப்‌ என்ட்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றுள்ளது. 


மூழ்கிய நீள்குன்று, ஒருபுறம்‌, வட-தென்‌ அமெரிக்காக்களின்‌ 
உருவங்களையும்‌ மறுபுறம்‌, ஆப்ரிக்கா, ஐரோப்பாவின்‌ உருவங்‌ 
.களையும்‌ பெற்றுள்ளது. சில இடங்களில்‌ இந்த நீள்குன்று கடல்‌ 
தரையில்‌ இருந்து மிக உயரம்‌ எழுவதால்‌ அதன்‌ நடுப்பகுதி கடல்‌ 
.நீர்‌ மட்டத்துக்கு வெகு அருகே வந்துள்ளது. இங்கு ஆழம்‌ 1.5 
இ. மீ. மட்டுமே இருக்க நீள்குன்றின்‌ மற்றப்‌ பகுதிகளில்‌ ஆழம்‌ 
2 முதல்‌ 3.5 கி. மீ. வரை உள்ளது. மூழ்கிய நீர்‌ குன்றுக்கு 
மேற்கே கடல்‌ மிக ஆழமாக உள்ளது. இந்தப்‌ பகுதியில்‌ மூன்று 
குழிவுகள்‌ (7717002148) இடையே தாழ்வான எழுச்சிகளால்‌ (யற[ர£ட). 
யிரிக்கப்பட்டவாறு உள்ளன: பியூர்டோரிகோ (Puerto Rico). 
வுக்கு வடக்கே இவற்றுள்‌ மிக ஆழமான (8283 மீட்டர்‌ ஆழம்‌) 





nn தி 1 


(it ol 
தை | ய நடு | 
ப ட 


ட Fa 
| es § 4 | 
த” 





புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 47 


பகுதி உள்ளது. இதற்கு அடுத்தபடியான (6800 மீ. ஆழம்‌) ஆழம்‌ 
பிரேஸிலின்‌ கரைக்கு அருகே உள்ளது; மூன்றாவதான குழிவு 
(6725 மீ. ஆமம்‌) அர்ஜன்டினாவின்‌ கரைக்கு அருகே உள்ளது. 
பல ஆழம்‌ குறைவான குழிவுகள்‌ நீள்குன்றுக்குக்‌ கிழக்கே கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக ஆப்பிரிக்கக்‌ குழிவு 
5630 மீ. ஆழம்‌ உள்ளது. நீள்குன்றின்‌ தென்‌ கோடிக்கு அருகே 
8264 மீ. ஆழமுடைய ஒரு குழிவு உள்ளது. 


பசிபிக்‌ மாகடலின்‌ கிழக்கு மேற்குப்‌ பகுதிகள்‌ தத்தமக்குரிய. 
புடைகூறுகளை உடையது. இவை இரண்டுக்கும்‌ இடையே உள்ள 
ஒப்புக்கொள்ளப்பட்ட வரம்பு 150 வது மெரிடியன்‌ வழியாகச்‌ 
செல்கிறது. இந்த மெரிடிசனின்‌ கிழக்கே கடற்தரையின்‌ 
உயர்ச்சிகள்‌ முக்கியப்‌ பங்கு ஏற்கின்றன. மாகடலின்‌ மேற்குப்‌ 
பகுதியில்‌ பெரிதும்‌ சிறிதுமாள. பல குழிவுகள்‌ (170ய218) தட்டை 
யான தாழ்‌ குன்றுகளால்‌' பிரிக்கப்பட்டவாறு உள்ளன. பசிபிக்‌ 
மாகடலின்‌-ஆழ்குழிவுகளில்‌ -8ழ்வரும்‌ குறிப்புகளைக்‌ கவனிக்க 
வேண்டும்‌. அலூஷியன்‌ (Aleutian Trench, 7386 மீட்டர்‌) 
தீவுகளுக்கு இணையாக உள்ள .அலூஷியன்‌ நீள்பள்ளம்‌; ஜப்பான்‌, 
குரில்‌ (Kயார!) தீவுகளுக்குக்‌ £ழ்ப்பக்கம்‌ நீண்டுள்ள டஸ்கரோரா . 
பள்ளம்‌ (Tuscarora Deep, 8514மீ. ,ஆழம்‌); தென்‌ அமெரிக்‌ 
காவின்‌ மேற்குக்‌ கரையோரமாக சுமார்‌ 7500 இ:-மீ' தூரம்‌ 
நீண்டுள்ள மிண்டேனோ பள்ளம்‌ (10,170மீ), அடகாமா 
(Atacama,Trough, 7635 மீ.) 


பசிபிக்‌ மாகடலின்‌ மிக ஆழமான இடங்கள்‌ அதன்‌ விளிம்பில்‌ 
உள்ளன; முக்கியமாக, ஆசியாவின்‌ கரையோரங்களிலும்‌, ஆசியா 
வுக்கும்‌ ஆஸ்திரேலியாவுக்கும்‌ இடையேயுள்ள தீவுகளைச்‌ சுற்றிலும்‌ 
"உள்ளன. மாகடலின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ விளிம்புக்‌ குழிவுகள்‌” 
(Periferal troughs) ஆழம்‌ குறைந்தவையாக உள்ளன. மா கடலின்‌ ' 
நடுவே 5000 மீட்டருக்கும்‌ ஆழமான இடமே இல்லை. (படம்‌ 4). 


. இந்திய மாகடலின்‌ கடல்‌-தரை ஏறத்தாழ சமமாக உள்ளது; 
ஏறக்‌ குறைய இதன்‌ பாதி பரப்பளவில்‌ ஆழம்‌ 4000 முதல்‌ 
5000 மீ. வரை உள்ளது. சில இடங்களில்‌ கடல்‌ தரை நீர்‌ 
மட்டத்துக்கு வெகு அருகே (1700:மீ.) வரை உயர்ந்துள்ளது. 
இந்திய மாகடலின்‌ மிக ஆழமான இடங்கள்‌ (5000 மீட்டருக்கும்‌ 
மேல்‌ ஆழமுடைய) அதன்‌ விளிம்பில்‌ உள்ளன. இந்திய 
மாகடலில்‌ இதுவரை தெரிந்துள்ள மிக ஆழமான இடம்‌ 
ஜாவாவுக்கு அருகே உள்ளது (7450 மீ.). 


48 பொது நிலப்பொதியியல்‌: 


ஆர்க்டிக்‌ மாகடலின்‌ எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ விளிம்பாக: 
அகலமான கண்டத்திட்டு (Continental shelf) அமைந்துள்ளது; 
இதில்‌ பல ஆழமற்ற கடல்கள்‌ உள்ளன்‌; இவை தீவுக்‌ கூட்டங்க: 
ளாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளன. இங்கு பேரெண்ட்ஸ்‌ (Barents) 
சாரா (கோ), லேப்ட்டெவ்‌ (ஹர), நெக்கு ஸைபீரியா 
(Fast siberian), சுகோட்கா (Chukotka) கடல்கள்‌ ஆதிய 
வற்றை உள்ளடக்கிய அகலமான ஆழம்‌ குறைந்த பகுதி யூரேஷிய' 
கரையிலிருந்து மாகடலின்‌ நடுப்பகுதிவரை நீண்டுள்ளது. இந்த. 
ஆழமற்ற கடலின்‌ ஆழம்‌ 25-50 மீட்டருக்கும்‌ மேல்‌ இல்லை. 


அமெரிக்காவின்‌ _ கரையோரமாக, முக்கியமாக, அலாஸ்‌ 
காவுக்கு வடக்கே, இந்த ஆழபஹ்றகடல்‌ இன்னும்‌ குறுகலாக 
உள்ளது. இப்‌ பகுதியில்‌ பெரிதும்‌ சிறிதுமான பல தீவுகள்‌ 
உள்ளன; இவற்றைச்‌ சிக்கலான முறையில்‌" ஓடும்‌ குறுகிய கடற்‌ 
கால்கள்‌ ($£ஃர15) பிரிக்கின்றன. ஸி. 


ஆர்க்டிக்‌ மாகடலின்‌ நடுப்பகுதியில்‌ 3000 மீட்டருக்கு 
அதிக ஆழமுடைய ஒரு குழிவு உள்ளது; வடதுருவத்துக்கு அருகே 
இது 4290 மீ: ஆழமும்‌, தெற்கில்‌ 4000-5000மீ.. ஆழமும்‌ 
உள்ளது. ஆர்க்டிக்‌ மாகடலில்‌ மிக ஆழமான கடல்தரை 5182 மீ. 
ஆழத்தில்‌ உள்ளது. லோமேஎ னோஸோவ்‌(Lomon௦80V) நீள்‌ குன்று. 
ஆர்க்டிக்‌ மாகடலில்‌ உள்ளது. இதன்‌ உருவத்தையும்‌ இருப்பிடத்‌ 
தையும்‌ பற்றி சோவியத்‌ ஆர்க்டிக்‌ ஆய்வாளர்கள்‌ ஆராய்ந்தூ 
வருகின்றனர்‌. 


உலகமா கடலின்‌ நீர்களின்‌ வேதியியல்‌ சேர்வும்‌, 
பெளதிகக்‌ குணங்களும்‌ 

மாகடல்களின்‌ நீர்கள்‌ பொதுவாக எங்கும்‌ ஒரே வேதியியல்‌ 
சேர்வு உடையன. இவற்றின்‌ உவர்ப்புத்‌ தன்மை (Salinity) 
சராசரியாக 3:5% அல்லது 352% (மைல்‌ ஒன்றுக்கு) அதாவது 
1 லிட்டர்‌ நீரில்‌ 35 கிராம்‌ எடையுள்ள பல உப்புகள்‌ கரைந்‌ 
துள்ளன. உள்நிலக்‌ கடல்களில்‌ உப்பு அளவு அதிகமாக உள்ளது; 
இங்கு நன்னீர்‌ வரவு இல்லை; ஆவியாதல்‌ அதிகமாக உள்ளது. 
எடுத்துக்காட்டாக, செங்கடல்‌ நீரின்‌ உவர்ப்புத்‌ தன்மை 4: 2068 
ஆற்று நன்னீரால்‌ நீராளமாக்கப்பட்ட (பிப்‌) கடல்‌ நீரின்‌ 
உவர்ப்புத்‌ தன்மை மிகவும்‌ குறைந்துவிடுகிறது. எடுத்துக்‌ 
காட்டாக, பால்டிக்‌ கடலிலும்‌ ஆஜோவ்‌ (420) கடலிலும்‌ 
நீரின்‌-உவர்ப்புத்தன்மை 1-1-2 சதவீதமே உள்ளது. கடலில்‌ 
வந்து கலக்கும்‌ பெரிய ஆறுகளின்‌ கடல்வாய்களினருகே கடல்நீர்‌ 
பெரும்பாலும்‌ நன்னீராகவே உள்ளது. இதற்கு பின்லாந்தின்‌ 


புவியின்‌: வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 49 


வளைகுடாவின்‌ கிழக்குப்‌ பகுதியிலுள்ள நிவா ஆற்றின்‌ கடல்வாய்‌ 
எடுத்துக்காட்டு. இதற்கு மாறாக உள்நில வடிநிலங்களில்‌ (எடுத்துக்‌ 
காட்டாக; காரா போகாஜ்‌-கோல்‌, Kகரக-—Bogaz-G0], பேசின்‌) 
கரைசலில்‌ இருந்து உப்புகள்‌ வீழ்படிவாக விழும்‌ அளவுக்கு 
உவர்ப்புத்‌ தன்மையின்‌ அடர்த்தி மிகுந்துள்ளது. 


கடல்‌ நீரில்‌ ஸோடியம்‌ குளோரைடு உயர்விடம்‌ கொண் 
டுள்ளது (78-32%) ; இதற்கடுத்து மெக்னீஷியம்‌ குளோரைடு 
(944%) ; மெக்னீஷியம்‌ சல்பேட்‌ 64%), கேல்ஷியம்‌ சல்பேட்‌ 
(3.94%): பொடாஷியம்‌ சல்பேட்‌ (1-6-%), கேல்ஷியம்‌ கார்‌ 
பொனேட்‌ (0: 04%, சிலிகா (0:009%), புரோமின்‌, அயோடின்‌, 
மேங்கனீஸ்‌, துத்தநாகம்‌ (2400) ஈயம்‌, செம்பு, தங்கம்‌ ஆகியவை 
நுண்ணிய அளவுகளில்‌ உள்ளன. ஆனால்‌ இத்தனிமங்களில்‌ 
இல உயிரியல்‌ முறையில்‌ மிகவும்‌ முக்கியமானவை: சில 
ஆல்காக்கள்‌ (41280௦) அயோடினையும்‌, சில கிளிஞ்சல்‌ வகைகள்‌ 
செம்பையும்‌ தன்வயமாக்குகின்றன. அஆல்காக்களிலிருந்து பெரு 
மளவு அயோடினைத்‌ தயாரிக்கிறார்கள்‌; கடல்‌ நீரிலிருந்து இதை 
நேராகத்‌ தயாரிப்பது மிகவும்‌ ரத்து 


கடல்‌ நீரில்‌ வாயுக்களும்‌ உள்ளன (முக்கியமாக ஆக்ஸிஜன்‌, 
கார்பன்‌-டை.ஆக்ஸைடு); அம்மோனியாவும்‌ அடிக்கடி உள்ளது. 
கருங்கடல்‌ போன்ற இடங்களில்‌ கடலுள்‌ :பெயல்நீர்‌ ஓடிச்‌ 
செல்வது தடைப்பட்டுள்ளதால்‌ (இதில்‌ பாஸ்போரஸ்‌ அமிழ்‌ 
தரையினால்‌ வெளிஓட்டம்‌ தடைப்பட்டுள்ளது) கடலடியில்‌ ஹைட்‌ 
ரோஜன்‌ சல்பைடு சேர்ந்து இிரண்டுள்ளது; இது உயிர்மவய 
எச்சங்கள்‌ சதைவதாலும்‌, கந்தகவயக்‌ கூட்டுப்‌ பொருள்கள்‌ மாறூ 
படுவதாலும்‌ உண்டாகும்‌ பொருளாகும்‌. எடுத்துக்காட்டாக, 
கருங்கடல்‌ நீரில்‌ 183மீ. ஆழத்தில்‌. ஒருவித உயிர்மமும்‌ வாழ 
முடியாத அளவுக்கு ஹைட்ரோஜன்‌ சல்பைடு செறிந்துள்ளது. 
இச்‌ சூழ்நிலைகளில்‌ சில பேக்டீரியா இனங்களால்‌ மட்டுமே: 
உயிரோடு இருக்க முடியும்‌; 


மாகடல்‌ நீரின்‌ மேற்பரப்பு வெப்ப அளவு புவியியல்‌ கிடைக்‌: 
கோட்டளவையும்‌ பருவகாலத்தையும்‌ பொருத்தது; இது: துருவத்‌ 
இல்‌ குளிர்காலத்தில்‌--3செ. முதல்‌ புவி நடுக்கோட்டுப்‌ பகுதியில்‌: 
கோடையில்‌ -- 32 செ-வரை மாறுபடுகிறது. மாகடல்‌ மேற்‌: 
பரப்பின்‌ சராசரி ஆண்டு வெப்ப அளவு 17.4செ.; புவியின்‌: 
அருகே காற்று மண்டலத்தின்‌ அடிப்படலங்களில்‌ சராசரி வெப்ப: 
அளவு 14.4°செ. இதன்‌ விளைவாக, நீர்‌ மண்டலம்‌ காற்று மண்ட 

4 


50 பொது நிலப்பொதியியல்‌ 


உத்துக்கு ஒரு வீரியம்‌ மிக்க வெப்ப ஆற்றல்‌ ' ஊற்றாகும்‌. நீரின்‌ 
வெம்மையான மேற்பரப்புப்‌ படலங்கள்‌-மெல்லியவை: 100-150 
மீட்டர்‌ தடிப்பு கொண்டவை. ஆழம்‌ அதிகரிக்க அதிகரிக்க நீரின்‌ 
வெப்ப அளவு குறைகிறது. 750--1100மீ. ஆழத்தில்‌ இதன்‌ 
வெப்ப அளவு 4£செ; கடலடித்‌ :தரையினருகே வெப்ப அளவு 
--2₹செ. (துருவப்‌ பகுதியில்‌) முதல்‌ 2₹செ. வரை மாறுபடுகிறது. 
நிலம்‌-கூழ்‌ கடல்களில்‌ ஆழ்கடல்‌ நீரின்‌-வெப்ப அளவு அதிகமாக 
உள்ளது; எடுத்துக்காட்டாக மெடிட்டெர்‌ ரேனியனில்‌ 2500மீ 
ஆழத்தில்‌ இது 12செ. உள்ளது. 


மால்‌ நீரின்‌ அடர்த்தி, ஆவியாதல்‌ மிகுந்துள்ள பருவ 
மழைப்‌ பகுதியில்‌, 1-0 275 முதல்‌ (புவிநடுக்‌ கோட்டினூடே), 
காற்றுத்‌ தேக்கப்‌ பகுதிகளிலும்‌ (4௦10478108) மிகுந்த மழைபொழிவு 
உள்ள பகுதிகளிலும்‌ துருவங்களிலும்‌ 1.255 வரை உள்ளது. 
மேற்பரப்பிலிருந்து 8ழ்வாட்டாக சுமார்‌ 200மீ. ஆழம்‌ வரை 
தீரின்‌ அடர்த்தி உயர்கிறது. இதன்‌ உவர்ப்புத்தன்மை லிட்டருக்கு 
37 ரொம்‌ உள்ளது; இதற்கும்‌ கழே, 1800 மீ. ஆழம்‌ வரை, 
உவர்ப்புத்‌ தன்மை மெல்ல மெல்லக்‌ குறைகிறது; கடலடிக்கு 
அருகே மீண்டும்‌ சிறிது உயர்கிறது. கடல்‌ நீரின்‌ அடர்த்தி வேறு 
படும்போதே அதன்‌ உவர்ப்புத்‌ தன்மையும்‌ வேறுபடுகிறது. 


கடல்‌ நீரின்‌ அமுக்கம்‌ ஒவ்வொரு 10 மீட்டர்‌ ஆழத்துக்கும்‌ 
ஓர்‌ வளியமுக்க அளவு வீதம்‌ உயர்கிறது. இதனால்‌ ஆழமான 
கடல்‌ குழிவுகளில்‌ இது 1000 வளிகள்வரை உள்ளது. கடல்‌ 
வாழ்‌ உயிரினங்களின்‌ பரவுதலில்‌ அமுக்கம்‌ நிக முக்கிய பங்கு 
கொண்டுள்ளது. 


சூரிய ஒளி 200மீ. ஆழம்‌, வரை நீரினுள்‌ ஊடுருவிச்‌ செல்‌ 
கிறது. நிறமாலையின்‌ நிறக்கதிர்களை உணரும்‌ தன்மைவாய்ந்த 
போட்டோ  படலங்களைக்‌ கொண்டு, புறச்‌ சிவப்புக்கதிர்கள்‌ 
400 மீட்டர்‌ ஆழத்துக்கும்‌ 8ழ்‌ ஊடுருவிச்‌ செல்வதில்லை என்றும்‌, 
புற ஊதாக்கதிர்கள்‌ 800மீ. ஆழத்திலும்‌ போட்டோ 
படலத்தில்‌ கிளர்ச்சியை உண்டாக்குகின்றன . என்றும்‌ கண்டு 
பிடித்துள்ளனர்‌... . தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவைப்படுவ தால்‌ 
இவை .. கண்டத்திட்டுகளிலுள்ள ஆழமற்ற கடல்களுக்குச்‌ சால்‌ 
- யான 200மீ. ஆழம்வரை மட்டுமே காணப்படுகின்றன. 


உலக மாகடலின்‌-நீர்கள்‌ கதிரவன்‌, திங்கள்‌ இவற்றின்‌ .சவர்ச்‌ 


சியினாலும்‌ காற்றியக்கத்தினாலும்‌ . எப்போதும்‌ நகர்த்தவாறே 
உள்ளன. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 57 


மேலும்‌, நீர்‌ மண்டலத்தில்‌ வடிநீரும்‌ (10௩011) சரியீட்டு 
நீரோட்டமும்‌ (Compensation Current) உள்ளன; இவற்றை 
நாம்‌ கண்ணால்‌ காணமுடியாது. முன்‌ கூறியது மாகடலின்‌ பல்‌ 
வேறு பகுதிகளில்‌ காற்று மண்டல அழுத்தத்தில்‌ ஏற்படும்‌ மாறு 
'பாடுகளினாலும்‌, பின்‌ கூறியது ஆவியாதலாலும்‌, நீரின்‌ வெப்ப 
அளவில்‌ ஏற்றத்‌ தாழ்வாலும்‌, மழைபொழிவாலும்‌ துருவப்‌ 
பனிக்கட்டி உருகுவதாலும்‌ உண்டாகின்றன. 


காற்றுகள்‌ கடலலைகளை ஒடச்செய்கின்றன. காற்று அலை 
களின்‌ உயரம்‌ காற்றின்‌-வலிவையும்‌, அதன்‌ வீசுகால நீடிப்பையும்‌, 
கடலின்‌ ஆழத்தையும்‌ பொருத்தது; சிறிய அலைகள்‌ தத்தனது 
உயரத்தைவிட 10-15 மடங்கு நீளமாக உள்ளன. திறந்த 
வெளிக்‌ கடலில்‌ 15மீ. உயரம்‌ எழும்‌ பேரலைகள்‌ அவற்றின்‌ 
உயரத்தைப்‌ போல 30-40 மடங்கு நீளமாக உள்ளன. அலைகளின்‌ 
சாய்மான கோணம்‌ 2-8? முதல்‌ 5-7? வரை உள்ளது. அலை ஒட்டம்‌ 


\ 


விம்மலைவயமானது (oscillatory) இதில்‌ ஒவ்வொரு நீர்த்துணுக்கும்‌ 


தன்‌-அச்சில்‌ சுழல்கிறது; அலை முகடின்‌ மேல்‌ ஏறிப்‌ பின்‌ கீழே 
இறங்குகிறது. இதைப்‌ பொங்களை எழுச்சியின்போது (8well) 


(காற்றோட்டம்‌ நின்ற சற்றே பிறகு கடல்‌ அலைப்பு இன்னும்‌. 


அடங்காதபோது) நன்றாகக்‌: காணலாம்‌. அப்போது ஓரு கப்பல்‌ 


சாய்ந்து சரிந்து மிதந்தாலும்‌ அடுத்த அலையின்‌ உச்சியையே 
அடைகிறது. 


தொடர்ந்தாற்போல்‌ வீசும்‌ வலிவான காற்று அலை உச்சிகளை 
ஒன்று சேர்க்கிறது; அவற்றின்‌ மேலிருந்து வெள்ளை நுரைத்‌ தரவலை 
ஊதித்தள்ளுகிறது; மிதக்கும்‌ பொருள்களை ஒர்‌ அலையிலிருந்து 
மற்றோர்‌ அலைக்கு வீசி எறிகிறது. மேற்பரப்பு நீரின்‌ இலக்கம்‌ 8ழ்‌ 
நோக்கிப்‌ பரவுகிறது; ஆனால்‌ 200மீ. ஆழத்தில்‌ பேரலைகளும்‌ 
மாண்டு விடுகின்றன; ஆழம்‌ செல்லச்‌ செல்ல அலையின்‌ உயரம்‌ 
பெருக்கவேற்றத்‌ தொடர்பில்‌ (Geometric Progression) குறை 
கிறது. ர 


கடல்‌ அலைகள்‌ கரை விலகிய (௦17-81,076) ஆழமற்ற கடலில்‌, 
சிக்கலான வகையில்‌ உருமாறுவதைக்‌ : காணலம்‌. கடல்‌ குரை 
அருகே உள்ளதாலும்‌, எதிரேவரும்‌ அலையின்‌ மேலும்‌ பட்டெதிர்‌ 
வரும்‌ (7241601௦4) உடை திரையின்‌ (ஙா) மேலும்‌ மோதுவ 
தாலும்‌ இவ்வாறு உருமாறுன்றன. அலைகள்‌-கரையை அணுகும்‌ 
போது அதன்மேல்‌ மோதவோ அலம்பவோ (8௨81, செய்கின்றன. 
ஒரு கடற்கரையில்‌ இவ்வாறான அலம்பு அலைமோதலின்‌ அதிர்ச்சி 
விசை சிலபோது (கருங்கடல்‌) சதுர மீட்டருக்கு . 60. டன்னுக்கும்‌ 


ட 52. பொது நிலப்பொதியியல்‌ 


அதிகமாக இருப்பதுண்டு. கடற்கரை மெல்ல மெல்லத்‌ தேய்‌ 
வதற்கு இதுவே காரணம்‌. இத்தோற்றப்பாடு நிலப்பொதியியலில்‌ 
முக்கியமானது; இதைக்‌ கடல்‌ அரிப்பு அல்லது அலை அரிப்பு 
என்பர்‌. 


இடைவிடாது வீசும்‌ காற்றுகள்‌ (பருவ மழைகளும்‌ வாணிகக்‌ 
காற்றுகளும்‌) கடல்‌ நீரோட்டம்‌ எனப்படும்‌ ஒருவகை நீரோட்‌ 
டத்தை உண்டாக்குகின்றன. நீரோட்டங்களில்‌ மிகவும்‌ வலிமை 
வாய்ந்த ஒன்று அட்லாண்டிக்‌ மாகடலில்‌ உள்ள கல்‌ஃப்‌ (தயி1) 
நீரோட்டமாகும்‌. இந்த நீரோட்டம்‌ வட வாணிகக்‌ காற்று 
களின்‌ இறக்கத்தால்‌ அட்லாண்டிக்‌ கடலின்‌ புவி நடுக்‌ கோட்டுப்‌ 
பகுதியில்‌ உண்டாகிறது. புவிச்‌ சுழற்சியின்‌ விளைவாக வடக்கி 
லிருந்து தெற்காக வீசும்‌ இக்‌ காற்று புவி நடுக்கோட்டை 454 
கோணத்தில்‌ அணுகுகிறது. கேஸ்பார்டு கஸ்டாவ்டி கோரியாலி 
(Gaspard gustave de Coriolis) என்பவர்‌ மாகடலில்‌ (நீர்ம 
ஊடகமான தண்ணீர்த்‌ திரளில்‌) புவி நடுக்கோடு நெடுக, கிழக்கு- 
மேற்காக ஒடும்‌ ஒரு நீரோட்டத்தை விளக்கும்‌ காற்றின்‌ இயக்கம்‌ 
பற்றிய ஒரு விதியை நிறுவினார்‌. இந்த நீரோட்டம்‌ “தென்‌ 
அமெரிக்காவின்‌ கரைக்கு அருகே வடதிசையை நோக்கித்‌ 
இருப்பப்படுகிறது; அதற்கும்‌ அப்பால்‌ மெக்சிகோ வளைகுடாவி 
லிருந்து வெளியே வரும்போது அது வட-ழெக்குத்‌ திசையாகத்‌ 
திரும்புறெது. 


கல்‌ஃப்‌ நீரோட்டம்‌ நீர்க்கரைகளுக்கு இடையே ஓடும்‌ பிரம்‌ 
மாண்டமான ஓர்‌ ஆறு புளோரிடா கரைக்கு அப்பால்‌ இது மிக 
அகலமாக உள்ளது (275 கி.மீ.). இது 800 மீ.-க்கும்‌ அதிக ஆழ 
மூடையது; நொடிக்கு மீ. வேகத்தில்‌ ஓடுகிறது. (வெள்ளக்காலத்‌ 
திலும்‌ கூட வோல்கா நதியின்‌ ஓட்ட வீதம்‌ நொடிக்கு 8 மீ.-க்கும்‌ 
குறைவாகவே உள்ளது.) 


கல்‌ஃப்‌ நீரோட்டம்‌ தெற்கிலிருந்து வெப்பத்தைக்‌ கொண்டு 
வந்து பரப்புகிறது; இதனால்‌ ஐரோப்பாவின்‌ வட கரைகளின்‌ 
வெப்ப தட்பநிலை தணிவடைறெது. ஆகவே, கல்‌ஃப்‌ நீரோட்‌ 
டத்தின்‌ பயனாக முர்மான்ஸ்க்‌ துறைமுகம்‌ குளிர்காலத்தில்‌ 
பனியாக உறைவதில்லை. ஆனால்‌, இதற்கு அப்பால்‌ 1000 கி.மீ. 
தெற்கிலுள்ள்‌ லெனின்‌ கிராட்‌ துறைமுகம்‌ ஒவ்வோராண்டும்‌ 
5 மாதங்கள்‌ பனியால்‌ மூடப்பட்டுக்‌ கிடக்கிறது. 


மற்றொரு வெம்மையான நீரோட்டமான, குரோஷியோ 
(Kuroshio), பசிபிக்‌ மாகடலில்‌ குரில்‌ (ய). தீவுகளுக்குத்‌ 
தெற்கே ஓடுகிறது. வட கண்டங்களின்‌ கிழக்குக்‌ கரையிலிருந்து 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 58 


வீசும்‌ வட, வடமேற்குக்‌ காற்றுகள்‌ அட்லாண்டிக்கில்‌ ஒடும்‌ 
குளிர்ச்சியான கீரீன்லாந்து-, லேப்ரடோர்‌ நீரோட்டங்களையும்‌ 
பசிபிக்‌ கடலில்‌ கெலிஃபோர்னியா நீரோட்டத்தையும்‌ உண்டாக்கு 
இன்றன. 


மேலும்‌, உள்நிலக்‌ கடல்களுக்கு இடையிலும்‌ வலிமையான 
கடல்‌ நீரோட்டங்கள்‌ உள்ளன; இவை நீர்மட்ட: வேறுபாட்டினால்‌ 
. உண்டாகின்றன. இவ்வாறு, கருங்கடலின்‌ மேற்பரப்பு நெடுகிலும்‌ 
ஆழமற்ற பாஸ்போரஸில்‌ (௦80718) இருந்து மார்மோரா 
கடலுக்கு நன்னீர்‌ ஓடுகிறது. அடிக்கடலில்‌ மார்மோரா கடலி 
லிருந்து கருங்கடலுக்கு உப்புநீர்‌ ஓடுகிறது. இத்தகைய நீரோட்‌ 
டங்கள்‌ மெடிட்டெர்ரேனியன்‌ கடலுக்கும்‌ மாகடலுக்கும்‌ இடை 
யேயும்‌“இன்னும்‌ பல இடங்களிலும்‌ இயங்குகின்றன. 


சூரியன்‌, சந்திரன்‌ ஆகியவற்றின்‌ வேறுபட்ட ஈர்ப்பினால்‌ 
கடற்கரைகளில்‌ கடல்‌ பொங்கோதம்‌ (உவாஏற்ற வற்றம்‌, 
11028) உண்டாகிறது. இத்‌ தோற்றப்பாடு, முக்கெமாக, புவிக்கு 
வெகு அருகிலுள்ள விண்வெளிப்‌ யொருளான சந்திரனின்‌ ஈர்ப்‌ 
பினால்‌ உண்டாகிறது. சூரியனின்‌ ஈர்ப்பு இதனுடன்‌ சேரும்‌ ஒரு 
கூறே. சந்திர நாள்‌ ஒன்றுக்குப்‌ பொங்கோதங்கள்‌ இரண்டு 
மூறை மாறுகின்றன. 


பொங்கோதங்களின்‌ (tie) இயக்கவியலைக்‌ கீழ்வருமாறு 
விளக்கலாம்‌. புவியின்‌ நீர்மண்டலம்‌ இரண்டு விசைகளின்‌ விளை 
வாட்சிக்கு உட்ப்ட்டுள்ளது: நீர்மண்டலத்தை நம்‌ கோளுடன்‌ 
பிணைக்கும்‌ சுழல்‌ ஈர்ப்பு (சரீர றetal) விசை ஒன்று; அதைப்‌ புவிப்‌ 
பரப்பிலிருந்து பிடித்திழுக்கும்‌ சுழல்‌ வீச்சு (ரா ரீரத01) விசை 
மற்றொன்று சந்திரனின்‌ ஈர்ப்பு புவியின்‌ மேற்பரப்பிலிருந்து 
சந்திரனை நோக்கி நீர்மண்டலத்தை இழுக்றெது. சந்திரனோ 
புவியைச்‌ சுற்றிக்‌ கொண்டே இருக்கிறது; சுற்றும்போது நீர்‌ 
மண்டலத்தின்‌ மேற்பரப்பைத்‌ தன்னுடன்‌ இழுத்துச்செல்ல 
முயற்சிக்கிறது. 


புவிக்‌ கோட்டின்‌ குறுக்காகப்‌ புவிக்கோளத்தின்‌ ஒரு குறுக்குத்‌ 
தோற்றத்தைக்‌ கற்பனை செய்வோம்‌; சந்திரன்‌ அதன்புவி நடுக்‌ 
கோட்டு ஆரையின்‌-ஒரு நீட்டத்தில்‌ இடஞ்‌ சுழியாகச்‌ (றர 
clock wise) சுற்றுவதாகக்‌ கற்பனை செய்வோம்‌. சந்திரனை நோக்கி, 
அதன்‌ ஈர்ப்பினால்‌, நீர்மண்டலம்‌ இழுக்கப்படுகிறது. (பொங்‌ 
கோதம்‌) இதே சம்யம்‌ வட்டத்தின்‌ நேர்‌ மறுபுறத்தில்‌ சுழல்‌ வீச்சு 
விசையின்‌ காரணமாக நீர்மண்டலம்‌ புடைத்தெழுகிறது 
(தணிவான பொங்கோ தம்‌). ய்‌ ்‌ 


ட] பொது திலப்பொதியியல்‌ 


முதல்‌ விட்டக்‌ கோட்டுக்கு நேர்க்குத்தாக உள்ள விட்டத்தின்‌ 
இரு முனைப்பகுதிகளிலும்‌ ஒத இறக்கம்‌ (௦14) காணப்‌ 
படுகிறது. சத்திரன்‌ சுழலும்போது இவ்‌ விரண்டு பொங்கோதங்‌ 
களும்‌, ஓத இறக்கங்களும்கூட, அவற்றின்‌ இடத்தை மாற்று 
இன்றன. இதனால்‌, 24 மணி நேரத்‌இற்குள்‌ இந்த வட்டத்தின்‌ 
ஒவ்வொரு புள்ளியிலும்‌ பொங்கோதமும்‌, ஓத இறக்கமும்‌ இரு 
முறை மாறி மாறி: நிகழ்கின்றன. ஒரு குறிப்பிட்ட புள்ளியின்‌ 
மெரிடியன்‌ வழியாகச்‌ சந்திரன்‌ செல்வதும்‌ பொங்கோத எழுச்சி 
வும்‌. ஒன்றாக நிகழ்கின்றன. ஒத இறக்கம்‌ சந்திர உதய-மறைவு 
காலத்தோடு ஒன்றி நிகழ்கிறது. 

சூரிய பொங்கோதம்‌ சந்திர பொங்கோதத்தைவிட 2-5 
- மடங்கு தாழ்வாக உள்ளது. சூரியனும்‌ சந்திரனும்‌ புவிக்கு ஒரு 
பக்கத்தே வரிசைப்பட்டுள்ளபோது, அவற்றின்‌ பொங்கோத 
விசைகள்‌ ஒன்றாகச்‌ சேருவதால்‌ வழக்கத்துக்கு மேல்‌ உயரமான 
பொங்கோதங்கள்‌ ஏற்படுகின்றன. இவ்வாறே, சூரியன்‌ சந்திரன்‌ 
ஆகியவற்றின்‌ பொங்கோத விசைகள்‌ ஒன்றுக்கொன்று நேம்‌ 
கோணத்தில்‌ இருக்கையில்‌, அதாவது ஒன்றை ஒன்று எதிர்க்கும்‌ 
போது, பொங்கோதங்கள்‌ மிகத்‌ தாழ்ந்த அளவில்‌ உள்ளன. 

புவி நடுக்கோட்டுப்‌ பகுதியில்‌, அதாவது, மிகுவெப்பக்‌, குறை 
வெப்பப்‌ பகுதிகளில்‌ பொங்கோதங்கள்‌ அவற்றின்‌ மிக உயர்ந்த 
நிலையை அடைகின்றன. புவி நடுக்கோட்டுக்கு வடக்காகவும்‌ தெற்‌ 
காகவும்‌ அவற்றின்‌ உயரம்‌ குறைகிறது. நடு-மாகடல்‌ தீவுகளின்‌ 
மேல்‌ பொங்கோத அலை 2.5 மீட்டர்‌ உயரத்துக்கு மேல்‌ இருப்ப 
இல்லை. ஆனால்‌, கண்டங்களில்‌, முக்கியமாக, குறுகிய விரிகுடா 
அல்லது கடல்கால்‌ பகுதிக்குள்‌ அலைகள்‌ நெருக்கப்படும்போது 
உயரம்‌ அதிகமாக இருக்கக்கூடும்‌. இவ்வாறு, மெகெல்லன்‌ கடற்‌ 
காலில்‌ பொங்கோதங்கள்‌ 18 மீட்டர்‌ உயரத்தை அடைகின்றன; 
கனடாவின்‌ ஃபுண்டி (மாஸ்‌) விரிகுடாவில்‌ 27:5 மீட்டர்‌ 
உயரத்தை அடைகின்றன. உதவியாகக்‌ காற்று வீசும்போது 
'வழக்கத்துக்கும்‌ மேலான உயரத்தை அடைகின்றன. சோவியத்‌ 
ரஷ்யாவில்‌ மிக உயர்ந்த பொங்கோதங்கள்‌ வெண்‌ கடலின்‌ 
(white Sea) கழுத்திலும்‌, ஓகோட்ஸ்க்‌ (௦khots8kh) கடலிலுள்ள 
பென்ஜினா விரிகுடாவிலும்‌ (Penzhiறa Bay ஏற்படுகின்றன; இவை 
10 மீட்டர்‌ உயரம்‌ வரை எழுகின்றன. 


ஏரிகள்‌ : 


கண்டங்களில்‌ ஏரிகள்‌, ஆறுகள்‌, நிலநீர்‌ ஆகியவை நீர்‌ 
- மண்டலத்தைக்‌ குறிக்கின்றன. சோவியத்‌ யூனியனில்‌ மிகப்‌ 
பெரிய ஏரிகள்‌ பின்வருவன. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 55 





பரப்பு , நீர் மட்டத்தின்‌ 





(000 ஆழம்‌ தனிமுதல்‌ 

[சதுர (மீட்டர்‌) உயரம்‌ 

மீட்டர்‌) (மீட்டர்‌) 
கேஸ்பியன்‌ கடல்‌ 424.3 975 —28 
அரால்‌ கடல்‌: 63:8 . 68 +66 
பைகால்‌ ஏரி 21.6 1,741 +455 
லடோகா ஏரி 78.4 230 கீ 
பல்காஷ்‌ ஏரி 17.4 26.5 L354 


ஒனேகா ஏரி 9.6 120 +33 





ஏரிகள்‌ இயற்கையான நீர்‌ நிறைந்த உள்நிலக்குழிவுகள்‌ 
அல்லது நீர்த்தேக்கங்கள்‌ ; இவை பலவாறு உண்டாகின்றன. 


(1) புவியின்‌ உள்‌ விசைகளின்‌ இயக்கத்தால்‌ உண்டா 
கின்றன. உள்‌ வீழ்ச்சிகள்‌ (8108106028) (எடுத்துக்காட்டாக, 
பைகால்‌, இஸ்யிக்‌-குல்‌ முதலிய ஏரிகள்‌) எரிமலை இயக்கத்தின்‌ 
போது ஏற்படும்‌ வெடித்தலால்‌ உண்டாகின்றன. (எடுத்துக்‌ 
காட்டு: காமாட்சகாவிலுள்ள க்ரோனோட்ஸ்‌ கோயி) ட 


(2) புவியின்‌ வெளிப்புறத்தே .இயங்கும்‌ விசைகளால்‌ 
உண்டாகின்றன. எடுத்துக்‌ காட்டாக, பனிக்கட்டி ஆற்றின்‌ 
அரிப்பாலும்‌ (லடோகா ஏரி) ஆற்றின்‌ பள்ளத்தாக்குகளை அடைத்‌ 
துள்ள பாறை வீழ்ச்கெளாலும்‌ (பாமீரிலுள்ள ஸாரெஜ்‌ ($க௦2) 
எரி, யாஷ்யில்‌-குல்‌), நிலநீர்‌ இயக்கத்தாலும்‌ (குகை, புதை குழி 
ஏரிகள்‌--௪-கா; குங்கூர்‌ ஏரி) உண்டாகின்றன. இவற்றைத்‌. தவிர 
மனிதனால்‌ உண்டாக்கப்பட்ட செயற்கைக்‌ குழிவுகளும்‌ (மாஸ்கோ, 
சிம்லியான்ஸ்‌ கோயி (Tsimlyanskoye) ரைபின்ஸ்க்‌ (Rybinsk) 
போன்ற கடல்கள்‌) ; கடலில்‌ கட்டப்பட்டதொரு மணல்‌ 
திட்டுகள்‌ (றீ) விரிகுடாத்தடைகளும்‌ (மவ) ஸகா8): (எ-கா: 
கடற்கழிகள்‌) உள்ளன. 


இரண்டுவகை ஏரிகள்‌ உள்ளன: ஓடும்நீர்‌ உள்ள ஏரி; நீர்‌ 
வெளியே செல்ல வழியில்லாத ஏரி. முன்னையது ஆறுகளை ஏற்றுக்‌ 
கொள்கிறது; புதிய ஆறுகளை உண்டாக்குகிறது. (லாடோகா 
ஏரி, ஒனேகா ஏரி) பின்னையது, ஆறுகளை ஏற்றுக்கொள்கிறது; 
நீரை ஆவியாதல்‌ மூலமாக மட்டுமே வெளியேற்றுகிறது. (கேஸ்‌ 
பியன்‌-கடல்‌, அரால்‌ கடல்‌, பல்காஷ்‌ கடல்‌) முன்னையதில்‌ நன்னீர்‌ 


56 பொது நிலப்பொதியியல்‌ 


அள்ளஇ; அின்னையதில்‌ நீர்‌ மெல்ல மெல்ல உவர்ப்புத்‌ i தன்மை 
பெறுகிறது. எடுத்துக்‌ காட்டுகள்‌; சிறிதளவு உவர்ப்புத்‌ தன்மை 
பெற்றுள்ளவை:- இஸ்யிக்‌-குல்‌ (1 லிட்டருக்கு 3.66.7 கிராம்‌ 
உப்பு உள்ளது); அரால்‌ கடல்‌ (10.4-—12:9 கராம்‌ உப்பு) 
கேஸ்பியன்‌ கடல்‌ (18-14 இராம்‌ உப்பு) உவர்ப்புத்‌ தன்மை 
மிகுந்துள்ளவை:- இல்லெட்ஸ கோயி ஏரி (1 லிட்டருக்கு 155,2 
இராம்‌ உப்பு உள்ளது); கரா-போகாஜ்‌-கோல்‌ (163.9-285 கிராம்‌ 
உப்பு); பாஸ்குன்சக்‌ (284-4-2 கராம்‌ உப்பு) இராஸ்னிலிமான்‌ 
(பெரிகோப்‌) (372 இராம்‌ உப்ப]. 


ஏரிகளில்‌ பொங்கோதங்கள்‌ இல்லை; அலைகளும்‌, நீரோட்‌ 
டங்களும்‌ உள்ளன. மேலும்‌ *ஸை செஸ்‌” (86101168) வளிமாற்றம்‌ 
அசைவியக்கம்‌ எனப்படும்‌, காற்று மண்டல அமுக்கத்தின்‌ 
மாற்றங்களுக்கு ஏற்ப மேற்பரப்பு நிலையில்‌ நிகழும்‌ ஊசலாட்டமும்‌ 
காணப்படுகிறது, 


ஏரிகளின்‌ நீர்மட்டமும்‌, உவரீப்புத்‌ தன்மையும்‌ வெப்ப. தட்ப்‌ 
நிலைகளுக்கு ஏற்ப மாறுபடுகின்றன. ஏரி நீரின்‌ வெப்ப அளவு 
மேற்பரப்பின்‌ அருகே பருவக்காலத்துக்கு ஏற்ப கூர்மையாக ஏறி 
இறங்குகிறது; இது ஆழம்‌ செல்லச்‌ செல்ல மெல்ல மெல்லத்‌ 
துணிந்து விடுகிறது. புவியியல்‌ சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும்‌, நீரின்‌ 
அவர்ப்புத்‌ தன்மையைப்‌ பொருத்தும்‌, ஏரிகளில்‌ மிகவும்‌ தாழ்ந்த 
“வெப்ப அளவுகள்‌ பதிவாகியுள்ளன. இல்லெட்ஸ்க்‌ (116184) 
நகருக்கு அருகே உள்ள குபால்நொயே (Kபறகlnoye) ஏரியில்‌ 
அதன்‌ மேற்பரப்பு பனியால்‌ மூடப்பட்டிருக்கும்போது அடிப்‌ 
பகுதியில்‌ வெப்ப அளவு-—13 செ. உள்ளது. 


ஆறுகள்‌ 


புவிப்பரப்பில்‌ விழும்‌ காற்றுமண்டலத்தின்‌ பொழிவுகள்‌ 
கால்வாய்களில்‌ அடைபட்டவாறு ஒடுவதால்‌ ஆறுகள்‌ உண்டா 
கின்றன. பொழிவு அதிகமுள்ள இடத்தில்‌ : ஆறுகளின்‌ வலை 
யமைவு (network) நெருக்கமாக உள்ளது. பாலைகளில்‌ ஆறுகள்‌ 
பிறப்பதில்லை. சோவியத்‌ நீரியலாளர்‌ A. வோயீகோவ்‌ ஆறுகளை 
'வெப்பதட்ப நிலையின்‌ விளைவுகள்‌ எனக்கருதி அவற்றைக்‌ ழ்‌ 
வருமாறு வகைப்படுத்தினார்‌; (1) வெண்பனியும்‌ பனிக்கட்டியும்‌ 
உருகிய நீரை மட்டுமே பெறும்‌ ஆறுகள்‌; (38) பல நீர்களையும்‌ 
பெறும்‌ ஆறுகள்‌ நிலநீர்களும்‌ ஆறுகளின்‌ நீரில்‌ மதிக்கத்தக்க 
-அளவில்‌ கலக்கின்றன. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 57 


ஒரு நிலப்பகுதியிலிருந்து எல்லா நீரும்‌ வடிந்து ஓர்‌ ஆற்றை 
அடையுமானால்‌ அப்‌ பகுதிக்கு அவ்வாற்றின்‌ வடிநிலம்‌ (02௦௨௨௦ 
basin) என்று பெயர்‌. வடிநிலக்‌ குழிவுகளின்‌ அளவு.: ஆறுகளின்‌ 
நீளம்‌, அவற்றால்‌ கடத்தப்படும்‌ நீரின்‌ அளவு ஆகியவை பல 
வாறாக இருக்கும்‌. 
அட்டவணை 7ல்‌ சில ஆறுகளைப்பற்றிய தகவல்கள்‌ உள்ளன: 


அட்டவணை 1 








வடிநில . | வருடாந்திர 
ஆறு அளவு நீளம்‌ | வடிநீர்‌ 
(மில்‌. சதுர | (.மீ.) 

மீ.) (கன கி.மீ.) 
“சோவியத்‌ ரஷ்மாவில்‌ 
ஓப்‌ (4 இர்ட்டிஷ்‌) 2.9 5300 450 
எனிசெய்‌ (4 ஸெலங்கா) 2.6 5200 500 
லீனா 2.38 4600 — 
ஆமூர்‌ (4 ஆர்குன்‌) 2.05 4480 350 
“வோல்கா 1.46 3690 270 
டேன்யூப்‌ “| 0.8 2850 220 
.ட்னீஃபர்‌ ்‌ 0.52 2150 50 
: மற்ற நாடுகளில்‌ 
அமேஃஜான்‌ 7.05 5500 3160 
காங்கோ 3.6 4200 1880 
மிஸ்ஸிஸிபி 3.25 6600 550 
யாங்ட்ஸ்‌்ா 1.8 5200 680 





உலகில்‌ மிகப்‌ பல ஆறுகள்‌ உள்ளன. சோவியத்‌ ரஷ்யாவின்‌ 
ஐரோப்பியப்‌ பகுதியில்மட்டும்‌ சுமார்‌ 88,000 ஆறுகள்‌ உள்ளன. 


ஆறுகளில்‌ தண்ணீர்‌ உள்ளது. ஆனால்‌, வரண்ட வெப்ப 
.தட்ப ,நிலையிலுள்ள பகுதிகளின்‌ ஆறுகள்‌ சிறிது உவர்ப்புத்‌ 
.தன்னை பெற்றுள்ளன; எ-கா, அட்ரெக்‌ (கரா), ஸிம்பார்‌ 
(யங்‌, மேற்கு துர்க்மேனியா (W. Turkmenia). 

ஓர்‌ ஆற்றிலுள்ள நீரின்‌ அளவு பருவக்காலத்தைப்‌ பொருத்‌ 
ஆது. குறைந்த ஊட்டக்‌ காலத்தில்‌ (௮i௱entation) (சோவியத்‌ 
அிஷ்யாவில்‌-— குளிர்காலம்‌) ஆறுகளில்‌ நீர்‌ குறைவாக உள்ளது. 
அதிகநீர்‌ இளவேனிற்‌ பருவத்தில்‌ வருகிறது; அப்போது ஆற்றில்‌ 


58 மல பொது நிலப்பொதியியல்‌ 


-நீர்‌ மட்டம்‌ மிக உயர்ந்து வெள்ளப்‌ பெருக்கால்‌ ஓடுகிறது. 
உயர்‌ நீர்‌ உள்ளபோது, முக்கியமாக ஆற்றில்‌ வெள்ளம்‌ ஒடும்‌ 
போது, ஆறுகள்‌ கரை புரண்டு ஓடுகின்றன; இதனால்‌ சில்‌ 
போது .பெருஞ்சேதங்கள்‌ உண்டாகின்றன. 


ஆறுகளின்‌ நீரோட்ட அளவு படுகை நிலத்தின்‌ சாய்மானத்‌ 
தைப்‌ பொருத்து மிகவும்‌ வேறுபடுகிறது. இந்த அளவு சாய்‌ 
மானத்தின்‌ மிகைப்பெருக்க மூல விகிதத்தில்‌ (800876 root) 
.உயர்றெது;. சாய்மானம்‌ நான்கு மடங்கானால்‌, ஓட்ட அளவு 
இரண்டு மடங்காகிறது. ஓர்‌ ஆற்றின்‌ கடத்துதிறன்‌ அதன்‌ 
நீரின்‌ பொருண்மையையும்‌ நீரோட்ட அளவு விகிதத்தையும்‌ 

2 

பொருத்தது. இதை ப என்னும்‌ சுருக்க விகிதமுறையில்‌ 
குறிக்கலாம்‌; கடத்துவிசை நீரின்‌ பொருண்மைக்கும்‌ (M) 
நீரோட்டத்தின்‌ வேக வீதத்தின்‌ (\) இருமிசைப்‌ பெருக்கத்துக்‌ 
கும்‌ (80087௦ ௦f) நேர்‌ வீதத்தில்‌ (றரoறortional ௦) உள்ளது.” 


இவ்வாறாக, நீர்மண்டலம்‌, காற்றுமண்டலத்தைப்‌ போல்‌, 
எளிதில்‌ இடம்‌ பெயரும்‌ தன்மை பெற்றுள்ளது: பொருள்களைக்‌ 
கடத்திச்‌ செல்லும்‌ ஆற்றல்‌ பெற்றுள்ளது; மேலும்‌, கீழே 
காணப்போவதுபோல்‌, புவிப்பொருக்கின்‌ ஆக்கத்திலும்‌ மாற்‌. 
றங்களிலும்‌ பங்கு கொண்டுள்ள . வலிமைமிக்க நிலப்‌ பொதி; 
யியல்‌ செயலியாக (௨2௭4) உள்ளது. 


உயிர்‌ மண்டலம்‌ (Biosphere) 
உயிர்மங்களின்‌ (௦ாஜந்$ா$) நிலப்பொதியியல்‌ பங்கினை 
வெகு காலத்திற்கு முன்பே அறிவியலாளர்கள்‌ கண்டுணர்ந்துள்‌ 
.ளனர்‌. ஆனால்‌, 20ஆம்‌ நூற்றாண்டுக்கு முன்‌ எந்த அறிவிய 
லாளரும்‌ புவியின்‌ வாழ்க்கையில்‌ உயிர்மங்களின்‌ பங்கைப்பற்றிச்‌ 
- சிறப்பாக வற்புறுத்தவில்லை. ரஷ்ய கனிம இயலாளரும்‌ புவி 
வேதியியலாளருமான (ூeochemist) V. வெர்னாட்ஸ்கி என்பவர்‌ 
முதலில்‌ வற்புறுத்தினார்‌. உயிர்மங்களுக்கும்‌ சுற்றுப்புறங்களுக்‌ 
கும்‌ இடையே நெருங்கிய இடைச்‌ செயலியக்கம்‌ (1416280110. 
உள்ளது என்றும்‌, இதனால்‌, தொடர்ந்தாற்போல்‌, உயிங்ச்சத்துச்‌ 
சார்பற்ற கனிம உலகிலிருந்து உயிருள்ள உயிர்மங்களுகூள்ளும்‌. 
(௦ரஜக$$8), இதற்கு எதிர்மாறாகவும்‌ அணுக்கள்‌ இடமாற்ற. 

“மடைந்தவாறே உள்ளன என்றும்‌ காட்டினார்‌. 


நம்‌ கோளில்‌ உயிர்‌ எப்படி உண்டாயிற்று என்பது இன்னும்‌. 
விளங்கவில்லை. மிகத்‌ தொன்மையான காலத்தில்‌ தோன்றிய. 


“பவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 59 


- தாழ்நிலை உயிர்மங்கள்‌ இன்றுள்ளதைப்போலல்லாது வேறு: 
வகையான வெப்ப--இயக்க நிலைகளில்‌ (thermo dynamic condi- 
11008) இருந்திருக்கலாம்‌ என்று . கருதப்படுகிறது. V. ஓமெல்‌- 
 யான்ஸ்கி தாழ்நிலை உயிர்மங்களின்‌ வீரியம்‌ பற்றிக்‌ கவர்ச்சியூட்டும்‌ 
உண்மைகளைத்‌ தருகிறார்‌. எடுத்துக்காட்டாக, சில காளான்‌ 
(பூஞ்ஞை) சிதல்‌ விதைகள்‌ (பஜ 800088) 140° செ. அளவு 
வெப்பத்திலும்‌ உயிருடன்‌ உள்ளன. நுண்‌ கிருமிகளின்‌ (miC௦bes): 
சிதல்‌ விதைகள்‌ இதேபோல்‌ குளிர்ச்சியையுங்‌ கூட எதிர்த்து நிற்‌: 
கின்றன. நீர்ம ஹைட்ரோஜனில்‌ இவை 253° செ. வெப்ப 
அளவில்‌ பத்துமணி நேரம்‌ உயிர்‌ வாழ்சன்றன;-—190°செ. வெப்ப 
அளவில்‌ ஆறுமாத காலம்‌ வரை தம்‌ உயிர்‌ வளத்தைப்‌ பாது 
காக்கின்றன. நுண்ணுயிர்மங்கள்‌ (mi௦-0[ஜani$/8) அழுத்த. 
அளவில்‌ மிகப்‌ பெரிய மாற்றங்கள்‌ இருந்தாலும்‌ உயிர்‌ பிழைத்‌ 
துக்கொள்கின்றன, எடுத்துக்காட்டாக, அழுயெ கரிமப்‌ பொருள்‌ 
களில்‌ வாழும்‌ (880101011௦) சில பூஞ்ஞைக்காளான்களும்‌ (£யாஜ்‌): 
துண்ணுயிரிகளும்‌ (bacteria) 3000 வளிகள்‌ அமுக்கத்தைக்கூட. 
எதிர்த்து நிற்கின்றன. நொதிச்‌ சத்துயிர்கள்‌ : (/62884)8000 
வளிகள்‌ அமுக்கத்திலும்‌ உயிருடன்‌ உள்ளன. 


. புவியின்‌ வாழ்க்கை, காற்று மண்டலம்‌, நீர்மண்டலம்‌, கல்‌ 
மண்டலம்‌ ஆகியவற்றுடன்‌ நெருங்கிய தொடர்புடையது. உண்‌ 
மையில்‌, இது, இந்த மூன்று புவி மண்டலங்களின்‌ செயல்பாடு 
(function) என்றே சொல்லலாம்‌; இவை மூன்றில்‌ ஒன்றை: 
எடுத்துவிட்டாலும்‌ புவியில்‌ இன்றைய உயிர்நிலை மறைந்துவிடும்‌. 
நம்‌ கோளின்‌ வரம்புகளுக்குள்‌ காற்றுமண்டலத்தில்‌ 6 ௧. மீ. 
. உயரம்‌ வரையிலும்‌, நீர்‌ மண்டலத்தில்‌ கடலின்‌ ஆழ்கடல்‌ குழிவு: 
களிலும்‌ (10,170 மீட்டர்‌ ஆழம்‌), இம்‌ மண்டலத்தில்‌ பல நூறு: 
மீட்டர்‌ ஆழத்திலுள்ள கல்படலங்களிலும்‌ உயிர்மங்களைக்‌ காண்‌ 
கிறோம்‌. இ 

புவியின்‌ வரலாற்றைப்‌ பொதுவாக இரண்டு பெரிய கால 
வயப்‌ பிரிவுகளாகப்‌ பிரிப்பதுண்டு: புவியில்‌ உயிர்களே இல்லா த. 
உயிரில்‌ (.&2௦4௦) பகுதி; உயிர்மங்கள்‌ தோன்றி வெகுவாக 
வளர்ந்து வந்த உயிர்க்‌ காலப்பகுதி (204௦), அப்போதிலிருந்து 
கல்‌ மண்டலம்‌ தாவர, மிருக உயிர்ச்‌ செயலாற்றலின்‌ விளைவு 
களுக்குச்‌ சான்றாக உள்ள: பலகனிமங்களா லும்‌, பாறைகளாலும்‌. 
தொடர்ந்தாற்போல்‌ வளமூட்டப்பட்டு வந்துள்ளது. 

புவியின்‌ வாழ்க்கையில்‌ உயிர்மங்களின்‌ பங்கு, பாறைகளையும்‌ 
கனிமங்களையும்‌ உண்டாக்குவதோடு நிற்கவில்லை; அவற்றின்‌ 
வீரிய உயிர்ச்‌ செயல்களின்‌ பயனாகப்‌, பல முக்கிய நிலப்பொதி: 


60 பொது நிலப்பொதியியல்‌ 


யியல்‌ ' செயல்முறைகள்‌ (010068968) நிகழ்கின்றன. சிக்கலான 
உயிர்‌ வேதியியல்‌ கிளர்வுகளின்‌ விளைவாக மண்கள்‌ (80118) உண்‌ 
டாகின்றன. நெடுங்காலத்துக்கு முன்பே, அதாவது, 19ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலேயே நிலப்பொதியியல்‌ வல்லுனர்‌ 
மண்ணை ஒரு பாறை என்றும்‌, இது மற்ற பாறைகளிலிருந்து 
.அதன்‌ வளப்பத்தினால்‌ (12111103;) மாறுபடுகிறது. என்று சரியாகவே 
வரையறுத்துக்‌ கூறியுள்ளனர்‌. 


நிலப்பொதியியல்‌ கருத்துப்படி தனித்தனியாக ஒவ்வொரு 
அயிர்மமும்‌ வெவ்வேறு தொழில்கூறுகளைச்‌ செய்கின்றன. உயிர்‌ 
மங்களை இரண்டு வகுப்புகளாகப்‌ பிரிக்கின்றனர்‌ : (1) பாறை 
ஆக்கும்‌ வகை; (2) பாறை .ஆக்கத்தோடு சம்பந்தப்படாத 
வகை. எல்லா மிருகங்களும்‌ தாவரங்களும்‌ பாறை--ஆக்கு 
{rockforming) உயிர்மங்களே. 


முக்கியப்‌ பாறை ஆக்கச்‌ செயலைச்‌ செய்யும்‌ கடலியல்‌ தாவ 
ரங்களுள்‌ முதன்‌ முதலில்‌ '£டையாடம்களின்‌” (481000) பெயரைக்‌ 
குறிப்‌பிடவேண்டும்‌. இவை சிலிகாவயமான யிர்க்கூட்டுச்‌ 
(11) சுவரை உடையன; இக்‌ கூடுகள்‌ உயிர்‌ மாண்டபிறகும்‌ 
எலும்புக்‌ கூடுபோல்‌ எஞ்சியிருக்கின்‌ றன . சுண்ணவய ஆல்காக்கள்‌ 
பவளத்‌ தீவுப்‌ பாறைகளைச்‌ சுறுசுறுப்பாகக்‌ கட்டுகின்றன. 
ஃபொராமினிஃபெரா (foramini fera), ரேடியோ லேரியா 
(7௧31௦ aria), கடல்‌-பசய்கள்‌ (868-088), பவளங்கள்‌ (௦௦1818), 
.இகெய்னோடெர்ம்கள்‌ (6௦14௦0), ஈரிதழ்சிப்பிகள்‌ (114816 
mollusks) ஆகியவை கடல்‌ வாழ்‌ பாறை-ஆக்கெள்‌. 


நிலத்தில்‌ தாவரங்களே முக்கியப்‌ பாறை-ஆக்கு உயிர்மங்கள்‌ . 
இவற்றின்‌ உயிர்வள நடவடிக்கை எரியும்‌ கனிப்பொருள்களை 
(caustobioliths) உண்டாக்குகின்றன: , அழுகுப்பொருள்கள்‌, 
சக்கை நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி, நிலக்கரி, மண்ணெற்‌. 


புவியின்‌ வாழ்க்கையில்‌ உயிர்மப்பொருள்‌ , கொண்டுள்ள 
மாபெரும்‌ பங்கு உயிர்‌ மங்களின்‌ விறுவிறுப்பான செயலாற்றலைப்‌ 
(activity) பொருத்தது. வெர்னாட்ஸ்சி புவிமேலுள்ள அத்தனை 
உயிர்மவயப்‌ பொருளும்‌ அதன்‌ மேற்பொருக்குப்‌ பொருட்திரளில்‌ 
0.1 சதவீதத்துக்குமேல்‌ இல்லை என்று கணக்கிட்டுள்ளார்‌. 
ஆனால்‌, உயிர்மங்கள்‌ அவற்றின்‌ செயலாற்றலினால்‌ பொருளைக்‌ 
கடத்த உதவுகின்றன. இந்த வசையில்‌, சில அறிவியலாளர்களின்‌ 
கருத்துப்படி (8. கலெஸ்னிக்‌) இவற்றின்‌ செயற்கூறு,. நிலப்பொதி 
யியலில்‌ ஆறுகளும்‌, காற்றும்‌, பனியாறுகளும்‌.செய்யும்‌ வேலையை 
விட மிக முக்கியமானது. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 67 


உயிர்மங்களின்‌ இனப்பெருக்க ஆற்றல்‌ மிக முக்கியமானது. 
ஒரு பெண்‌ கரையான்‌ (சபte) தொடர்ந்து வாழ்நாள்‌ முழுதும்‌: 
்‌ (ஒன்பது ஆண்டுகள்‌) 24 மணி நேரமும்‌ ஆயிரக்கணக்கான” 
முட்டைகளை இடுகிறது. டேன்டிலியன்கள்‌ (0410௦11008) எனப்‌: 
படும்‌ செடிகள்‌ தோற்றுவிக்கும்‌ பலவகைப்பட்ட சந்ததிகள்‌ அனைத்‌ 
தும்‌ அப்படியே உயிர்ப்பிழைத்திருக்குமானால்‌, நிலத்தின்‌ மொத்தப்‌: 
பரப்பையும்‌ 10-12 ஆண்டுகளில்‌ மூடிக்கொள்ளும்‌. சில மீன்கள்‌ 
சில மில்லியன்‌ கணக்கான முட்டைகளை இடுகின்றன. இவற்றில்‌: 
பெருமளவு முட்டைகள்‌ மாய்ந்து போகாமல்‌ இருக்குமானால்‌ நீர்‌: 
மண்டலத்தில்‌ குறைந்தகால அளவிலேயே இடநெருக்கடி ஏற்‌: 
பட்டுவிடும்‌. மற்றொரு எடுத்துக்காட்டு. டையாடம்‌ (081070): 
மொட்டுவிடுதல்‌ (atin) என்னும்‌ முறைப்படி நடத்தும்‌ 
சுறுசுறுப்பான இனப்பெருக்கத்தினால்‌, எட்டே. நாள்களில்‌ ஒரு தனி 
டையாடம்‌ நம்‌ கோளின்‌ கன அளவுக்குச்‌ (பருமன்‌) சமமான 
அளவு பொருள்திறனை உண்டாக்க வல்லது; இதுவும்‌ இன்னும்‌: 
ஒருமணி நேரத்துக்குப்பிறகு அளவில்‌ இரட்டித்துவிடும்‌. 24 மணி' 
“ நேரத்தில்‌ இது எவ்வளவு பிரமாண்டமான அளவாகிவிடுமென்‌' 
பதைக்‌ கணக்கிடுவது கடினமல்ல. இவ்வாறே, அழுகிய விலங்குக்‌: 
தாவரப்‌ பொருள்களின்‌ வடிநீரில்‌ காணப்படும்‌ இமை மயிர்வய 
மூல முதல்‌ உயிரிவகையொன்று (ciliate நறீய3௦ரian) நம்‌ கோளின்‌: 
அளவுக்குச்‌ சமமான ஊன்மப்‌ பொருளை (றர௦toplasm) ஓராண்டில்‌: 
உண்டாக்க வல்லது. . 


ஆனால்‌, இப்பேரளவு இனப்பெருக்கம்‌ புவியின்‌ உயிர்மப்‌' 
பொருளில்‌ அதிக அளவு உயர்ச்சியை உண்டாக்கிவிடுவதில்லை. 
ஏனெனில்‌, மிகப்‌ பெரும்பாலான உயிர்மங்கள்‌ ௧௬-உள்‌-நிலையி' 
லேயே மாய்ந்துவிடுகன்றன. அவற்றுள்‌ சூழ்நிலைகளுக்கு மிகவும்‌: 
பொருத்தமானவையே உயிர்பிழைக்கின்றன. உயிர்மங்கள்‌ சூழ்‌: 
நிலையின்‌ விளைவாட்சிக்கு உட்பட்டுத்‌ தம்மை மாற்றிக்கொள்ளும்‌: 
ஆற்றல்‌ கோண்டுள்ளன. தனியொரு உயிர்மத்தின்‌ அங்கங்கள்‌ 
அவை செய்ய வேண்டிய வினைகளுக்கு ஏற்பத்‌ தம்மை எப்போதும்‌: 
மாற்றியமைத்துக்கொண்டே இருக்கின்றன. 

தாவர உலகம்‌ குறிப்பிட்ட சூழ்நிலைகளில்‌ வளர்கிறது; இச்‌: 
சூழ்நிலைகள்‌ எப்போதும்‌ மாறிக்கொண்டே இருக்கின்றன; 
புவியின்‌ வளர்ச்சிப்போக்கில்‌ இவை இனியும்‌ மாறுபடக்‌ கூடும்‌, 
தாவர உலகின்‌ வளர்ச்சியில்‌ மிக முக்கிய ஆக்கக்‌ கூறுகளில்‌ ஒன்று: 
வெப்ப தட்ப நிலை. வெப்ப அளவு, காற்றின்‌ ஈரப்பதன்‌, 
வாயுக்கள்‌, நிலமேற்பரப்பு (இது காற்றுத்திரளைகளின்‌ அசைவைத்‌. 
தீர்மானிக்கும்‌), சூரிய ஒளி, மண்‌: (8011) ஆகியவை முக்கியக்‌ 
கூறுகளாகும்‌. ட்‌ 


32. பொது நிலப்யொ தியியல்‌ 


நில மிருகங்கள்‌ தாவரங்களைவிடத்‌ குறைந்த அளவில்‌ வெப்ப 
_தட்ப நிலைகளைச்‌ சார்ந்து (நம்பி) வாழ்கின்றன. குறிப்பாக, இது 
சூட்டு-இரத்த (வெங்குருதி) மிருகங்களுக்கு அதிகம்‌ பொருந்தும்‌ 
(எ. கா. பறவைகள்‌, பாலூட்டிகள்‌). குளிர்ந்த-இரத்த 
ஊர்வனவும்‌, செவுள்களும்‌ நுரையீரல்களும்‌ ஒருங்கேகொண்ட 
(பறற௦i) உயிர்களும்‌ மட்டுமே, லெ குறிப்பிட்ட வெப்பதட்ப நிலை 
களில்‌ வாழ முடியும்‌ (மிதவெப்ப, வெம்மையான வெப்பதட்ப 
. நிலைகள்‌.) 


்‌ மலையில்‌(௦1௦ஜாகறhic) சூழ்நிலைகளும்‌ நிலம்‌-வாழ்‌ பிராணிகளின்‌ 
குடியேற்றத்தில்‌ முக்கியப்‌ பங்குகொண்டுள்ளன. குறிப்பிட்ட 
. மலையியல்‌ சூழ்நிலைகளில்‌ வாழும்‌ பிராணிகளைத்‌ தனித்தனியான 
.வகுப்புகளாகப்‌ பிரிக்கலாம்‌. நிலம்‌-வாழ்‌ பிராணிகளின்‌ பரவி 
அலைத்‌ (பயர்நார்‌ bப£iபற) தீர்மானிக்கும்‌ இந்த விதிகள்‌, பண்டைய 
காலப்‌ பிராணி உலகத்தைப்பற்றி ஆயும்போது சிறப்பாக முக்கி 
அயத்துவம்‌ பெறுகின்றன. 
கடல்‌-வாழ்‌ மாவடைக்கும்‌ (கமாக) நிலம்‌-வாழ்‌ மாவடைக்‌ 
.கும்‌ ஓர்‌ அடிப்படையான மாறுபாடு உள்ளது. முதன்‌-முதலாக 
கடல்‌-வாழ்‌. மாவடை வெப்ப அளவில்‌ சுமாராக உணரக்கூடிய 
.மாறுபாடுகளைக்‌ கூடத்‌ தாங்கிக்கொள்ள முடியாது தவிக்கின்றன.. 
கடல்‌-வாழ்‌ மாவடையும்‌ தாவர இனங்களும்‌ கடல்‌ நீரின்‌ 
-உவர்ப்புத்‌ தன்மை, வெப்ப அளவு, நீரோட்டங்கள்‌, சூரிய ஒளி, 
நீர்‌ அழுத்தம்‌, “தரையின்‌ புடைகூறு, அடிவண்டல்களின்‌ கூட்‌ 
.டமைவு (0௦00841100) ஆகியவற்றின்‌, அதாவது, மொத்தத்தில்‌, 
நீர்‌ வயமான சூழ்நிலையின்‌ பெளதிகஃ-வே தியியல்‌ குணங்களின்‌ க்க. 
லான தன்மையின்‌ விளைவாட்சிக்கு உட்பட்டுள்ளன. 
கடல்‌-வாழ்‌ .பிராணிகளை, .அவற்றின்‌ வாழ்க்கை முறைக்கு 
ஏற்ப, பின்வரும்‌ வகுப்புகளாகப்‌ பிரிக்கலாம்‌. கடலடி-உயிர்‌ 
. (benthos)-கடலின்‌ அடிப்பகுதியில்‌ வாழும்‌ மாவடை; நீந்து உயிர்‌ 
. (nekt௦n)—நீந்திவாழும்‌ உயிரியம்‌; அவ்வப்போது மட்டும்‌ நீரின்‌ 
மேற்பரப்புக்கு அருகே "மிதக்கும்‌ கடலுயிரி (meroplankton); 
மிதக்கும்‌ கடலுயிரி (plankton); உயிர்ப்பு அற்ற (றa881௪) நிலையில்‌ 
மிதக்கும்‌ உயிர்கள்‌; மற்றவை. 


மாகடல்களில்‌. 2000 மீட்டர்‌ ஆழம்வரை உயிரினங்கள்‌ 
“நெருக்கமாக உள்ளன. இதற்கும்‌ 8ழ்‌ மிதக்கும்‌. கட லுயிரிகளும்‌, 
_நீந்து உயிரிகளூம்‌ எண்ணிக்கையில்‌ விரைவாகக்‌ குறைகின்றன. 
ஆனாலும்‌, பலவகையான, தாவர இனங்களும்‌, மாவடையும்‌ 
“(flora & fauna) மிக ஆழ்ந்த மாகடல்‌ குழிவுசஸிலும்‌ உள்ளன. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 63 


ஆற்றலின்‌ உற்பத்தியாளர்களில்‌ உயிர்மண்டலம்‌ மற்ற 
வற்றைவிட உயிர்ப்புத்தன்மையுடையது. இது புவிப்பொருக்கின்‌ 
மாபெரும்‌ திரள்களை இடம்பெயரச்‌ செய்கிறது. உயிர்மப்‌ 
பொருள்கள்‌ மண்ணை (8011) உண்டாக்குகின்றன; பாறைகளின்‌ 
ஆக்கத்தில்‌ பங்குகொள்கின்றன; புவிப்பொருக்கின்‌ நுண்புடை.. 
கூறுகளைத்‌ தன்‌ விளைவாட்டிக்கு உட்படுத்துகின்றன, சூரிய ஒளிச்‌ 
சக்தியை. (ராஐ) புவியின்‌ உட்புறத்தில்‌ சேகரித்து வைக்கின்றன. 
புவிக்காற்று மண்டலத்தின்‌ கூட்டமைவைச்‌ (composition) 
சீராக்குகன்றன. இவையனைத்தும்‌, உயிர்மப்‌ பொருளானது 
காற்று, நீர்‌ ஆகியவற்றுக்கு நேர்சரியான ஒரு முக்கிய நிலப்பொதி 
யியல்‌ ஆக்கக்‌ கூறு (7801௦1) என்பதைக்‌ காட்டுகின்றன. 


கல்‌ மண்டலம்‌ (Lithosphere) 


கல்‌ மண்டலம்‌ அல்லது புவிப்பொருக்கு (ம) ஒரு கடின 
மான பாறைப்‌ பொதியுறை (2௦11) இதைக்‌ கட்டழிவியற்பகுதி 
(zone of katamor phism) எனப்படும்‌ மேற்பகுதியாகவும்‌ மாற்‌ 
றியல்‌ வயப்பகுதி (2016 of metamor phism) எனப்ப்டும்‌ கீழ்ப்பகுதி 
யாகவும்‌ பகுத்துள்ளனர்‌. காற்று மண்டலத்தை அடுத்துள்ள 
கட்டழிவியற்பகுதியின்‌ மேற்பகுதியை உகவியக்கப்‌ பொருக்கு 
என்பர்‌; ஒீழ்ப்பகுதியைப்‌ , பிணைப்பியல்‌ வயப்பட்டை (ஸelt of 
cemen tation) என்பர்‌. 


, கல்மண்டலத்தைச்‌ சிறிது ஆழம்வரை மட்டுமே காணமுடியும்‌. 
ஏனெனில்‌, மிக ஆழமான துருவு துளை கூட 6.58. மீ. ஆழம்‌ 
வரைமட்டுமே சென்றுள்ளது. புவியில்‌ குறிப்பிட்ட லெ மடிப்பு 
கண்டப்‌ பகுதிகளில்‌ மட்டுமே, முன்பு 15-16 கி, மீ. ஆழத்தில்‌ 
உண்டான பாறைகள்‌, மலைவளர்‌ பிறழ்ச்சிகளின்‌ பயனாக இன்று 
மேற்பரப்பில்‌ தெரியுமாறு உள்ளன. 


புவிப்பொருக்கின்‌ வேதியியல்‌ கூட்டமைவைப்‌ :பாறைகள்‌, 
கனிமங்கள்‌ ஆகியவற்றின்‌ பாகுபாட்டின்‌ (வ௮l)£i$) அடிப்‌ 
படையில்‌ கணித்துள்ளனர்‌. சோவியத்‌ கனிம இயலாளரும்‌ புவி 
வேதியியலாளருமான 4. வினோகிராடோலின்‌ கருத்துப்படி கல்‌ 
மண்டலம்‌ கீழ்க்காணும்‌ தனிமங்களால்‌ (எடை சதவீத அளவில்‌) : 
ஆக்கப்பட்டுள்ளது: ஆக்சிஜன்‌ (0-46 54 சிலிகான்‌ (51) 
26. 00; அலுமினியம்‌ (41)--7.45; இரும்பு (Fe)-—4.20; கேல்‌ 
ஷியம்‌ (C)-—8. 25; மெக்னீஷியம்‌ (Mஜ)-—2.35; சோடியம்‌ (116) 
_-2,40; பொடாஷியம்‌ (18)--2.85; ஹைட்ரொஜன்‌ (11)--1.00. 


64 பொது நிலப்பொ தியியல்‌' 


மேலே கண்ட எண்ணிக்கைகள்‌ காட்டுவதுபோல்‌ ஒன்பது 
தனிமங்கள்‌ புவிப்பொருக்கின்‌ எடையில்‌ 98 %-க்கும்‌ மேலான 
எடையை அளிக்கின்றன; இதில்‌ பாதி அளவை ஆக்சிஜன்‌ அளிக்‌ 
இறது. (இது மேற்குறிப்பிட்ட ஆழ வரம்புக்குட்பட்டது). சிலி 
கான்‌ கால்பங்குக்கும்‌ சற்று அதிகமான எடைக்கும்‌ காரண 
மாகிறது. ஆகவே, இந்த இரண்டு தனிமங்களும்‌ புவிப்‌ 
பொருக்கின்‌ எடையில்‌ முக்கால்‌ பங்குக்குக்‌ காரணமாகின்றன. 
அலுமினியம்‌, இரும்பு, ஆல்கலிவய-ஆல்கலி-மண்வய உலோ 
கங்கள்‌, ஹைட்ரொஜன்‌ 23 சதவீதத்துக்கும்‌, மற்ற தனிமங்கள்‌ 
1.2 சதவீதத்துக்கும்‌ காரணமாய்‌ உள்ளன. டைடேனியம்‌. 
கார்பன்‌, பாஸ்பரஸ்‌ ஆகியவற்றின்‌ இழுப்பு அளவை (content) 
ஒரு சதவீதத்தின்‌ 10-ல்‌ இத்தனை பங்கு என்னும்‌ வீதத்திலும்‌, 
மேங்கனீஸ்‌ கந்தகம்‌, பேரியம்‌, குளோரின்‌, குரோமியம்‌, 
புளோரின்‌ (fe), ஜிர்கோனியம்‌ (பாப்பா), நிக்கல்‌, 
ஸ்ட்ரான்ஷியம்‌ (81701 1101) , வெனாடியம்‌, செம்பு ஆகியவற்றை 
ஒரு சதவீதத்தில்‌ நூற்றுக்கு இத்தனை பங்கு என்னும்‌ விதத்‌ 
திலும்‌, டங்ஸ்டன்‌, விதியம்‌, ஹாஃப்னியம்‌, ஈயம்‌, கோபால்ட்‌ 
ஆகியவற்றை ஒரு சதவீதத்தில்‌ ஆயிரத்தில்‌ இத்தனை பங்கு 
என்னும்‌ விகிதத்திலும்‌ அளந்து குறிக்க வேண்டும்‌. மற்ற தனி 


மங்களை (எ.கா. ரேடியம்‌) இதற்கும்‌ சிறிய அளவுகளில்‌ குறிக்க 
வேண்டும்‌. 


புவிப்பொருக்கில்‌ மிகச்சிறிய அளவிலுள்ள தனிமங்களை 
' இம்மித்‌ தனிமங்கள்‌ (trace elements) என்பர்‌. எனினும்‌, இவற்‌ 
றில்‌ சில புவிப்‌ பொருக்கின்‌ வாழ்வியக்கத்திலும்‌ பொருளா 
தாரத்திலும்‌ முக்கியப்‌ பங்கு கொள்கின்றன. 


தெரிந்துள்ள தனிமங்கள்‌ அத்தனையிலும்‌ ஒரு சிலவே இயல்‌ 
தனிம நிலையில்‌ (Native State) கிடைக்கின்றன. இவை தங்கம்‌, 
பிளேட்டினம்‌, வெள்ளி, செம்பு, கந்தகம்‌, கரி (நிலக்கரி அனல்‌ 
மலிவகை-—(Aறtாacite)—ராஃபைட்‌, வைரம்‌), இவற்றை இயல்‌ 
தனிமங்கள்‌ (Native elements) என்பர்‌. புவிப்‌ பொருக்கிலுள்ள 


பெரும்பாலான தனிமங்கள்‌ வேதியியல்‌ கூட்டுப்பொருள்களை உண்‌ 
டாக்குகின்றன. யு 


எல்லா இயற்கை வேதியியல்‌ கூட்டுப்பொருள்களும்‌, இயல்‌ 
தனிமங்களும்‌ புவிப்பொருக்கன்‌ மேலோ அல்லது உள்ளோ நடை 
பெறும்‌ பெளதிக--வேதியியல்‌ செயல்‌ முறைகளால்‌ (processes) 
உண்டானவை. தற்கால அறிவியல்படி சுமார்‌ 3000 கனிமங்கள்‌ 
இருப்பதாகக்‌ கருதுகின்றனர்‌. இவற்றுள்‌ பெரும்பங்கு திடநிலை 


புவியின்‌, வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 65 


யில்‌ உள்ளது. ஒரு சிலவே [திரவ அல்லது .வாயு நிலையில்‌ உள்‌ 
ளன. கனிமங்கள்‌ புவிப்பொருக்கை உண்டாக்கும்‌ பாறைகளின்‌ 
ஆக்கக்‌ கூறுகளே. Hi 


கனிமங்களைப்‌ பற்றிய பொதுத்‌ தகவல்கள்‌ 
கனிமங்களின்‌ படிகவய அமைப்பு 


தமக்குத்‌ தெரிந்துள்ள கனிமங்களில்‌ பெரும்பாலானவை 
படிகவய நிலையில்‌ உள்ளன. ஒரு சிலவே அப்படிக அல்லது படிம 
(amorphous) நிலையில்‌ உள்ளன. படிகவய நிலைக்கும்‌ படிம 
நிலைக்கும்‌ உள்ள வேற்றுமை; தனிமங்கள்‌ படிகவய நிலையில்‌ 
இருக்கையில்‌ அவை ஒவ்வொன்றின்‌ கூட்டணுக்களும்‌ (molecules) 
அணுக்களும்‌ (௮௦௮8), மின்னணுக்குகளும்‌ (108) ஒரு குறிப்பிட்ட 
சீரான முறையில்‌ அமைந்து ஓர்‌ அணுவெளிக்தட்டின்‌, அமைப்பை 
(spatial lattice) ஏற்படுத்துகின்றன... (படம்‌ 5) ஆனால்‌, படிம 
நிலையிலுள்ளவற்றில்‌ அணுக்‌ கூறுகள்‌ 
(particles) இயல்முறை யற்றவாறு அமைந்‌ 
துள்ளன. உள்‌ அமைப்பிலுள்ள இந்த 
வேறுபாடு படிகவய, படிமவயப்‌ பொருள்‌ 
களின்‌ பெளதிகக்குண (வெப்பம்‌ கடத்து 
தன்மை, மின்கடத்து தன்மை, காந்தமாந்‌ 
தன்மை, கடின அளவு போன்றவை), வேறு 
பாடுகளுக்குக்‌ காரணங்‌ கூறுகிறது. ஓர்‌ 
01௨ ஓ அணுவெளித்தட்டியில்‌ அணுக்கூறுகள்‌ ஒவ்‌ 
படம்‌ 5. பாறை உப்பின்‌ க டப்ப எந்த ஓர்‌ இணையான 
வன்வெளித்தப்டி திசை லும்‌ ஒரேஅளவான தூரம்‌ உள்ளது; 
அமைப்பு. இணைவு அற்ற திசைகளில்‌ தூரம்‌ மாறுப்ட 
ON சோடியம்‌ லாம்‌. ஆதலால்‌, ஆக்கக்‌ கூறுகளான 
உரே குளோரின்‌. அணுக்‌ கூறுகளால்‌ வரையறுக்கப்பட்ட 
படிகவயப்‌ பொருள்களின்‌ குணங்கள்‌, இணையான திசை 
களில்‌ ஒன்றேபோலவும்‌ (மாறாமலும்‌) மற்ற இசைகளில்‌ மா றுபடக்‌ 
கூடியனவாயும்‌ உள்ளன. அணுவெளிச்‌ சட்டத்தின்‌ அமைப்பின்‌ 
காரணமாக இவ்வாறு உள்ளது. படிமப்‌ (amorphous) பொருள்‌ 
களின்‌ பெளதிகக்‌ குணங்கள்‌ எல்லாத்‌ திசைக்ளிலும்‌ ஒன்றுபோல 
உள்ளன; இவை அப்பொருளின்‌ வேதியியல்‌ கூட்டமைவால்‌ வரை 
யறுக்கப்பட்டுள்ளன. இதனால்தான்‌ திசைக்குத்திசை குணம்‌ 
மாறும்‌ (ஊம்‌50170ற1௦) படிகவயப்‌ பொருள்களுக்கு மாறாக இத்‌ 
தகைய பொருள்கள்‌ திசைக்கேற்ப குணம்‌ மாறாதவை, அல்லது, 
சமகுணமானவை (180ர௦றiC) என்பர்‌. 





படிகவய நிலையிலுள்ள கனிமங்கள்‌ பொதுவரகச்‌ சீரற்ற 
உருவங்களைக்‌ கொண்ட மணிகளாகக்‌ (ஓஃற8) காணப்படுகின்‌ 
5 


68 பொது நிலப்பொதியியல்‌ 


றன; அவை எப்போதும்‌ படிகங்களாக (படம்‌ 6) அதாவது, 
நேர்கோடுகளைப்‌ பக்கங்களாகக்‌ கொண்ட பல்தளப்‌ பிழம்புருவங்‌ 
களாகக்‌ (ரectilinear polyhedrons ) காணப்படுபடுவ தில்லை . 





படம்‌ 6. குவார்ட்ஸ்‌ படி கங்கள்‌ 


௦0-௪௪, மீ. 


ஒவ்வொரு கனிமமும்‌ ஏறத்தாழ நிலையான படிக உருவம்‌ 
உடையது; இவ்வுருவம்‌ அப்பொருளின்‌ உள்‌ அமைப்பைப்‌ 
பொருத்தது--அதாவது, அணுவெளிச்சட்டத்தைப்‌ பொருத்தது. 
ஒவ்வொரு படிகமும்‌ தளங்களை அல்லது தட்டையான முகங்களை 
(faces) எல்லையாகக்‌ கொண்டுள்ளது. முகங்களை ஒன்று சேர்க்கும்‌ 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 67 


நேர்கோடுகளைப்‌ படிகத்தின்‌ விளிம்புகள்‌ (60208): என்பர்‌; 
விளிம்புகள்‌ ஒன்று சேரும்‌ இடத்துக்கு முனை அல்லது உச்சி (apex) 
என்று பெயர்‌ (படம்‌ 7). 


7 

3.54 தது, 
508 Q 6. 
த்‌, ே ப] oo 
த: ச 
3415 5! 
ஏ ட்ட 9 ப ட அட 

ப] அஃ 
ள்‌ 35 ஐ த 
8 ழூ. E 6 
நத. அ உ ட ௫. 
ம்‌ 3% 
12 @Z [்‌ a 
3. ல 5: 

8 





சூழ்நிலையின்‌ விளைவாட்சிக்கு உட்பட்டு படிகமுகங்களின்‌ 
உருவமும்‌ அளவும்‌, அவ்வப்போது எண்ணிக்கையும்‌ கூட, மாறு 
படக்கூடும்‌; அளவும்‌ படிக விளிம்புகளின்‌ எண்ணிக்கையும்‌ படி 
கத்தின்‌ உருவ்க்காட்சியுமே இதற்கேற்ப மாறுபடுகின்றன. ஆனால்‌ 
எல்லாவகையிலும்‌, உள்‌ அமைப்புடன்‌ தொடர்பு கொண்ட 
வாறுள்ள முக அமைப்பு மட்டும்‌ மாறுவதில்லை; அதாவது, கனி 
மத்தின்‌ படிக முகத்திடை கோணங்கள்‌ (interfacial angles) 
மாறுவதில்லை. இச்சம முகத்திடை கோணவிதியின்‌ பயனாக மிகச்‌ 
சிறு படிகத்துண்டைக்‌ கொண்டே கனிமத்தை அடையாளம்‌ 
தெரிந்துகொள்ள முடிகிறது. 


படிகங்கள்‌ சமச்சீராக உள்ளன. அதாவது, அவற்றின்‌ தனி 
உ றுப்புகள்‌ (முகங்கள்‌, விளிம்புகள்‌, முனைகள்‌) அல்லது உறுப்புகளின்‌ 
கோப்புகள்‌ (combination) சீரான முறையில்‌ திரும்பத்‌ திரும்ப 
அமைந்துள்ளன: ஒரு படிகத்தை ஒருதளத்தால்‌ வெட்டுவதாலும்‌, 
ஓர்‌ அச்சில்‌ படிகத்தைச்‌ சுழலச்செய்வதாலும்‌, அதன்‌ தனித்‌ 
தனி கூறுகளை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்குச்‌ சம்பந்தப்படுத்தி 
ஒப்புநோக்குவதாலும்‌ இதைப்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. இத்‌ 
தளங்கள்‌, அச்சுகள்‌, புள்ளிகள்‌ ஆகியவை ஒரு படிகத்தின்‌ சமச்‌ 
சீர்மைக்‌ கூறுகள்‌; இவற்றை முறையே சமச்சீர்மை தளம்‌ (01875 
of symmetry), சமச்சீிர்மை அச்சு (வப of symmetry), சமச்‌ 
சீர்மை மையம்‌ (centre of symmétry) என்பர்‌. i 


68 பொது நிலப்பொதியியல்‌ 


படிகத்தை இரண்டு சமப்பகுதிகளாக,. அல்லது, முகம்‌ 
பார்க்கும்‌ கண்ணாடிப்‌ பிம்ப உறவுகொண்ட பகுதிகளாகப்‌ 
பிரிக்கும்‌ ஒரு கற்பனைத்‌ தளத்தைச்‌ ச்மச்சீர்மைத்‌ தளம்‌ எனலாம்‌. 
படத்தில்‌ (படம்‌ 8) இது % என்னும்‌ எழுத்தால்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளது. 

சமச்சீர்மை அச்சு ஒரு கற்பனை அச்சு ; இதை 360° சுழல 
வைத்தால்‌ ஒரு படிகத்தின்‌ தனித்தனி கூறுகளைத்‌ திரும்பத்திரும்ப 
வரும்படிச்‌ செய்கிறது. இதை 1, என்னும்‌ எழுத்தால்‌ குறித்‌ 
துள்ளதைப்‌ படத்தில்‌ காண்க. ஒரு முழுச்‌ சுழற்சியின்போது 
இவ்வாறு மீண்டும்‌ மீண்டும்‌ வருவது 2, 3, 4 அல்லது 6 முறைகள்‌ 
நடைபெறக்கூடும்‌. ஆகவே, சமச்சீர்‌ அச்சுக்கு இரு மடக்கு--, 
மும்மடக்கு—, நான்மடக்கு--, அறுமடக்கு. அச்சு என்று பெய 
ரிடவேண்டும்‌. மல மம. என்று குறிக்‌ 
கப்பட்டுள்ளன (படம்‌ 9). 


| 
| 
| 
1 
| 
| 


< 
< 





படம்‌ 9, சமச்சீர்மை அச்சுகள்‌. 
ட்கள்‌, அப்படியே வரைக, 
படிகத்தின்‌ உட்புறத்திலுள்ள எந்த ஒரு புள்ளியில்‌ படி.கத்தின்‌ 
மேற்பரப்பின்‌ ஒரே வித நிலையிலமைந்துள்ள புள்ளிகளைச்‌ (168060- 
tive points) சேர்க்கும்‌ நேர்கோடுகள்‌ ஒன்றையொன்று வெட்டி 
இரண்டு சமபகுதிகளாகப்‌ பகுக்கப்படுகின்றனவோ அப்புள்ளிக்குச்‌ 
சமச்சீர்மை மையம்‌ என்று பெயர்‌. படத்தில்‌ (படம்‌ 10) இது 


7 





- படம்‌ 10. சமச்சீர்மை மையம்‌ C அப்படியே வரைக, 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 69 


*0” என்னும்‌ எழுத்தால்‌ குறிக்கப்பட்டுள்ளது. ஒரு படிகம்‌ ஒரு 
சமச்சீர்மைப்‌ புள்ளியை மட்டுமே பெற்றிருக்க முடியும்‌. 





படம்‌ 11. கனசதுரத்தின்‌ சமச்சீர்மை அச்சுகள்‌ 


3L4, C, 4L4, C, 6L4C அப்படியே வரைக, 


கனசதுர வடிவமுள்ள ஒரு படிகம்‌ எல்லாவற்றையும்விட 
அதிதமான சமச்சீர்மை அளவையுடைய ஒரு பிரிவைச்‌ சேர்ந்தது. 
இது சதுர முகங்களினூடே செல்லும்‌ நான்மடக்கு அச்சுகள்‌ 
மூன்றையும்‌ (31.,); மூன்று முகங்கள்‌ ஒன்று கூடும்‌ கோண முனை 
களினூடே செல்லும்‌ மும்மடக்கு அச்சுகள்‌ நான்கையும்‌ (41) ; 
விளிம்புகளின்‌ மையத்தினூடே செல்லும்‌ இருமடக்கு அச்சுகள்‌ 
ஆறையும்‌ (61,) பெற்றுள்ளது. (படம்‌ 11). மேலும்‌ கன சது: 
ரத்தில்‌ ஒன்பது சமச்சீர்மை தளங்களை வரையலாம்‌ (படம்‌ 12). 
கனசதுரத்தில்‌ அதன்‌ சமச்சீர்மை அச்சுகள்‌ ஒன்றை யொன்று 
வெட்டுமிடத்தில்‌ அதன்‌ சமச்சீர்மை மையம்‌ உள்ளது. 


ர்‌ 


படம்‌ 12, கனசதுரத்தின்‌ சமச்சீர்மைத்‌ தளங்கள்‌, 





76. பொது நிலப்பொதியியல்‌ 


._ சமச்சீர்மைக்‌ கூறுகள்‌ மற்றும்‌ மற்றகூறுகள்‌ பலவற்றின்‌ 
சேர்‌. மானத்தின்‌ (bination) . அடிப்படையில்‌ படிகங்களைக்‌ 
ஈழ்க்காணும்‌ ஏழுதொகுதிகளாகப்‌ பிரித்துள்ளனர்‌: கனசதுர 
அல்லது (சம அச்சுத்தொகுதி) ; அறு கோணத்தொகுதி ; நீள்‌ 
சதுரத்தொகுதி, முக்கோணத்தொகுதி, செவ்வகத்தொகுதி, ஒரு 
சாய்த்தொகுதி, முச்சாய்த்தொகுத. 


கன சதுரத்தொகுதியில்‌ (௦01௦ system) மற்ற எவ்லாவற்‌ 
றையும்விட. அதிகமான சமச்சீர்மைக்‌ கூறுகள்‌ காணப்படுகின்றன. 
இருமடங்குக்கும்‌ மேலான சமசீசீர்மை அச்சுகளை ஒன்றுக்கும்‌ 
மேலான எண்ணிக்கையில்‌ கொண்டிருப்பது இதன்‌ தனிச்சிறப்பு. 


இருமடக்குக்கும்‌ மேலான 360 ஒரு சமச்சீர்மை அச்சையுடைய 
படிகங்கள்‌ நடுத்தொகுதிகளைச்‌ சேர்ந்தவை. அச்சின்‌ மடக்கு 
நிலையைப்‌ பொருத்து கீழ்க்காணும்‌ மூன்று தொகுதிகள்‌ பிரித்‌ 
தறியப்படுகன்றன: ஓர்‌ அறுமடக்கு அச்சை உடையவை அறு 
கோணத்‌ தொகுதியைச்‌ சேர்ந்தவை; 


ஒரு நான்மடக்கு அச்சையுடையவை நாற்கோணத்‌ தொகு 
இயைச்‌ சேர்ந்தவை] 


ஒரு மும்மடக்கு அச்சுடையவை முக்கோணத்‌ தொகுதியைச்‌ 
கோர்ந்தவை.- 


சமச்சீர்மை அச்சே இல்லாத படிகங்கள்‌, அல்லது, இருமடக்கு 
அச்சுகளை மட்டுமுடைய படிகங்கள்‌ ழ்த்தொகுதிகளைச்‌ சேர்ந்‌ 
தவை. இவற்றில்‌ கீழ்வரும்‌ தொகுதிகள்‌ உள்ளன: 


இருமடக்கு அச்சுகள்‌ அல்லது சம்ச்சர்மை தளங்கள்‌ பலவற்‌ 
றையுடைய படிகங்கள்‌ செவ்வகத்‌ தொகுதியைச்‌ சேர்ந்தவை. 


ஓர்‌ இருமடக்கு அச்சையோ ஒரு சமச்சீர்மை தளத்தையோ 
உடையவை ஒரு சாய்‌ தொகுதியைச்‌ சேர்ந்தவை. 


எல்லாவற்றையும்விட அதிக அசமச்சீர்மையுடைய படிகங்கள்‌ 
அல்லது சமச்சீர்மை மையத்தைமட்டும்‌ உடையவை முச்சாய்‌ 
தொகுதியைச்‌ சேர்ந்தவை. 


முக்கோணத்‌ தொகுதியைத்‌ தவிர மற்ற படிகங்களை மேற்‌. 
குறிப்பிட்ட தொகுதிகளைச்‌ சேர்ந்ததாக வகைப்படுத்தத்‌ தேவை 
யான சமச்சீர்மைக்‌ கூறுகளின்‌ மிகக்‌ குறைந்த அளவை மேலே 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 71 
கண்டோம்‌. மேலும்‌, மேல்தொகுதிகளையும்‌ நடுத்தொகுதிகளையும்‌ 
சேர்ந்த படிகங்கள்‌ இருமடக்கு அச்சுகளையும்‌, தளங்களையும்‌, 
மையத்தையும்‌ சமச்சீர்மைக்‌ கூறுகளாகப்‌ பெற்றிருக்கலாம்‌. 
செவ்வகத்‌ தொகுதி, ஒருசாய்‌ தொகுதி ஆகியவற்றைச்‌ சேர்ந்த 
படிகங்கள்‌ இருமடக்கு அச்சுகள்‌, தளங்கள்‌, மையம்‌. ஆயெவற் 
றைச்‌ சமச்சீர்மைக்‌ கூறுகளாகப்‌ பெற்றிருக்கலாம்‌. 


நாம்‌ முன்பே குறிப்பிட்டவாறு, கனிமங்கள்‌ மணி அமைப்‌ 
புடைய அடர்வுகளாகவோ, படிகக்கோவைகளாகவோ, எப்போ 
தாவது தனித்தனியான படிகங்களாகவோ அமைகின்றன. இக்‌ 
கனிமக்‌ கோவைகளின்‌ இயல்புகள்‌ அப்படிகங்கள்‌ முக்கியமாக 
எந்தச்‌ சூழ்நீலைகளில்‌ உண்டாயினவோ அதையே பொருத்திருக்‌ 
கின்றன. 

சீரற்ற வெவ்வேறு உருவமுடைய கனிமணிகளின்‌ கோவைகளை 
மணிவயக்‌ கோவைகள்‌ (தாஹா 01151278) எனலாம்‌. இவை, 
படிகம்‌ இடம்‌ சம்பந்தமாக எந்தச்‌ சூழ்நிலையில்‌ உண்டானதோ 
அதையே பொருத்துள்ளன. 5 

,கொப்பறைப்‌ பொருக்குகள்‌ (020888) ஒரு முனையில்‌ ஒரு 
பரப்பின்மேல்‌ பொருக்குபோல்‌ ஓட்டிக்கொண்டுள்ளவாறு 
வளர்ந்துள்ள படிகக்‌ கொத்துகள்‌. : 


கணுத்திரள்கள்‌ (concretions—பருக்கைக்கன்‌, முடிச்சுக்கல்‌) 
ஏதேனும்‌ மையக்‌ கருப்பொருள்களின்‌ மேற்பரப்பில்‌ வெளிநோக்கி 
ஆரவாட்ட நார்வய அமைப்போடோ பொதுமையக்‌ கூடு 
போன்றோ வளர்ந்த திரளைகளின்‌ கோவைகள்‌. 


மீன்முட்டைத்திரள்களும்‌' (௦011168--பரல்‌ செறிவுகள்‌) கணுத்‌ 
திரள்களே. இவை, நுண்ணிய ரீதுணுக்குகளைச்‌ சூழ்ந்தவாறு 
கனிமப்பொருள்கள்‌ சேர்ந்து கோளவடிவம்‌ பெற்றவாறும்‌, 
ஆரவய நார்‌ அமைப்போ பொதுமையக்‌ கூடு அமைப்போ 
(concentric) கொண்டவாறும்‌ அமையும்‌ கனிமத்‌ திரட்சிகளே. 


கனிமப்பொருள்‌ பாறைகளிலுள்ள பொந்துகளைத்‌ திணித்த 
வாறு இருக்குமானால்‌ அவற்றிற்குச்‌ சுரப்புகள்‌ (5601211008) என்று 
பெயர்‌. கணுத்திரள்களுக்கு நேர்மாறாக, இவை, வெளிவிளிம்‌ 
பிலிருந்து மையத்தைநோக்கி வளரும்‌ கனிமப்படிவுகள்‌. சுரப்பு 
களில்‌ 10 மி. மீ. அளவு விட்டமுடையவற்றைக்‌ கண்ணடைவுகள்‌ 
(த்ய) என்பர்‌; இதற்கும்‌ பெரிய அளவுடையனவற்றை 
நிறைபொந்து (260068) என்பர்‌. 


- 72 பொது நிலப்பொதியியல்‌ 


ஊற்றுப்படிவுகள்‌ (810௦ 7௦1) ஒரு பரப்பின்மேல்‌ பூசிப்‌ 
போர்த்துவதுபோல்‌ மெதுவாகப்‌ படியும்‌ கனிமஅடைகளாகும்‌. 
கூழ்நிலைக்கரைசல்கள்‌ (௦௦110%4 801011௦௦) இந்தச்‌ செயல்முறையில்‌ 
மூக்கிய.பங்கு ஏற்கின்றன. இம்முறையில்‌ தகைசால்பான (Tyறர- 
௮1) முந்திரி வடிவ (ளம்‌ fீடாற), குமிழ்க்குவை வடிவ (6௦173014௦1) 
பனிக்கட்டிக்‌ கூர்‌ வளர்ச்சிகள்‌ போன்ற கல்விழுது (8124801146) 
கல்புற்று(8181கஜும்‌(6) போன்ற கனிம உருவங்கள்‌ உண்டாகின்றன, 


கனிமங்களின்‌ பெளதிகக்‌ குணங்கள்‌ 


கனிமங்களை அடையாளம்‌ கண்டுகொள்ளப்‌ பல வழிமுறைகள்‌ 
உள்ளன; இவை, படிகங்களின்‌ வடிவங்களை ஆய்வது, அவற்றின்‌ 
ஒளியியல்‌, வேதியியல்‌ குணங்களையும்‌ கூட்டமைவையும்‌ ஆய்வது 
போன்ற பலவற்றை அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளன. கதிர்‌ 
விளிம்பு ஒளி பிரிதல்‌ முறை (ay diffraction), நிறமாலை 
அளவியல்‌ (8றectrography) வெப்ப ஆய்வுகள்‌ (thermal analysis) 
மற்றும்‌ பல துல்லியமான கனிமஇயல்‌ ஆய்வு முறைகள்‌ போன்ற 
பலவிதமான முறைகளைக்‌ கையாண்டு கனிமங்களைக்‌ கண்டு 
கொள்ளும்‌ அளவுக்கு அறிவியல்துறை வளர்ந்துள்ளது. திட்ப 
நுட்பமாக (௨0௦007816) இருக்கும்‌ பொருட்டு கனிமங்களை ஓரே 
சமயத்தில்‌ பலமுறைகளைக்‌ கொண்டு ஆய்ந்து அறிகின்றனர்‌ . 


வெளியில்‌ நிலப்பொதியியல்‌ துருவல்‌ வேலையை நடத்த 
(முக்கியமான கனிமங்களைக்‌ கண்டவுடன்‌ தெரிந்துகொள்ளும்‌ சக்தி 
"தேவை. கனிமங்களின்‌ கீழ்க்காணும்‌ அடிப்படைக்‌ குணங்களைக்‌ 
கவனிக்கவேண்டும்‌: தூளாக இருக்கும்போதும்‌, கட்டியாக 
இருக்கும்போதும்‌ கனிமத்தின்‌ நிறம்‌, மிளிர்வு (108176), ஒளிமிகு 
தன்மை, முறிவு (1௨௦176), கனிமப்பிளவு (cleavage), கடினத்‌. 
தன்மை (800688), செறிவெண்‌ (58. ஜூ.). இந்தக்‌ குணங்கள்‌ 
கனிமத்தின்‌ உள்‌-அமைப்போடும்‌, அவற்றின்‌ படிகவய தட்டி 
அமைப்பின்‌ நுண்‌ இழைமை அமைதியோடும்‌ நெருங்கிய தொடர்பு 
கொண்டுள்ளன. இது சம்பந்தமாக, படிகவய நிலையிலுள்ள 
ஒவ்வொரு கனிமமும்‌ அவற்றின்‌ உள்ளார்த்தபடியுள்ள (inherent) 
திசைக்குத்திசைமாறும்‌, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலுள்ள, 
சூணங்களைப்பெற்றுள்ளன. 


நிறம்‌: கனிமத்தின்‌ நிறம்‌ சிறுகட்டியாக இருக்கும்போதும்‌, 
தூளாக இருக்கும்போதும்‌ வெவ்வேறாக இருக்கலாம்‌. கட்டியா 
யுள்ளபோது, ஒரு கனிமத்தின்‌ நிறம்‌ அதன்‌ அடிப்படை வேதியியல்‌ 
கூட்டமைவையும்‌, படிகவய அணுவெளிச்சட்டத்தில்‌ அணுக்களும்‌ 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 73 


மின்னணுக்களும்‌ எவ்வாறு அமைந்துள்ளன என்பதையும்‌, கனி 
மத்தின்‌ நிறத்தை மட்டுமே அல்லாது மற்ற குணங்களைப்‌ பாதிக்‌ 
காதபடி மிகச்சிறிதளவே உள்ள வேதிய, பெளதிக மாசுகள்‌ 
(impறமாரties) ஆகியவற்றையும்‌ பொருத்துள்ளது. இதனால்‌ ஒரே 
நிறத்தையுடைய வெவ்வேறு கனிமங்களையும்‌ (எ. கா. ரோஜா 
நிற ஜிப்சம்‌, ரோஜா நிற ஹேலைட்‌), ஒரே கனிமம்‌ பல நிறங்‌ 
களைப்‌ (௭. கா. ஃபிளிண்ட்‌ வெள்ளை, பழுப்பு சாம்பல்‌, பழுப்பு, 
சிவப்பு, கருப்பு, அல்லது வேறு ஏதாவது நிறம்‌ ஆகிய பல நிறங்‌ 
களில்‌ உள்ளது) பெற்றுள்ளதையும்‌ காண்கிறோம்‌. 


ஒரு கனிமத்தை விவரிக்கும்போது, அதன்‌ நிறத்தைக்‌ கூடிய 
மட்டும்‌ சரியாகவும்‌ தெளிவாகவும்‌ குறிக்க வேண்டும்‌; எல்லோ 
ருக்கும்‌ தெரிந்த சில பொருள்களின்‌ (பால்‌ வெள்ளை, எலுமிச்சை 
மஞ்சள்‌) நிறத்தோடு. ஒப்பிட்டுக்‌ கூறலாம்‌. 


சில கனிமங்களின்‌ தூள்‌ நிறம்‌ (811601) கட்டியாக இருக்கும்‌ 
போதுள்ள நிறத்துக்கு மாறுபட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, 
பைரைட்‌ கட்டி பொன்‌ மஞ்சள்‌ நிறமுடையது; அதன்‌ தூள்‌ நிறம்‌ 
கருப்பு. மெரு கூட்டப்படாத சொரசொரப்பான பீங்கான்‌ 
.துண்டின்‌ மேல்‌ கனிமத்தைக்‌ கொண்டு ஒருகோடு வரைவதன்‌ 
மூலம்‌ அக்கனிமத்தின்‌ தூள்‌ நிறத்தைக்‌ காணலாம்‌. .வெளித்‌ 
தோற்றத்துக்கு ஒன்றுபோலத்‌ தோன்றும்‌ இரண்டு கனிமங்களைப்‌ 
பிரித்து அறியத்‌ தூள்நிறம்‌ பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக, 
"ஹேமடைட்டின்‌ தூள்நிறம்‌, *சொரி'--சிவப்பு; மேக்னடைட்டின்‌ 
.அ£ள்‌ நிறம்‌ கருப்பு. 


மிளிர்வு (1ம8116) மிளிர்வின்‌ காரணமாகக்‌ கனிமங்கள்‌ இரண்டு 
வகைப்படும்‌. முதல்‌ வகையில்‌ உலோகவய மிளிர்வுடைய கனிமங்‌ 
கள்‌ உள்ளன. பட்டுத்தெறிக்கும்‌ ஒளியில்‌ இவற்றின்‌ மேற்பரப்பு 
உலோகங்களைப்‌ போலக்‌ காட்சியளிக்கும்‌. இயல்‌ தனிம உலோகங்‌ 
களும்‌, பெரும்பாலான சல்பைடுகளும்‌ உலோக மிளிர்வு உடையன. 
ஆழ்ந்த உலோகவய மிளிர்வு கனிமத்தின்‌ நிறத்தைக்‌ கண்டு 
கொள்வதற்குத்‌ தடையாகவும்‌ இருக்கும்‌. இந்த வகையில்‌ (௪. 
கா. கிராபைட்‌) களிம்பேறிய உலோகத்தைப்‌ போலுள்ள குறை 
உலோகவய (810018111௦) மிளிர்வுடைய கனிமங்களும்‌ சேர்ந்‌ 
துள்ளன. 


"இரண்டாவது பெரிய வகுப்பு உலோகவயமல்லாத மிளிர்‌ 
வுடைய கனிமங்களைக்‌ கொண்டது. இதில்‌ காணும்‌ மிளிர்வுகளைப்‌ 
பின்வருமாறு பகுத்துள்ளனர்‌: 


74 பொது நிலப்பொதியியல்‌ 


வைர மிளிர்வு (&0810ர்116): இது மற்ற எல்லாவற்றையும்‌ 
விட ஒளிர்வுடையது. இது மிகச்‌ சில ஒளிபுகும்‌ அல்லது: ஒளி' 
கசியும்‌ கனிமங்களுக்குத்‌ தகை சால்பானீது. (எ. கா.--வைரம்‌.. 
இஸ்பேலரைட்‌) . 


கண்ணாடி மிளிர்வு (1147௦008): கண்ணாடியின்‌ பரப்பை நினைவு 
படுத்துவது, இது, ஒளிபுகும்‌, மற்றும்‌, ஒளி கசியும்‌ கனிமங்கள்‌ . 
பெரும்பாலானவற்றின்‌ குணங்களில்‌ ஒன்றாகும்‌. (எ. கா.--படிகப்‌ 
பளிங்கு, கேல்சைட்‌, ஹேலைட்‌). 


எண்ணெய்‌ மிளிர்வு (தா௦88): கனிம மேற்பரப்பில்‌ எண்ணெய்‌ 
தோய்ந்துள்ளதுபோல்‌ காட்சியளிக்கிறது. இது தனிம கந்தகம்‌, 
நெபிலின்‌ ஆகியவற்றின்‌ சிறப்புக்குணமாகும்‌. 


முத்து மிளிர்வு (0௦157): இது மைகா, டால்க்‌ .ஆகியவற்றில்‌' 
காணப்படுகிறது. 


பட்டு மிளிர்வு (81/17 115176): இது நார்வய அமைப்புடைய: 
கனிமங்களில்‌ காணப்படுகிறது. (௪. கா-செலினைட்‌, அஸ்பெஸ்‌ 
டாஸ்‌). முடிவில்‌, மிளிர்வே இல்லாத மேற்பபரப்புடைய கனி 
மங்களும்‌ உள்ளன. இவை மண்‌ மினிர்வு (௦கஸ்ரு,மய11).. 
உடையவை. 


ஒளிபுகும்‌ தண்மை (tரலற8றகா்ர) இது கனிமத்தின்‌ ஒளிக்‌. 
கதிர்களை ஊடு செல்லவிடும்‌ தன்மையைப்‌ பொருத்தது. இதற்கு. 
இசைவாகக்‌ கீழ்க்காணும்‌ கனிமங்களைக்‌ கண்டயறியலாம்‌ : 


- 
ம்‌ 


ஒளிபுகாத்‌ தன்மையுடைய கனிமங்கள்‌: அதாவது, மிக. 
மெல்லிய சீவல்களினூடேயும்‌ ஒளியை ஊடு செல்லவிடாதவை. 
இவை உலோகவய மிளிர்வு உடையவை. இவை கருப்பு அல்லது: 
கருமைவயமான தூள்‌ நிறமுடையவை. (௪. கா.--இயல்‌ தனி 
உலோகங்கள்‌, பல சல்பைடுகள்‌ , பெர்ரிக்‌ ஆக்சைடுகள்‌). 


ஒளிபுகு கனிமங்கள்‌ சாதாரண கண்ணாடியைப்போல ஒளியை 
ஊடு செல்லவிடுபவை. (௭. கா.--படிகப்பளிங்கு, ஐஸ்லாந்து: 
ஸ்பார்‌). 


ஒளி கசியும்‌ கனிமங்கள்‌: தேய்த்துச்‌ சொர சொரப்பாக்கப்‌' 
பட்ட கண்ணாடியைப்போல்‌ ஒளிகசயக்‌ கூடியவை. (௭. கா. 
சால்சிடொனி, ஜிப்சம்‌, உவலம்‌ (௦றக]). 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 75 


கட்டியாக இருக்கும்போது ஒளிபுகாதவாறு உள்ள கனிமங்‌ 
களும்‌ மெல்லிய விளிம்புகளின்‌ ஒரத்தில்‌ ஒளி கசியுமாறு உள்ளன. 
(௭. கா.--பெல்ஸ்பார்‌, பல கார்பொனேட்டுகள்‌, சிலிகான்‌). 


முறிவு (ரகமா) : பலவகையான கனிமங்களை உடைத்தால்‌ 
முறிந்த பகுதியில்‌ வெவ்வேறு உருவங்களைக்‌ காணலாம்‌. முறிவுப்‌ 
பரப்பு, அடிக்கடி, பொதுமையவயமான அலைபோன்ற மழமழப்‌ 
பான குழிவுகள்‌, அல்லது குவிவுகளைப்போல்‌ காணப்படும்‌. இது 
சங்குபோல இருப்பதால்‌ இதற்குச்‌ சங்கு முறிவு (௦௦0i!) என்று 
பெயர்‌. சில கனிமங்களில்‌, முறிவு தளத்தில்‌ சிறு சிறு குச்சிகள்‌ 
பொத்துக்கொண்டுள்ளதுபோல்‌ இருக்கும்‌. இதைச்‌ சுள்ளி முறிவு 
(splintery) எனலாம்‌. இது நார்வயமான, நீள்‌ தண்டுபோன்ற: 
அமைப்புடைய கனிமங்களில்‌ காணப்படும்‌. (எ. கா. 
ஆம்பிபோல்‌).' களிமண்ணை உடைத்தால்‌ காணக்கூடிய முறிவுத்‌ 
தளத்தைப்போல்‌ தோன்றும்‌ முறிவு உடைய கனிமங்களும்‌: 
உள்ளன. (௪. கா._—கெயோலினைட்‌). 
மற்ற கனிமங்கள்‌ சீரற்ற பரப்புடைய முறிவுத்‌ தளத்தை. 
- உடையன. இவை ரற்ற முறிவு (மான) உடையவை. 


கனிமப்பிளவு ((01687886)) : கனிமங்கள்‌ இணையான தளங்களில்‌: 
பிளக்கும்‌ பாங்கன்‌ காரணமாக விளைவது கனிமப்பிளவு. இக்‌ 
குணம்‌ கனிமத்தின்‌ படிகவய அணுவெளிச்சட்ட அமைப்பைப்‌ 
பொருத்தது ; இது அணுக்களுக்கு இடையே மிகவும்‌ குறைவான 
ஓட்டுத்தன்மையுள்ள கு படி. கவயத்‌ தளங்களில்‌ வெளிப்‌ 
பாடாகிறது. 

கனிமப்பிளவு தளத்தின்‌ விளக்கத்தைப்‌ பொருத்துக்‌ &ழ்க்‌: 
காணும்‌ வகைகளை அறியலாம்‌ : 


முனைப்பான கனிமப்பிளவு (eminent cleavage): கனிமம்‌: 
எளிதில்‌ பளபளப்பாகவும்‌, மழமழவென்றும்‌ உள்ள பக்கங்களைக்‌ 
கொண்ட பலகைகளாகப்‌ பிளக்கும்‌ (எ. கா.-மைகா (படம்‌ 18). 


ரான கனிமப்பினவு (perfect cleavage) : கனிமத்தைத்‌: 
தட்டினால்‌ குறிப்பிட்ட தளங்களில்‌ எளிதில்‌ உடைகிறது. 
(எ. கா.--கேல்சைட்‌, ஹேலைட்‌). 


நடுத்தரக்‌ கனிமப்பிளவு (eum cleavage): கனிமத்தைத்‌. 
தட்டினால்‌, அடிக்கடி, பிளவுத்‌ தளங்கள்‌ உண்டாவதுடன்‌ சீரற்ற: 
முறிவுகளும்‌ அதே அளவுக்கு உண்டாகின்றன. (௪. கா.-- 
பெல்ஸ்பார்‌). 


76 பொது நிலப்பொதியியல்‌ 





படம்‌ 13. மைகா, கு திசையில்‌ மேம்பாடான கனிமப்பிளவு. 


சீரற்ற பிளவு (imperfect ௦121726):--€ரற்ற முறிவு தளத்தின்‌ 
பின்னணியில்‌ சிறுசிறு பட்டைப்‌ பரப்புகள்‌ காணப்படும்‌. (facets) 
(எ. கா.--அபடைட்‌, இயல்‌ தனிம கந்தகம்‌). 


மிகச்சீரற்ற கனிமப்பிளவு : பிளவே இல்லை. முறிவுமட்டும்‌ 
தான்‌ உள்ளது. முறிவுப்பக்கத்தில்‌ தட்டையான பரப்புகளையே 
காணமுடியாது. (௪. காஃ-குவார்ட்ஸ்‌). 


பிளவுத்தன்மையை அளப்பதுடன்‌, இவை எந்தெந்தப்பிளவுத்‌ 
தளங்களில்‌ ஏற்படுகின்றன என்பதையும்‌ குறிக்கவேண்டும்‌. மைகா 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 77 


போன்ற சில கனிமங்கள்‌ ஒரு 
தளத்‌ தில்‌ மட்டுமே பிளக்கின்‌ றன. 
மற்ற கனிமங்கள்‌ இரண்டு தளங்‌ 
களில்‌ பிளக்கின்றன, பிளவின்‌ 
தரம்‌ (462726) மாறுபடக்கூடும்‌. 
உடு தக்கு வெல்ஸ்பா 
சில்‌ ஒரு தளத்தில்‌ சீரானபிளவும்‌ 
மற்ற தளத்தில்‌ நடுத்தரப்பிளவும்‌ 
உள்ளன. சில கனிமங்கள்‌ மூன்று 
தள முறிவுகளை உடையன. (௭. 
கா. -- ஹேலைட்‌, கேல்சைட்‌. 
(படம்‌ 74). 





க்கொக அட்ட ட படம்‌ 14, கேல்சைட்‌, சாய்‌ சதுரத்தில்‌ 
கொள்ளப்படக்‌ கூடும்‌; -இவற் முன்று அல கனல சீயான்‌ 
றைப்‌ பிரித்தறிவதற்கு, படிக ST 
முகங்களில்‌ உள்ள மிளிர்வைவிடப்‌ படிகப்பிளவுகளில்‌ அதிக: 
மிவிர்வு உண்டு என்பதை ஒரு விதிபோல்‌ நினைவில்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


கடினத்தன்மை (11870688) :--கனிமங்களைக்‌ கண்டுகொள்ளப்‌ 
பயன்படும்‌ ஒரு முக்கிய குணம்‌ கடினத்தன்மை; இது பெளதிக 
முறைப்படி கறுவதை எதிர்க்கும்‌ குணம்‌. 

கடினத்தன்மையை ஒரு குறிப்பிட்ட தர அளவோடு (8ta॥- 
பம்‌) ஒப்பிடவேண்டி 10 கனிமங்களைத்‌ தேர்ந்தெடுத்து அவற்‌ 
றைக்‌ கடினத்தன்மையைப்‌ பொருத்து வரிசைப்படுத்தி ஒரு 
பட்டியலை அமைத்துள்ளனர்‌. 


அட்டவணை 2 


கடினத்தன்மை வரிசை 





கனிமம்‌ கடினத்தன்மை | கனிமம்‌ கடினத்தன்மை 
டால்க்‌ இ 1 | ஆர்த்தோகிலேஸ்‌ 6 
ஜிப்சம்‌ 2 குவார்ட்ஸ்‌ 7 
கேல்சைட்‌ 3 டோபாஸ்‌ 8 
புளோரைட்‌ 4 குருவிந்தம்‌ 9 
அபடைட்‌ 5 வைரம்‌ 10 





7-8 பொது நிலப்பொதியியல்‌ 


கடினத்தன்மை வரிசையில்‌ (அலகு) உள்ள ஒவ்வொரு 
கனிமமும்‌ அதற்குமேல்‌ உள்ள கனிமத்தைத்‌ கீறும்‌; அதற்குக்‌ 
முள்ள கனிமத்தால்‌ &றப்படும்‌. 

ஒரு கனிமத்தின்‌ கடினத்தன்மையைத்‌ தீர்மானிக்க அதன்‌ 
மேல்‌ ஒரு சமமான பட்டையக்‌ பரப்பைத்‌ தேர்ந்தெடுத்து, அதன்‌. 
மேல்‌ கடினத்தன்மை அலகு வரிசையிலுள்ள ஒரு கனிமத்தின்‌ 
கூரிய முனையால்‌ தீறவேண்டும்‌. ஒரு கீறல்‌ ஏற்பட்டால்‌ அதன்‌ 
கடினத்தன்மை நாம்‌ எடுத்துக்கொண்ட அலகுக்‌ கனிமத்தின்‌ 
கடினத்தன்மையைவிடக்‌ குறைவானது : றல்‌ ஏற்படாவிட்டால்‌ 
கனிமம்‌ அலகுக்‌ கனிமத்தைவிடக்‌ கடினமானது. நம்‌ கனிமத்தின்‌ 
கடினத்தன்மை அலகு வரிசையின்‌ இரண்டு கனிமங்களின்‌ கடினத்‌ 
தன்மைக்கு இடையே உள்ளதாகவோ அல்லது ஒன்றுக்கு நிகராக 
உள்ளதாக்வோ தெரிந்துகொள்ளும்‌ வரை இந்தப்‌ பரிசோதனை 
யைச்‌ செய்ய வேண்டும்‌. 

நுண்‌ மணியளவுடைய (1106 ஜூஃறeப) கனிமத்தின்‌ கடினத்‌ 
தன்மையை அளக்கும்போது எடுத்துக்கொண்ட கனிமத்தின்‌ ஒரு 
மணியால்‌ அலகு வரிசைக்‌ கனிமத்தைக்‌ 8றிப்பார்ப்பது நல்லது. 


எளிதில்‌ கைக்குக்‌ கிடைக்கக்‌ கூடிய பல பொருள்களின்‌ உதவி 
யாலும்‌ கனிமத்தின்‌ கடினத்தன்மையை நிர்ணயிக்கலாம்‌: எடுத்‌ 
துக்காட்டாக, ஒரு மென்மையான பென்‌-சிலின்‌ ஊக்கின்‌ கடினத்‌ 
- தன்மை 1; ஹேலைட்‌ அல்லது உப்பின்‌ கடினத்தன்மை 2; கைவிரல்‌ 
நகத்தின்‌ கடினத்தன்மை 2. 5-3; இரும்பு ஆணி அல்லது கம்பியின்‌ 
,க௲னத்தன்மை 4; கண்ணாடி 5; எஃகு பிளேட்‌ (Blade) சுமார்‌ 6; 
குவார்ட்ஸ்‌ போன்ற பல கனிமங்களின்‌ கடினத்தன்மை 7. இதை 
விட அதிகக்‌ கடினத்தன்மை உடைய கனிமங்கள்‌ மிகவும்‌ 
அரியவை. 


அடர்வெண்‌ (Specific Gravity): ஆய்வுக்‌ கூடங்களில்‌ மட்டுமே 
.அடர்வு எண்ணைத்‌ தீர்மானிக்க;்முடியும்‌. சுமார்‌ 2. 5 அடர்வெண்‌ 
உடைய கனிமங்களை இலேசான கனிமங்கள்‌ எனலாம்‌; 3. 5 முதல்‌ 
4 வரை அடர்வெண்‌ உடைய கனிமங்கள்‌ நடுத்தர கனமுடை 
யவை: 4. 5க்கும்‌ மேலான அடர்வெண்‌ உடையவை கனமானவை. 
கனிமங்களைத்‌ தெரிந்து கொள்வதற்கு அடர்வெண்‌ தேவைப்படும்‌. 
ஆகவே, கையில்‌ எடுத்த உடனேயே அவை மேற்கண்ட வகைகளில்‌ 
-எவ்வகையைச்‌ சேர்ந்தவையாக இருக்கக்‌ கூடும்‌ என்பதை 
உணர்ந்து கொள்ளும்‌ ஆற்றல்பெற்றிருப்பது நல்லது. இந்த 
முறையில்‌ கூட அதிகப்‌ பழக்கம்‌ இருக்கையில்‌ போதிய அளவு 
.துல்லியமாகவே அடர்வெண்ணைத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 79 


ஒரு கனிமத்தைப்பற்றி ஆய்வு நடத்தும்போது மேற்கண்ட 
பெளதிகக்‌ குணங்கள்‌ அனைத்தையும்‌ கவனிக்க வேண்டும்‌; 
ஏனெனில்‌, ' இக்குணங்களைத்‌ தீர்மானித்த பிறகே கனிமத்தைச்‌ 
சரியாகத்‌ தெரிந்தகொள்ள முடியும்‌. 


சில கனிமங்கள்‌ மற்ற எந்தக்‌ கனிமத்திலும்‌ காணப்படாத 
குணங்களை உடையன. எடுத்துக்காட்டாக, கார்‌-பொனேட்டுகள்‌ 
ஹைட்ரோகுளோரிக்‌ அமிலத்தில்‌ எளிதில்‌ கரைகின்றன; கரை 
யும்போது கார்பானிக்‌ அமிலவாயுக்‌ குமிழ்கள்‌ பொங்கி வெளி 
வருவதைக்‌ காணலாம்‌. இரட்டைக்‌ கோட்டம்‌ என்பது (0116 
refraction) தூய்மையான கேல்சைட்டின்‌ (10௦18 80கா படம்‌ 15) 
குனிக்குணம்‌. மேக்னடைட்‌ எனப்படும்‌ கனிமம்‌ காந்தத்தால்‌ 
இமழுக்கப்படுகிறது; அருகே கொண்டுபோனால்‌ காந்தமுள்ளை 
ஆடச்செய்கிறது. ஹேலெொஜன்‌ கனிமங்கள்‌ (ஹேலைட்‌) நீரில்‌ 
எளிதில்‌ கரைகின்றன ; தனிப்பட்ட சுவையை உடையன. 


கனிமங்களை வகைப்படுத்தல்‌ 
துற்போதைக்குச்‌ சுமார்‌ 3000 கனிம வகைகள்‌ உள்ளதெனக்‌ 


கருதுகிறார்கள்‌ ; ஆனால்‌, சுமார்‌ 50 கனிமங்களே புவிப்பொருக்கில்‌ ' 
பரவலாகக்‌ காணப்படுகின்றன. மற்றவை அரிதாக உள்ளன. 





படம்‌ 15. ஐஸ்லாண்டு ஸ்பாரில்‌ இரட்டைக்‌ கோட்டம்‌, 


80 பொது நிலப்பொதியியல்‌ 


ஃபெல்ஸ்பார்களே  கல்மண்டலத்தில்‌ மிகப்‌ பரவலாகக்‌ 
காணப்படும்‌ கனிமங்கள்‌; இவை 60 சதவீதம்வரை உள்ளன: 
இதற்கடுத்தபடி குவார்ட்ஸ்‌-—12.6சதவீதம்‌; மைகா-8.6 
சதவீதம்‌, அயவய  மெக்னீசியாரசிலிகேட்‌-—16.8 சதவீதம்‌; 
கேல்சைட்‌-— 1.5 சதவீதம்‌ ; டோலமைட்‌--0. 1 சதவீதம்‌ ; பலவித 
களிவயக்‌ கனிமங்கள்‌-—சுமார்‌ 1 சதவீதம்‌. மற்ற எல்லாக்‌ கனி 
மங்களும்‌ ஒன்றாகக்‌ சேர்ந்து மொத்தத்தில்‌ 6 சதவீதம்தான்‌ 
உள்ளன. சாதாரண பாறைகளின்‌ முக்கியமான ஆக்கக்‌ கூறு 
களான (C௦॥$titபents) கனிமங்களைப்‌ பாறை ஆக்கு கனிமங்கள்‌ 
என்பர்‌. 
வேதியியல்‌ கூட்டமைவு, படிகவய நுண்‌ இழைமை அமைதி 
(texture) ஆகியவற்றைப்‌ பொருத்துத்‌ தெரிந்துள்ள எல்லாக்‌ கனி 
மங்களும்‌ பல பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில்‌ 
முக்கியமானவை : 
இயல்‌ தனிமங்கள்‌ (Native elements) 
சல்பைடுகள்‌ (Sபlphides) 
ஹேலைடுகள்‌ (Halides) 
ஆக்சைடுகளும்‌, ஹைட்ராக்சைடுகளும்‌ (Oxides & 
Hydroxides) 


ந மே 5 வ 


5. கார்பொனேட்டுகள்‌ (0௨16008468) 

6. சல்பேட்டுகள்‌ (Sயphates) 

7. பாஸ்பேட்டுகள்‌ (Phosphates) 

8. சிலிகேட்டுகள்‌ (Silicates) 

முக்கிய பாலை ற ஆக்குக்‌ கனிமங்கள்‌, மற்றும்‌ இன்றியமையாத 


(658ential) கனிமங்கள்‌ ஆகியவற்றின்‌ குணங்களைக்‌ கீழே விரித்‌ 
துரைப்போம்‌. ்‌ 


இயல்‌ தனிமங்கள்‌ : இயல்‌ 'தனிமங்கள்‌ (Native elements} 
இயற்கையில்‌ அரிதாகக்‌ காணப்படுபவை ; இவை பாறை ஆக்கி 
களல்ல. இயல்‌ தனிமங்களின்‌ ஆக்கம்‌ மேக்மாக்கள்‌ இறுகு 
வதோடும்‌, இரண்டாந்தர ($௪0றபகா))' வேதியியல்‌ கிளர்வு 
களோடும்‌, மற்றும்‌ உயர்ந்த வெப்பத்திலும்‌ அழுத்தத்திலும்‌ 
நிகழும்‌ கிளர்வுகளோடும்‌ சம்பந்தப்பட்டுள்ளதாகக்‌ கருதலாம்‌. 
7 


கராபைட்‌ (௦) : அறுகோணத்‌ தொகுதியைச்‌ சேர்ந்த சிறுசிறு 
தட்டையான (tabular) படிக உருவில்‌ அரிதாகக்‌ காணப்படும்‌. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 87 


இது சாதாரணமாக கெட்டியான அல்லது செதிள்வயமான 
இண்மமாகக்‌ இடைக்கிறது. இதன்நிறம்‌ எஃகுக்‌ கருப்பு முதல்‌ 
கருப்பு. தூள்நிறம்‌ பளபளப்பான கருப்பு அல்லது கருஞ்சாம்பல்‌. 
மிளிர்வு குறை உலோகவயமானது ; கனிமப்பிளவு ஒரு தளத்தில்‌ 
ராக உள்ளது ; துணுக்குகள்‌ தடிப்பானவை ; எளிதில்‌ நொறுங்‌ 
கக்க்டியவை. மெல்லிய தட்டைத்‌ துண்டுகளாக இருக்கும்போது 
வளையும்‌ தன்மை பெற்றுள்ளது. கடின்‌ எண்‌--1. அடர்வெண்‌ 
5.09--2.28. இது தொடுவதற்கு வழவழப்பாக. உள்ளது ; 
கைகளைக்‌ கறை படுத்துகிறது. காகிதத்தில்‌ தேய்த்தால்‌ கோடு 
வரையக்‌ கூடியது. 


இராபைட்‌ தழலியல்‌ (8218-1120) மற்றும்‌ பாறைமாற்ற 
முறைகளால்‌ உண்டாகிறது. இது முக்கியமாகப்‌ பென்சில்கள்‌ 
தயாரிக்கவும்‌ அனல்‌ பொறுக்கும்‌ (fire-proof crockery) ஏனங்‌ 
களைக்‌ செய்யவும்‌, எண்ணெய்களைப்‌ பயன்படுத்த முடியாத மிகு. 
வெப்ப நிலைகளில்‌ உயாவியாகவும்‌ (மம்‌) பயன்படுகிறது. 


வைரம்‌ (௦). சுத்தகரியின்‌ படிகவய வகையாகும்‌. இது மிகவும்‌. 
ஒளிபுகும்‌ தன்மை பெற்றது. மிகவும்‌” கடினமானது (கடின 
எண்‌ 10). இது பிரகாசமான மிளிர்வு உடையது. இது மிகவும்‌: 
அரியது. இது பொறியியல்‌ துறையில்‌ அரப்புப்‌ பொருளாகப்‌ 
(brasive) பயன்படுகிறது. அணிகலன்கள்‌ செய்யவும்‌ : பயன்படு 
றது. சோவியத்‌ யூனியனில்‌ யாகுட்‌ (81100) குடியரசில்‌ வைரப்‌ 
படிவுகள்‌ உள்ளன. 


கந்தகம்‌ (5) : செவ்வகத்‌ தொகுதியைச்‌ சேர்ந்த (௦rthor- 
hombic) படிகங்களாக அவ்வப்போது கிடைக்கிறது. படிகங்கள்‌ 
நல்லமுறையில்‌ முகங்களைப்‌ பெற்றுள்ளன. இவை கொப்பரைப்‌ 
பொருக்குகளாகவும்‌ (071808) ஊற்றுப்‌ படிவுகளாகவும்‌ (812 
£0), அதிகமாக மண்போன்ற மஞ்சள்‌ நிறத்‌ இிண்மமாகவும்‌. 
இடைக்கிறது. இது பல மஞ்சள்‌ வண்ணச்‌ சாயல்களையும்‌ பசிய- 
பழுப்பு' நிறத்தையும்‌ பெற்றுள்ளது. பிளவுத்‌ தளத்தில்‌ இது: 
எண்ணெய்‌ மிளிர்வு உடையது. மண்‌ மிளிர்வும்‌ உடையது. 
கந்தகம்‌-ஒளிகசியும்‌ தன்மை பெற்றது. கனிமப்‌ பிளவு சீரற்றது. 
முறிவு சங்கு போன்றது. அல்லது மண்போன்றது. கடின 
எண்‌ 1-2. அடர்வெண்‌ 8.05--2.08. கந்தகம்‌ உராய்வினால்‌ 
மின்திறன்‌ பெறுகிறது? இது நீலநிற அழல்கொண்டு எரியக்‌. 
கூடியது. எரியும்போது முடை நாற்றமுடைய கந்தக வாயுவை 
வெளிவிடுகிறது. 

6 


42 பொது நிலப்பொதியியல்‌ 


இயல்‌ தனிம கந்தகம்‌, சல்பேட்டும்‌, கந்தக வயக்கனிமங்களும்‌, 
நசியும்போது எரிமலை வாய்களிலிருந்து வெளிவரும்‌ வாயுக்கள்‌ 
பதங்கமாவதாலும்‌ (8011081101) உண்டாகிறது. எரிமலை இயக்க 
முள்ள சில இடங்களில்‌ கந்தகப்படிவுகள்‌ உள்ளன. எடுத்துக்‌ 
காட்டாக, இத்தாலியில்‌ கந்தகம்‌ பெருமளவில்‌ உள்ளது; அங்கு 
இது வெஸுவியஸ்‌ எட்னா எரிமலைத்‌ தொகுதிகளின்‌ ஓர்‌ விளைவாக 
உள்ளது. சோவியத்‌ ரஷ்யாவில்‌ மத்திய ஆசியாவிலும்‌, வோல்கா 
பகுதியிலும்‌ படிவியல்‌ வகை கந்தகப்‌ படிவுகள்‌ உள்ளன. 


தங்கம்‌ (Aய) : அரியதோர்‌ உலோகம்‌. இது துகள்களாகவும்‌ , 
படிகங்களாகவும்‌, படலங்களாகவும்‌ (187161126), நகதிகளாகவும்‌ 
(02008) இடைக்கிறது. இது கனசதுரத்‌ தொகுதியில்‌ படிக 
மாகிறது. இதன்‌ நிறம்‌ மஞ்சள்‌. இதன்‌ அடர்வெண்‌ உயர்ந்தது. 
{15.6—19.3). -இது கம்பியாகும்‌ தன்மையை மிகுதியாக 
உடையது. கடின எண்‌ 2.53.0. 


தங்கம்‌ பாறைகளிலும்‌, ஆறுகளிலும்‌, கடலிலும்‌, உயிர்மங்‌ 
களின்‌ குருதியிலும்‌ இழைமத்திலும்‌ (188106) சிதறிய நிலையில்‌ பரவி 
யுள்ளது. இயற்கையில்‌ முக்கியமாக இயல்‌ தனிமத்‌ தங்கத்தையே 
காண்கிறோம்‌. தாதுக்‌ கனிமக்குலவுகளில்‌ (௦160௦0), உட்பட்ட 
(indusim) முதன்மைக்‌ கனிமப்‌ படிவுகளாகவும்‌, கட்டவிழ்ந்து 
மீண்டும்‌ படிவுற்ற முதன்மைப்‌ பாறைக்‌ கனிமத்தின்‌ கொழிபடிவு 
களாயும்‌ (210௦78) 'உள்ளன. தாதுக்களின்‌ கொழிபடிவுகளிலும்‌ 
தங்கம்‌ சிறு துகள்களாயுள்ளது ; அவ்வப்போது பல கிலோகிராம்‌ 
எடையுடைய நகதிகளாகவும்‌ (1022618) உள்ளது. இயல்‌ தனிமத்‌ 
தங்கம்‌ பல உருவங்களில்‌ காணப்படுகிறது : தகடுகள்‌, துகள்கள்‌, 
குச்சிகள்‌, நகதிகள்‌. இயல்பொன்‌ துகள்களின்‌ மேற்பரப்பு அவ்வப்‌ 
போது மற்ற பொருள்களின்‌ மெல்லிய படலங்களால்‌ மூடப்பட்‌ 


டிருக்கும்‌. எ. கா. நீர்வய இரும்பு ஆக்சைடு. 


பிளேட்டினம்‌ (11) : இது தங்கத்தைப்போல்‌ ஓர்‌ அரிய 
உலோகம்‌. இது இயல்‌ தனிம நிலையில்‌ முக்கியமாக பல அளவு 
களையுடைய மணித்துகள்களாவும்‌ (2218), இணுக்குகளாகவும்‌ 
(flakes) இிடைக்றெது. பெரிய நகதிகளாகக்‌ கிடைப்பதில்லை. 
இது எஃகுச்‌ சாம்பல்‌ நிறமுடையது. கடின எண்‌ 4-5. அடர்வெண்‌ 
14-19. , தங்கத்தைப்போல்‌ இதுவும்‌ முதன்மைப்‌ படிவுகளி 
லிருந்தும்‌, கொழிப்படிவுகளிலிருந்தும்‌ கிடைக்கிறது. 


பிளேட்டினத்தை உருக்க முடியாது. இது வேதியியல்‌ நிலைப்பு 
(842016) உடையது ; மின்‌ கடத்து திறன்‌ உடையது. ஆகவே 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 83 


இது வேதியியல்‌ மின்னியல்‌ தொழிற்துறைகளில்‌ பெரிதும்‌ பயன்பது 
கிறது. மிகப்பெரிய பிளேட்டினப்‌ படிவுகள்‌ சோவியத்‌ ரஷ்யா 
விலும்‌ (யூரல்‌ மலைகள்‌), கனடாவிலும்‌, தென்‌ ஆப்பிரிக்காவிலும்‌, 
கொலம்பியாவிலும்‌ உள்ளன. 


சல்பைடுகள்‌ 


சிலிக்கேட்டுகளுக்கு அடுத்தபடியாக இந்த வகுப்பில்தான்‌ 
அதிக கனிமங்கள்‌ (சுமார்‌ 250) உள்ளன. இயல்‌ தனிமங்களைப்‌ 
போலவே சல்பைடு கனிமங்களும்‌ புவிப்பொருக்கில்‌ குறைந்த 
அளவில்தான்‌ உள்ளன. இவை பாறைகளை ஆக்குவதில்லை. 
ஆனால்‌, இவற்றில்‌ சில மிகவும்‌ செயல்முறை முக்கியத்துவம்‌ வாய்ந்‌ 
தவை. இவற்றின்‌ வேதியியல்‌ கூட்டமைவு எளியது; விதம்விதமான 
தனிமங்கள்‌ கந்தகத்துடன்‌ கூடியுள்ளன. சல்பைடுகள்‌ முக்கிய 
மாக வெப்ப நீர்க்‌ கரைசல்களிலிருந்து வீழ்படிவுகளாகப்‌ படி 
கின்றன. இதைத்‌ தவிர மேக்மா (பாறைக்‌ குழம்பு) இறுகு 
வதாலும்‌, குளிர்ந்த கரைசல்கள்‌ சம்பந்தப்பட்ட படிவுகளாகவும்‌ 
சிறிதளவு உண்டாகின்றன. இந்த வகுப்பைச்‌ சேர்ந்த பெரும்‌ 
பகுதி கனிமங்கள்‌ உலோகவய மிளிர்வு உடையன; ஒப்பிடுகையில்‌ 


தாழ்ந்த கடினத்தன்மை பெற்றுள்ளன; உயர்ந்த அடர்வெண்‌ 
உடையன. 


பைரைட்‌ (Fe 8,) இந்த வகையில்‌ மிகப்‌ பரவலாக உள்ள 
கனிமங்களில்‌ ஒன்றாகும்‌. இது கனசதுரத்‌ தொகுதியைச்‌ சார்த்த 
யடிகங்களாகக்‌ கிடைக்கும்‌: படிக முகங்களில்‌ இணைகோடுகள்‌ 
போன்ற வரிப்பள்ளங்களைக்கொண்ட நல்ல கனசதுரங்களாக 
அடிக்கடி .கிடைக்கிறது. மணிவயமாகவும்‌, கெட்டியான கொத்து 
களாகவும்‌, மையம்‌ விரிவு அமைப்புடைய வட்டமான கணுகு 
திரள்களாகவும்‌ (௦007011008) கூடக்‌ கிடைப்பதுண்டு. இது 
வெளிர்‌-, அல்லது பொன்‌-மஞ்சள்‌ நிறமுடையது. இதன்‌ தூள்‌ 
நிறம்‌ கருப்பு அல்லது பச்சை-கருப்பு. இது பிரகாசமான உலோக 
மிளிர்வு உடையது; இதனால்‌ சிலபோது இதன்‌ வண்ணத்தைச்‌ 
சரியாகத்‌ தெரிந்துகொள்ள முடிவதில்லை. பைரைட்‌ ஒளிபுகாத்‌ 
தன்மையுடையது. கனிமப்பிளவு சீரற்றது. முறிவு சீரற்றது 
அல்லது சங்கு போன்றது. கொவ்வைகளாக உள்ளபோது, முறிவு 


பண்ட வது (தாaறபlas). கடின' எண்‌ 6-6. 5; அடர்வெண்‌ 
4.,9--5-2 


சில பைரைட்‌ படிவுகள்‌ பெரிய அளவில்‌ உள்ளன; இவற்றைக்‌ 
கந்தக அமிலம்‌ ( sulphuric acid) தயாரிக்க வெட்டி எடுக்கிறார்கள்‌. 


84 பொது நிலப்பொதியியல்‌ 

சால்கோபைரைட்‌ (மே Fe. 5, cholcopyrite): இது நாற்‌ 
கோணத்தொகுதியில்‌ படிகமாகிறது. இது அடிக்கடி கெட்டியான 
இண்மங்களாகக்‌ கிடைக்கிறது. படிகங்கள்‌ அரிதானவை (86) 
இதன்‌ நிறம்‌, பைரைட்டுக்கு மாறாக, சற்று மங்கலான பித்தளை 
மஞ்சள்‌; கடின எண்‌ 3-4; அடர்வெண்‌ 4.14.3. இது பரவ 
லாகக்‌ கிடைக்கும்‌ செப்புத்தாது. 


கலீனா (Pb 5, Galena) : ,இது கனசதுரத்‌ தொகுதியில்‌ படிக 
மாகிறது. இது துகள்மணி உருவில்‌ கிடைக்கிறது. கெட்டியான . 
இண்மங்களாயும்‌ அவ்வப்போது கிடைக்கிறது. படிகங்கள்‌ சாதா 
ரணமாக கனசதுர உருவம்‌ கொண்டுள்ளன. எப்போதாவது 
எண்முக வடிவிலும்‌ (௦0481௦0708) உள்ளன. இதன்‌ நிறம்‌ ஈய- 
சாம்பல்‌. இதன்‌-துகள்‌ பளபளப்பான சாம்பல்‌-கருப்பு. இது 
ஒளி புகாத்தன்மையது. இதன்‌ மிளிர்வு உலோவயமானது. 
இதில்‌ கனசதுரத்தின்‌ மூன்று முகங்களுக்கும்‌ இணையான மூன்று 
திசைகளில்‌ சீரான கனிமப்பிளவுகள்‌ உண்டாகின்றன. கடின 
எண்‌ 2-3; அடர்வெண்‌ 7.4--7.6. 


கலீனா முக்யமான ஈயத்தாது 


பக்கர்‌ (சீறி sphalerite): இது கனசதுரத்தொகுதியில்‌ 
படிகமாகிறது. இது சன்னமான மணித்திரள்களாகவோ கருசூழ்‌ 
கணுக்கல்‌ திண்மங்களாகவோ முறையான நான்முக வடிவங்‌ 
களாகவோ (tetrahedral) கிடைக்கிறது. இதில்‌ கனிமப்பிளவு 
முனைப்பாக உள்ளது. நிறம்‌ பழுப்பு, மஞ்சள்‌, சிவப்பு எனப்பல 
வாறாக உள்ளது. தூள்‌ நிறம்‌ மஞ்சள்‌ அல்லது பழுப்பு. மிளிர்வு 
உலோகவயமானது, பளபளப்பானது; கடின எண்‌ 3-4; 
அடர்வெண்‌ 3.84.2. ஸ்பேலரைட்‌ முக்கியமான துத்தநாகத்‌ 
தாது. 
ஹேலைடூகள்‌ (Halides) 
இந்த வகுப்பு நீர்‌ வயக்கரைசல்களிலிருந்து வீழ்படிவாக உண்‌ 
டாகும்‌ ஹேலாய்டு (178124) அமிலங்களின்‌ உப்புக்களைச்‌ சேர்ந்த 
ப்ல கனிமங்களை உள்ளடக்கியவாறு உள்ளது. இவ்‌ வகுப்பைச்‌ 
சேர்ந்த ஒரு சில கனிமங்களே, முக்கியமாக, குல்‌ 
பாறை ஆக்கெளாக உள்ளன. 


ஹேலைட்‌ (NaCl, Halite): இது கனசதுரத்‌ தொகுதியில்‌ படிக 
மாகிறது. இந்த வகுப்பில்‌ இதுவே மிகப்‌ பரவலாகக்‌ காணப்படு 
கிறது. இது சாதாரணமாகப்‌ படிகவயக்‌ கொத்துகளாக உள்ளது? 
எப்போதாவதுதான்‌ முழு கனசதுரப்‌ படிகங்களாக உள்ளது. 


7 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 85 


சுத்தமான ஹேலைட்‌ வெண்ணிறமானது அல்லது நிறமற்றது. 
வெவ்வேறு வண்ணங்களைக்கொண்ட ஹேலைட்‌ வகைகள்‌ (வெப்பு. 
மஞ்சள்‌, நீலம்‌, சாம்பல்‌) அடிக்கடி கிடைப்பதுண்டு'; வண்ணம்‌ 
மாசுகளால்‌ உண்டாகிறது. மிளிர்வு கண்ணாடி போன்றது. இது 
ஒளிபுகு தன்மை உடையது அல்லது ஒளிகசியும்‌ தன்மையுடையது. 
இதில்‌ மூன்று சீரான பிளவுத்தளங்கள்‌ உள்ளன ; இவை கனசது 
ரத்தின்‌ மூன்று தளங்களுக்கும்‌ இணையாக உள்ளன. கடின எண்‌ 2. 
அடர்வெண்‌ 2. 1-—2.2. நீரில்‌ விரைந்து கரைகிறது. தகை 
சால்பான உவர்ப்புச்‌ சுவையுடையது. ஹேலைட்டின்‌ படிவுப்பட 
லங்களும்‌, கூடுகளும்‌ (116818) மற்ற படிவுப்பாறைகளுக்கு இடையே 
படிந்துள்ளன. கடல்‌ நீரில்‌ 3% ஹேலைட்‌ கரைந்துள்ள நிலையில்‌ 
உள்ளது. சிலபோது,. இது உப்பு ஏரிகள்‌, விரிகுடாக்கள்‌ ஆகிய 
வற்றின்‌ அடியில்‌ தங்குகிறது; இங்கு இதை சூரிய உப்பு (801கா 5814) 
என்பர்‌. நிலநீர்‌ அடிக்கடி ஹேலைட்டினால்‌ அடர்த்தியாக்கப்படு 
கிறது. எப்போதாவது இதனால்‌ உவர்‌ நீர்‌ ஊற்றுகள்‌ உண்டா 
கின்றன. இந்த ஊற்றுகளின்‌ நீர்கள்‌ ஆவியாவதாலும்‌ உறை 
வதாலும்‌ உப்புகளைப்‌ பயக்கின்றன. ்‌ 


ஹேலைட்‌ வீடுகளில்‌ சமையலுக்காகவும்‌ ஆய்வகங்களில்‌ வேதிய 
மாகவும்‌ பயன்படுகிறது. பெயர்பெற்ற கல்லுப்புப்‌ (Rock salt) 
படிவுகள்‌ யுரால்ஸ்‌, டோனெட்ஸ்‌ பேசின்‌, இல்லெட்ஸ்கயா 
ஜாஷ்சிட்டாவுக்கு (letskaya Zashchita) அருகில்‌, தாமிர்‌ 
தீபகற்பம்‌ ஆதிய இடங்களில்‌ உள்ளன. சூரிய உப்பு எல்டன்‌, 
பாஸ்குஞ்சக்‌ ஆகிய ஏரிகளிலிருந்து கிடைக்கிறது. உப்பு ஊற்று 
கள்‌ ஸ்லாவ்யானோ பாக்முட்‌ மாவட்டத்தில்‌ (Slavyano Bakbmut 
district) பாலாக்னா (Balokhna), உசோல்பே (080136) மற்றும்‌ 
பல இடங்களில்‌ உள்ளன. 

இல்வைட்‌ (KCI, Sylite) இது ஹேலைட்‌ உண்டாவது 
போலவே உண்டாகிறது; ஆனால்‌, இது சற்று அரிதாக உள்ளது. 
இது சிலபோது ஹேலைட்டுடன்‌ கலந்து வளர்ந்தாற்போலுள்ளது. 
இதன்‌ பெளதிகக்‌ குணங்களும்‌ ஹேலைட்டைப்போலவே உள்ளன. 
இதன்‌ தகைசால்பான குணம்‌ எரிக்கும்‌ உப்புச்சுவை, பிரகாசமான 
சிவப்பு அல்லது ஆழ்‌-நீலநிறம்‌. 


ஃபுளோரைட்‌ (C௨ F,, Fluorite) : இது கனசதுரத்‌ தொகுதி 
யில்‌ படிகமாகிறது; மணித்துகள்‌ கொத்துகளாகப்‌ படிறெது. 
தனித்தனியான நல்லமுறையில்‌ அமைந்த கனசதுர வடிவில்‌ அதிக 
மாயும்‌ எண்முக வடிவில்‌ அவ்வப்போதும்‌ படிகமாறெது. 


86 ன்‌ பொது நிலப்பொதியியல்‌ 

... இது பல நிறங்களில்‌ காணப்படுகிறது: நிறமற்றும்‌, மஞ்சள்‌, 
பச்சை, நீலம்‌, ஊதா, இளஞ்சிவப்பு. தனி ஒரு படிகமே அடிக்கடி 
பல நிறங்களைக்‌ கொண்டுள்ளது. இக்‌ கனிமம்‌ கண்ணாடி மிளிர்வு 
உடையது; ஒளிகசியும்‌ தன்மைவாய்ந்தது; தூயபடிகங்கள்‌ ஒளி 
புகும்‌ தன்மையுடையவை. (ஒளியியல்‌ புளோரைட்‌). கனிமப்‌ 
வளவு, எண்முக வடிவின்‌ முகங்களுக்கு இணையாக நான்கு தளங்‌ 
-கனில்‌ சீராக உள்ளது. புளோரைட்டை இருட்டில்‌ வைத்துச்‌: 
சூடாக்கினால்‌ கிளர்‌-ஒளிர்வு (fluorescence) பெருகிறது. - கடின 
எண்‌ 4; அடர்வெண்‌ 3. 7--2.2. கந்தக அமிலத்தில்‌ இக்‌ கனிமம்‌ 
கரைகிறது; கரையும்போது புளோரிக்‌ அமிலம்‌ (HF) வெளிவிடப்‌ 
படுகிறது; இது கண்ணாடியை எளிதில்‌ கரைக்கிறது. 


புளோரைட்‌ முக்கியமாக வெந்நீர்க்‌ கரைசல்களிலிருந்து உண்‌ 
டாகிறது; அவ்வப்போது தண்ணீரிலிருந்து படியும்‌ வண்டலிலும்‌ 
காணப்படுகிறது. இது உலோக இயலில்‌ (mettallurgy) முக்கிய 
மானது. 


ஆக்சைடுகளும்‌, ஹைட்ராக்சைடுகளும்‌ 


இத்த. வகுப்பிலுள்ள கனிமங்கள்‌ ஆக்ெனுடனும்‌ 90-11 
ஹைட்ராக்ஸில்‌ வகுப்புடனும்‌ பல தனிமங்கள்‌ சேர்வதால்‌ உண்‌ 
டாகும்‌ கூட்டமைவுகளே. இது மிகவும்‌ அதிகமான எண்ணிக்கை 
கனில்‌ கனிமங்களைப்‌ பெற்றுள்ள வகுப்பாகும்‌. கல்மண்டலத்தின்‌ 
எடையில்‌ 17 சதவீதம்‌ இதனால்‌ ஏற்பட்டுள்ளது. 


.... குவார்ட்ஸ்‌ (810,, மோ(2) புவிப்பொருக்கிலுள்ள மிகவும்‌ 

( சாதாரணமான (10084 ௦௦0௦௨) கனிமங்களில்‌ ஒன்று. இது 
புவியின்‌ உள்ளும்‌ மேற்பொருக்கிலும்‌ உள்ள பாறைகளின்‌ முக்கிய 
ஆக்கக்‌ கூறாகும்‌; அதாவது இக்கனிமம்‌ தழலியல்‌, படிவு இயல்‌, 
மாற்றியல்‌ (magnatic, sedimentory, Metamorphic) பாறைகளின்‌ 
ஆக்கத்தில்‌ பங்கு கொள்கிறது. இது மணித்துகள்வயக்‌ கொத்து 
க்ளாகவும்‌. சீரற்ற துகள்‌ மணிகளாகவும்‌ உள்ளன; அவ்வப்போது 
இது தரைகளிலும்‌ (12108) கனிமப்‌ பொந்துகளிலும்‌ (ரஜ) நல்ல 
முறையில்‌ வளர்த்துள்ள படிகங்களாகவும்‌, படிகக்‌ கொத்துகளாக 
வும்‌ அமைந்துள்ளது. குவார்ட்ஸ்‌ படிகங்கள்‌ அறுகோண 
வயப்பட்‌ டகங்களின்‌ ஒரு முனையிலோ இருமுனையிலுமோ சாய்சதுர 

“ வடிவுகள்‌ (hom bohedron}) உள்ளவாறு உருவத்தைப்பெற்‌ 
அள்ளன. பட்டக முகங்களில்‌ அடிக்கடி சால்வாரிகள்‌ குறுக்காக 
அமைந்துள்ளன. ஒளிபுகும்‌ குவார்ட்ஸ்‌ படிகங்கள்‌ படிகப்பளிங்கு 
கன்‌ (1௦k 013/81318) எனப்படும்‌. குவார்ட்ஸ்‌ தூயதாக இருக்கும்‌ 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 87 


போது, நிறமற்றதாகவோ வெள்ளையாகவோ இருந்தாலும்‌ இது 
அடிக்கடி வண்ணமுடையதாகக்‌ காணப்படுகிறது. எடுத்துக்காட்‌ 
டாக, சாம்பல்‌ நிறமுடைய புகைப்பளிங்கும்‌ (810013 0712) . 
ஊதா நிறமுடைய சுகந்திக்கல்லும்‌ (a௱ethyst) உள்ளன. கருப்பு ' 
குவார்ட்சுக்கு மோரியன்‌ (௦00) என்று பெயர்‌. படிகத்தின்‌ 
முகங்கள்‌ கண்ணாடி மிளிர்வு உடையன; முறிவுப்பக்கங்கள்‌ எண்‌ 
ணெய்‌ மிளிர்வு உடையன. குவார்ட்சின்‌ கனிமப்பிளவு மிகவும்‌ 
சீரற்றதாய்‌ உள்ளது. முறிவு சங்குபோன்றது அல்லது சீரற்றது. 
குவார்ட்சின்‌ கடின எண்‌ 7; அடர்வெண்‌ 2.52.8. இது 
ஹைட்ரோ புளோரிக்‌. அமிலத்தில்‌ மட்டும்‌ கரைகிறது. 


இது மேக்மா (பாறைக்‌ குழம்பு) குளிர்ந்து இறுகும்போது 
உண்டாகிறது; வெப்பநீரில்‌ இருந்தும்‌ பிரிந்து படிகிறது; பாறை 
களின்‌ மாற்றியல்‌ ஆக்கத்தின்போதும்‌ உண்டாகிறது, உயர்‌ 
வெப்ப குவார்ட்ஸ்‌ அறுகோணத்‌ தொகுதியில்‌ படிகமாதிறது; 
தாழ்வெப்ப குவார்ட்ஸ்‌ முக்கோணத்‌ தொகுதியில்‌ படிகமாகிறது. 
துவக்கப்படிக நிலையில்‌ (crypto crystalline) உள்ள ஒரு குவார்ட்ஸ்‌ 
வகை (சால்சிடொனி, 0101௦60௦37) புவி மேற்பரப்புக்கருகே உண்‌. 
டாகிறது; சிலிகா “ஜெல்‌: (261) படிகமாகும்போது அது வேதிய. 
நீரை இழக்கும்போதும்‌ உண்டாகிறது. ச 


சால்‌சிடொனி (cholcedony-Si 0,) : துவக்கப்படிக நிலையி 
வள்ள ஒரு குவார்ட்ஸ்‌ வகை. இது கெட்டியான திண்மங்களாக 
வும்‌, ஊற்றுப்படிவுகளாகவும்‌, குமிழ்க்‌ குவைகளாகவும்‌ கிடைக்‌. 
கிறது... களிமண்‌ துகள்கள்‌ போன்ற மாசுகளை உடைய சால்சி. 
'டொனியைச்‌ சிலிகான்‌ (811௦) என்பர்‌. இது பல நிறங்களை 
உடையது... சாம்பல்‌ நிறம்‌ அதிகமாக உள்ளது; பழுப்பு, கிட்டத்‌ 
தட்ட வெள்ளை, மஞ்சள்‌, ஆழ்சிவப்பு ஆகிய நிறங்களிலும்‌. 
உள்ளன; கருப்பு நிற சிலிகான்‌ கூட உள்ளது. பொதுமையத்தைச்‌ 
சூழ்ந்தவாறு நல்ல நிறங்களைப்‌ பெற்றுள்ள சால்ஸிடொனியை: 
அகேட்‌ (வரிப்பளிங்கு-,&2௨16) என்பர்‌. இது மங்கலான எண்ணெய்‌ 
மிளிர்வு உடையது; ஓரங்களில்‌ ஒளிகசியும்‌ தன்மை பெற்றது. 
சங்கு முறிவு உடையது. கடின எண்‌ 6-7. அடர்வெண்‌ 2.4-2.5. 


'உபலம்‌ ($00,. ॥H,0: ற) அபடிகவயக்‌ கனிமம்‌. இது 
1-5 சதவீதம்‌ நீர்ச்சத்து உடையது;. சிலபோது இந்த அளவு 34சத 
வீதம்‌ இருப்பதும்‌ உண்டு. சாதாரணமாக, இது கெட்டியான 
ஊற்றுப்‌ படிவுத்திண்மங்களாகக்‌ கிடைக்கிறது. இதற்கு நிறம்‌ 
இல்லை; மாசுகள்‌ சேர்ந்தே நிறத்தைக்‌ கொடுக்கின்றன. அரிய 
(precious) உபலம்‌ பால்‌ வெள்ளை நிறமுடையது; இதில்‌ காணப்‌ 


88 பொது நிலப்பொதியியல்‌ 
படும்‌ நிற அணி (play of colours) யானது. உபலம்‌ குறை- 
ஒளிபுகுதன்மை பெற்றது. அல்லது ஓரங்களில்‌ ஒளிகசியும்‌ தன்மை 
பெற்றது. இது மங்கலான கண்ணாடி மிளிர்வு அல்லது எண்ணெய்‌ 
மிளிர்வு கொண்டது. இக்கனிமத்தின்‌ முறிவு சங்கு போன்றது. 
கடின எண்‌ 55.5. சிலபோது 6-அடர்வெண்‌ 2.2--2.5. 


உபலம்‌ புவிப்பொருக்கில்‌, முக்கியமாக, சிலிகேட்டுகள்‌ நச 
வதன்‌ விளைவாக உண்டாகிறது; நீர்‌ தங்கும்‌ **பேசின்‌””களில்‌ 
(asin) இருந்தும்‌ வீழ்படிவாக உண்டாகிறது. சில தாழ்வகைத்‌ 
தாவரங்களும்‌, புரோடோஹோவன்களும்‌ உபல எலும்புக்கூட்டை 
உடையன. வெந்நீர்களில்‌ இருந்தும்‌ உபலம்‌ பிரிந்து திரள்வதாகத்‌ 
தெரிகிறது. 


குவார்ட்ஸ்‌ ஒளியியலிலும்‌, உலோகவியலிலும்‌, கண்ணாடித்‌ 
தொழிற்துறையிலும்‌ பயன்படுகிறது. குவார்ட்ஸ்‌, சால்ஸிடொனி, 
உபலம்‌ ஆகியவை கலைப்பொருள்கள்‌ செய்யவும்‌ பயன்படுகின்றன. 


ஹேமடைட்‌ (116,0,, Hematite). இது முக்கோணத்‌ தொகுதி 
யில்‌ படிகமாகிறது. இது சாதாரணமாகக்‌ கெட்டியான நுண்‌ 
யடிகவய செதிள்துகள்வய அல்லது படலவய அடைகளாகவும்‌ 
(ironglance, specular Iron), மையம்‌ விரிவமைப்புடைய அல்லது 
உட்குழிவானகணுக்கற்களாகவும்‌ நுண்படிகவயத்‌ திரள்களாகவும்‌ 
காணப்படுகிறது. பின்னையதைச்‌ சிவப்பு இரும்புத்தாது என்பர்‌. 
அவ்வய் போது ஹேமடைட்‌ படல உருவத்திலும்‌, சாய்சதுரப்படிக 
உருவத்திலும்‌ காணப்படுகிறது. படிகவய ஹேமடைட்‌ அயக்‌ 
கருப்பு நிறமுடையது; அடர்ந்த நுண்படிகக்‌ கட்டியாக இருக்கும்‌ 
'போது சிவப்பு நிற்முடையது. இதன்‌ தூள்நிறம்‌ தனிப்பட்ட 
சிவப்பாக உள்ளது (செர்ரி, இரத்தம்‌); இதன்‌ மிளிர்வு உலோக 
.வயமாகவும்‌ மங்கலாகவும்‌ உள்ளது. ஹேமடைட்டின்‌ மெல்லிய 
படலம்‌ கூட ஒளிபுகாத தன்மையுடையது. கடின:எண்‌ 5.56 
.துண்படிகவயமானவை இதைவிட மென்மையானவை. ஹேம 
டைட்‌ சங்கு முறிவு உடையது; உயர்ந்த அடர்வெண்‌ உடையது 
ஸ5-5.3). உயர்ந்த அடர்வெண்‌ அயவயக்‌ கனிமங்களுக்குத்‌ தகை 
சால்பான குணம்‌. ஹேமடைட்‌ பெரும்‌ பங்கு மாற்றியல்‌ இயக்‌ 
கத்தின்போது வெப்ப- நீர்க்‌ கரைசல்களில்‌ இருந்து படிகிறது. இது 
முக்யெமான இரும்புத்தாது. 


மேக்னடைட்‌ (FeO. Fe,0,, Magnetite): இது கனசதுரத்‌ 
தொகுதியில்‌ படிகமாகிறது. இது கெட்டியான மணித்துகள்‌ 
கொத்துகளாகவும்‌, பாறைகளில்‌ சினைப்புகளைப்போல்‌ (11ற2த12- 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 89 


11008) உள்ள எண்முக வடிவான படிகங்களாகவும்‌ கிடைக்கிறது. 
(படம்‌ 16). 





படம்‌ 16, இயற்கையில்‌ காணப்படும்‌ மேக்னடைட்‌ படிகங்கள்‌. 


மேக்னடைட்‌ பார்ப்பதற்கும்‌, பெளதிகக்‌ குணங்களிலும்‌, 
யடிகவய ஹேமடைட்டைப்போலவே உள்ளது; ஆனால்‌, இதன்‌ 
அள்‌ நிறம்‌ கருப்பு; இது காந்தத்தால்‌ இழுக்கப்படுகிறது; இதற்கு 
காந்தவிசை ஊட்ட முடிகிறது. 


மேக்மா இறுகும்போது மேக்னடைட்‌ படிகிறது; பாறை. 
மாற்றியல்‌ இயக்கத்தின்போதும்‌ வெந்நீர்களில்‌ இருந்தும்‌ பிரிந்து 
இரள்கிறது. இது முக்கியதோர்‌ அயத்தாது. காந்தவய அயத்‌ 
தாதின்‌ செழிப்பான படிவுகள்‌ யூரல்‌ மலைகளில்‌ (பாக18) உள்ளன. 
[மேக்னிட்நாயா (1ர௨ஜம்‌(ா2ு௨), பிளேகோடாட்‌ (1820௦4) 
வைஸோகாயா (vysokaya) மற்றும்‌ பல]. 


விமோனைட்‌ Fe,0,. nH, 0. Limonite). இரும்பின்‌ நீர்வய 
ஆக்சைடு. இக்‌ கனிமத்திலுள்ள நீர்‌ அளவு மாறுபடுகிறது; இது 
நிறத்திலும்‌ மாறுபாட்டை விளைவிக்கிறது. உதிரியாக உள்ள 
வகைகளின்‌ நிறம்‌ வெளிர்‌ மஞ்சள்‌; கட்டியான வகைகளின்‌ நிறம்‌ 
பழுப்பு, செம்பழுப்பு அல்லது பழுப்பு கலந்த கருப்பு. தூள்நிறம்‌ 
.மஞ்சள்‌-பழுப்பு அல்லது பழுப்பு. கடின எண்‌ 1-5: அடர்வெண்‌ 
வி... பழுப்பு இரும்புத்தாது அவ்வப்போது மீன்‌ முட்டைத்‌ 
இரள்களைப்போல்‌ ((௦011168) காணப்படுகிறது; இதன்‌ பெயர்‌ இடத்‌ 


90 பொது நீலப்பொ தியியல்‌ 


துக்கு இடம்‌ மாறுபடுகிறது: *பீன்‌”தாது (௦8 06), அழுவத்‌ 
. தாது (boy ௦௪), “மெடோ” தாது (meadow ore), கை-மாதிரியில்‌ 
கெட்டியான தாதுவும்‌ உதிரியான தாதுவும்‌ மாறி மாறிப்‌ படிந்‌ 
துள்ளதை அடிக்கடி காணலாம்‌. 


லிமோனைட்‌ மேற்பரப்பில்‌ “உண்டாகிறது; இது மற்ற அய 
வயக்‌ கனிமங்கள்‌ உகலியக்கத்தால்‌ (weathering) நசியும்போது 
உண்டாகிறது; - இதற்கு. .நுண்‌ உயிரியங்களின்‌ செயலாற்றல்‌ 
பெரிதும்‌ உதவியாக உள்ளது; இது. மேற்பரப்பு ன படவ்பாக்‌ களில்‌ 
வீழ்படிவாகப்‌ படிகி றது... 


லிே ரளைட்‌ ஒர்‌. இரும்புத்தாது. . 





குரு ந்தம்‌ (AL. ழே Corundum). இது முக்கோணத்‌ 
தொகுதியில்‌ படிகமாகிறது. தூண்‌ போன்றும்‌ (c௦lயணறaா), பட்‌ 
டைக்‌ கூம்பு போன்றும்‌ (ஓரா), தாள்படலம்‌ போன்றும்‌ 
(nellar) உருவம்‌ பெருகிறது. . இது ஆழ்‌ நீலம்‌, சிவப்பு, பச்சை 
அல்லது பழுப்பு நிறம்‌ உடையது. சிலபோது ஒரேபடிகத்தின்‌ 
தனித்‌ தனிப்‌ பகுதிகள்‌ வெவ்வேறு நிறங்களை உடையன. கடின 
எண்‌ 9 ;'அடர்வெண்‌ 8.9--4. குருவிந்தம்‌ அமிலங்களில்‌ கரை 
வதில்லை. - இதன்‌-ஆக்கம்‌ மேக்மா வயப்பட்டது. யூரல்‌ மலைகள்‌, 
கழக்ஸ்தான்‌ (Kazekhstan), யகுடியா (8814௨) ஆகிய இடங்களில்‌ 
குருவிந்தப்‌, அடிவுகள்‌. உள்ளன. 





இது தொழில்துறையில்‌ அரப்புப்‌ பொருளாகவும்‌ (abrasive) 
வெட்டும்‌ பொருளாகவும்‌ (cutting) முக்கியமாகப்‌ பயன்படுகிறது. 

ஒளிபுகும்‌ சிவப்பு நிறக்‌ குருவிந்த வகையே .இரத்தினம்‌ (ஸ்ர) 
எனப்படுவது; ஆழ்நீல நிறமுடையது நீலமணி (Saறறரரe) எனப்‌ 
படும்‌. 


இரத்தினமும்‌, நீலமணிக்கல்லும்‌ அணிகலக்‌ கற்கள்‌. இவை 
' மிகக்‌ கடினமாக உள்ளதால்‌ கடிகாரம்‌ செய்வதில்‌ பெரிதும்‌ பயன்‌ 
படுகின்றன. 


~~ 


கார்போனேட்டுகள்‌ (Carbonates) 


்‌ இவ்‌ வகுப்பைச்‌ சேர்ந்த கனிமங்கள்‌ கார்பானிக்‌ அமிலத்தின்‌ 
உப்புகள்‌. இவற்றில்‌ சில படிவுப்‌ பாறைகளிலும்‌ மாற்றியல்‌ 
பாறைகளிலும்‌ பாறை--ஆக்கு கனிமங்களாக உள்ளன. இவை: 
ஹைட்ரோகுளோரிக்‌ அமிலத்துடன்‌ (17௦1) களெர்வு உடையன. 
இக்‌ கிளர்வு கார்பன்‌-டை-ஆக்சைடு(C௦2)குமிழிகளை உண்டாக்கு. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 97 


கிறது. : இது பார்ப்பதற்கு கனிமம்‌ பொங்குவதுபோல்‌ ' இருக்கும்‌, 
இக்‌ கிளர்வு பின்வருமாறு நிகழுகிறது. 


Caco, + 2 Hel=Cacl, +H, Co, 
H, Co, =H,0+Co, த்‌ 


வெளித்‌ தோற்றப்படி, ஒரே மாதிரியான கார்பொனேட்டு 
களை இக்கிளர்வின்‌ வேகத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம்‌. 


கேல்சைட்‌(லே0ே, , calcite): இது கார்பொனேட்‌ வகுப்பிலேயே. 
மிகவும்‌ பரவலாகக்‌ கிடைக்கும்‌ கனிமம்‌. இது முக்கோணத்‌. 
தொகுதியில்‌ படிகமாகிறது; கொப்பரைப்‌ பொருக்கு (Druses} 
போன்றோ தனித்தனியான படிகங்களாகவோ (படம்‌ 17) காணப்‌ 
படுகிறது; அவ்வப்போது கல்‌ விழுது (8481801168) கல்புற்று 
(stalagmites) போன்றும்‌ அமைகிறது. கேல்சைட்‌ நிறமற்றவாறும்‌, 
வெள்ளை நிறமாகவும்‌ உள்ளது: மாசுகள்‌ இதற்குப்‌ பலவகையான 
நிற மூட்டுகன்றன. இதன்‌ மிளிர்வு கண்ணாடி போன்றது; முத்து 
போன்றும்‌ இருப்பதுண்டு. இது ஒளிபுகு தன்மை அல்லது ஒளி' 
கசியும்‌ தன்மை உடையது. கனிமப்‌ பிளவு சாய்‌ சதுர வடிவின்‌ 
(rhombo hedron) மூன்று முகங்களுக்கும்‌ இணையான மூன்று தளங்‌: 
களில்‌ சீராக உள்ளது. கடின :எண்‌ 3. அடர்வெண்‌ 2:6--2-8. 
கேல்சைட்‌ ஹைட்ரோ குளோரிக்‌ அமிலத்துடன்‌ வன்மையாய்க்‌. 
கிளர்‌ வடைறெது. 





படம்‌ 17. கேல்சைட்‌ படிகங்கள்‌, 


நிறமற்ற ஒளிபுகும்‌ வகையை *ஐஸ்லாண்டுஸ்பார்‌? (1௦6181௩0-- 
£றவ) என்பர்‌. இது இரட்டைக்‌ கோட்டத்தைத்‌ தரும்‌ (8௦0416 
refraction) குணமுடையது; இது ஒளியியல்‌ கருவிகளில்‌ பயன்‌ 
படுறது. 


92 பொது நிலப்பொ தியியல்‌ 


கேல்சைட்டைச்‌ சூடாக்கினால்‌ கார்பன்‌-டை-ஆக்சைடு வெளி 
யாகிறது; கேல்ஷியம்‌ ஆக்சைடு (C௮40) எனப்படும்‌. சுட்ட சுண்‌ 
ணாம்பு பின்‌ தங்கும்‌. நீரைச்‌ சேர்த்தால்‌ சுட்ட சுண்ணாம்பு நீர்த்த 
சுண்ணாம்பாக 0(011), மாறுகிறது. நீர்த்த சுண்ணாம்பு கார்பன்‌- 
டை-ஆக்சைடைக்‌ காற்றிலிருந்து உறிஞ்சி கட்டியாகிறது. 


கேல்சைட்‌ மேற்பரப்பு நீர்களில்‌ இருந்து-வீழ்படிவாகவும்‌. 
வெப்பக்‌ கரைசல்களில்‌ இருந்தும்‌, பாறைமாற்றியல்‌ இயக்கத்தின்‌ 
போதும்‌ உண்டாகிறது. சுண்ணப்பாறைகள்‌, *சாக்‌” (chalk) 
பாறைகீள்‌, சலவைக்‌ கற்கள்‌ (12168) ஆகிய பல பரவலாகக்‌ 
காணப்படும்‌ பாறைகள்‌ கேல்சைட்டால்‌ ஆனவை. டோன்பாஸில்‌ 
(Don bas) பெல்கோராடுக்கு (Belgorod) அருகே வாணிக வயப்‌ 
படிவுகள்‌ உள்ளன. காகாசஸ்‌ (008808), யூரல்‌ '(பா618), கார்‌ 
'பேதியன்‌ (Cலாறகthians). கரீலியா (Karelia) ஆகிய மலைகளில்‌ 
சலவைக்‌ கல்‌ வெட்டி எடுக்கப்படுகிறது. 


யூரல்‌, யகுடியா (Yகkயtia), க்ரிமியா (ரே), காகாசஸ்‌ 
ஆயெ இடங்களில்‌ முழுமை வடிவிலுள்ள கேல்சைட்‌ படிவுகள்‌ 
இடைக்கின்றன. ஒளிபுகு தன்மையைச்‌ சிறந்த முறையில்கொண்ட 
கேல்சைட்‌ படிகங்கள்‌ முதன்‌ முதலில்‌ ஐஸ்லாண்டில்‌ காணப்பட்ட 
தால்‌ இதற்கு ஐஸ்லாண்டு ஸ்பார்‌ என்று பெயர்‌ வந்தது. 


. அரகொனைட்‌ (கர௨த0றம்‌(6) CaCO, கேல்சைட்‌-டைப்போலல்லாது 
செவ்வகத்‌ தொகுதியில்‌ (Oரthorhombic) படிகமாகிறது. இது 
அடிக்கடி ஊற்றுப்‌ படிவு, அடைகளாவும்‌ கொத்துகளாகவும்‌, 
அவ்வப்போது, மீன்‌ முட்டைத்‌ திரள்களாகவும்‌' (0௦1461) ஊசிப்‌ 
படிகங்கள்‌ போலவும்‌ அமைகின்றன. இது கேல்சைட்டை விட 
சற்று கடினமாக. உள்ளதாலும்‌ (3-5-4) இதன்‌ கனிமப்பிளவும்‌ 
படிக உருவமும்‌ அவ்வளவு சீராக இல்லாததாலும்‌ கேல்சைட்டி 
லிருந்து இதைப்‌ பிரித்தறியலாம்‌. இது வெப்ப ஊற்றுகளிலிருந்து 
-வீழ்படிவாகப்‌ படிகிறது; “மொலூஸ்க்கா” இனத்தைச்‌ சேர்ந்த 
இிளிஞ்சல்களின்‌ சிப்பிகள்‌ (516118) இதனால்‌ ஆனவை; 


மேக்னசைட்‌ (Magnesite, MgCO,)., அரகொனைப்‌ கேல்சைட்‌ 
ஆகியவற்றைவிட அரிதான கனிமம்‌. கேல்சைட்டுடன்‌ ஒப்பிடு 
கையில்‌ இதன்‌ கடினத்‌ தன்மையும்‌, அடர்வும்‌ சற்று அதிகமாக 
உள்ளது. இது அனல்பொறு கற்களையும்‌. சிமெண்ட்டையும்‌ 
தயாரிப்பதில்‌ பயன்படுகிறது. யூரல்‌ மலைகளில்‌ பெரிய மேக்ன 
சைட்‌ படிவுகள்‌ உள்ளன. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ ! 92 


டோலோமைட்‌ (Dolomite, MgCO, CaCO,) இது பரவலாகக்‌ 
கிடைக்கும்‌ ஒரு கனிமம்‌. சிச்கலான வேதியியல்‌ கூட்டமைவை 
உடையது. நிறமற்றது அல்லது வெள்ளையானது: ஆனால்‌, அடிக்கடி 
மாசுகளின்‌ காரணமாக சாம்பல்‌ அல்லது கருப்பு நிறமுடையது. 
அடிக்கடி நல்ல தடிப்பான படுகை (60) களாக அமைகிறது. 
கடின எண்‌ 3.5--4. அடர்வெண்‌ 1:8--2:9, தூளாக்கப்பட்ட 
டோலொமைட்‌ மட்டுமே ஹைட்ரோகுளோரிக்‌ அமிலத்துடன்‌ 
கிளர்வுறுகிறது. 


"இடரைட்‌ (Siderite, FeCO,) பழுப்பு அல்லது பழுப்பு மஞ்சள்‌ 
நிறமுடையது; மக்கலான அல்லது கண்ணாடி போன்ற மிளிர்‌ 
வுடையது. இதன்‌ கடின எண்‌ 8-5--4-5; அடர்வெண்‌ 3:7--3:9. 
மாசற்றபோது இது ஒரு நல்ல அயத்தாது. 


மேலகைட்‌ (Malachite), CuCO,. Cu (OH), இது பரவலாகக்‌ 
கிடைக்கிறது. இதில்‌ 574 சதவீதம்‌ செப்புச்‌ சத்து உள்ளது. இது 
ஒரூ-சாய்‌ தொகுதியில்‌ படிகமாகிறது; ஆனால்‌ முழுபடிகங்கள்‌ 
அரிதானவை. இது சாதாரணமாக மையம்‌ விரிவமைப்பு உடைய 
தாகவோ, கெட்டியாகவோ, ஊற்றுநீர்‌ அடர்வடைகளாகவோ 
அமைகிறது. சற்றுநீர்‌ வகையில்‌ ஆரை--நார்வய (ர௮aiating- 
Fibrous) அமைப்புடைய தனித்தனிப்‌ படலங்களையும்‌ மண்டலங்‌ 
களையும்‌ உடைய உட்குவியும்‌ மண்டல (2௦௦1) அமைப்பைப்‌: 
பெற்றுள்ளது. இது அடிக்கடி பிளவடைமா (8611826), பொருக்கு 
incrustation) மண்போன்றகொத்துகள்‌ (Farthy cluters) போன்று 
காணப்படுகின்றன. இதன்‌ நிறம்‌ நீலப்‌ பச்சை முதல்‌ பச்சை 
இது பட்டு மிளிர்வு உடையது. கடின எண்‌ 3: 5-4. அடர்‌ வெண்‌ 
 3-9—4-1. 

மேலகைட்‌, சல்பைடுவய செப்புத்தாதுப்‌ படிவுகளின்‌ தீய 
இப்புப்‌ (ation) பகுதியிலுள்ள இரண்டாந்தர கனிமமாகும்‌; 
இது சுண்ணப்பாறைகளிலும்‌, மற்ற கார்பொனேட்‌ பாறை 
சுளிலும்‌ காணப்படுகிறது. 


இது ஒரு வணிகவயப்பயனுள்ள செப்புத்தாது; ஆனால்‌, இதன்‌ 
தாதுப்‌ படிவுகள்‌ எப்போதுமே பெரிதாக இருப்பதில்லை, அழகான 
வரியமைப்புடைய மேலகைட்‌ விலைமதிப்புள்ள அழகுப்‌ பொரு 
ளாகப்‌ பயன்படுகிறது. 

அஜுரைட்‌ (Azurite) 2 CuCO, Cu (OH), ஒரு-சாய்த்‌ தொகுதி 


யில்‌ படிகமாதிறது. இது படிகங்கள்‌, மணித்துகள்கள்‌, மண்போன்று 
கொத்துகள்‌. பொருக்குகள்‌, நுண்ணிய புரை திணிப்புகள்‌ 


அச - பொது நிலப்பொ தியியல்‌ 


போன்று பல உருவத்தில்‌ கிடைக்கின்றன . அஜுரைட்‌ படிகம்‌ ஆழ்‌ 

நீல நிறமுடையது. மண்கட்டிகள்‌ போன்ற வகை செப்பு நீலம்‌ 

(Copper blue) அல்லது தெளிவான நீலம்‌ அல்லது வெளிர்‌ நீல 

நிறம்‌ உடையது. படிகவய அஜுரைட்‌ கண்ணாடி மிளிர்வு உடை 

யது; அல்லது மண்‌ மிளிர்வு உடையது. கடின எண்‌ 4:54; 

அடர்வெண்‌ 3:7--3:9, ஒரு தளத்தில்‌ கனிமப்‌ பிளவு நடுத்தர 

மாக உள்ளது. தீயகிக்கப்பட்டால்‌ அஜுரைட்‌ எளிதில்‌ சிதைவுறு . 
இறது; கார்பானிக்‌ அமில வாயுவை வெளியேற்றுகிறது. 


இது செப்புத்தாதுப்‌ படிவுகளின்‌ தீயகிப்புப்‌ பகுதியிலுள்ள 
ஒரு தகைசால்‌ (ா)றi௦1) கனிமம்‌; இது சால்‌ கோபைரைட்‌ 
.(Chalcopyrite): போர்னைட்‌ (Bornite), சாம்பல்‌ செப்புத்தாது, 
சால்கோசைட்‌ (Chalcocite, கோவெல்லைட்‌ (covellite,) போன்ற 
மற்ற செப்பு சல்பைடுகளின்‌ உகலியக்கத்தின்போது (Weathering) 
உண்டாகிறது. அஜுரைட்டுடன்‌ மேலகைட்டும்‌ எப்போதும்‌ 
காணப்படும்‌. செப்பு உருக்கி எடுக்கவும்‌, நீலநிறம்‌ . செய்யவும்‌ 
அஜுரைட்‌ பயன்படுகிறது. இது பெரிய அளவுடைய படிவுகளை 
உண்டாக்குவதில்லை. 


சல்பேட்டுகள்‌ (Sயlphates) 


பெரும்பாலான சல்பேட்டுகள்‌ படிவுப்‌ பாறைகளை ஆக்கும்‌ 
-கனிமங்களாக உள்ளன. இவை மேற்பரப்பு நீர்களில்‌ இருந்து 
வீழ்படிவுகளாக உண்டாகும்‌ கந்தக அமிலத்தின்‌ உப்புகள்‌; அல்‌ 
லது சல்பைடுகளின்‌ தீயகிப்பால்‌ உண்டாகும்‌ பொருள்கள்‌. 


ஜிப்சம்‌ (Gypsum) CaSO, 2H,0 படிவுப்‌ பாறைகளில்‌ முக்கிய 

மான பாறை ஆக்கு கனிமங்களில்‌ ஒன்று. இது அடிக்கடி ஒரு சாய்‌ 

தொகுதியில்‌ படிகமாகும்‌ சீர்‌ உருவம்‌ பெற்ற 

i [7 படிகங்களாகக்‌ காணப்படும்‌. இது அவ்வப்போது 

்‌ தூண்‌ போன்றும்‌ செதிள்போன்றும்‌ எப்போதா 

a வது இரட்டைப்‌ படிகங்களாகவும்‌ (படம்‌ 18) 

ஆனால்‌ மிகச்‌ சாதாரணமாக கெட்டியான திண்‌ 

மங்களாகவும்‌ காணப்படுகிறது. இதன்‌ கனிமப்‌ 

பிளவு சீரானது; அடர்வெண்‌ 2. இதை கைவிரல்‌ 

க நகத்தால்‌ தீறலாம்‌. அடர்வெண்‌ 2.3; தூய 

ஜிப்ஸம்‌ நிறமற்றது. வெள்ளை, சாம்பல்‌, நீலம்‌, 

\\ இளஞ்சிவப்பு நிறங்களையும்‌ பெற்றிருப்பதுண்டு. 

இது ஒளி-புகும்‌ அல்லது ஒளி-கசியும்‌ தன்மை 

ர யுடையது; கண்ணாடி முத்து மிளிர்வுகளையுடை 

ல்‌ யது. நார்வய படிகங்கள்‌ செலீனைட்‌ (selenite) 
வால்‌ இரட்டைப்‌ எனப்படும்‌. 

படிகம்‌, 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 95 
100° ௦-க்கும்‌ மேலான வெப்பத்தில்‌ ஜிப்சம்‌ ஓரளவு நீரை 
இழந்து அரை ஹைட்ரேட்டாக மாறுகிறது. CaSO,.LH,O இதை 


மாவாக்கி நீர்விட்டால்‌ பசை போலாகி வெப்பத்தை வெளிப்படுத்‌ 
தியவாறே இறுகுகிறது. இக்குணத்தைக்கொண்டே மருத்துவ 
மனையில்‌ “கெட்டியான கட்டுகளைக்‌ கட்ட உதவும்‌ *“ப்ளேஸ்டர்‌ 
ஆப்பேரிஸ்‌'? என்னும்‌ பொருளாகவும்‌, சிமெண்ட்‌ தயாரிக்கவும்‌, 
கட்டட வேலையிலும்‌, சிற்பங்களைச்‌ செய்யவும்‌ பயன்படுகிறது. 
வேதியியல்‌ தொழிற்‌ துறையிலும்‌ பெரிதும்‌ பயன்படுகிறது. ஜிப்சம்‌ 
படிவுகள்‌ பாறை உப்புப்‌ படிவுகளுக்கு அடுத்தாற்போல்‌ சாதா 
ரணமாகக்‌ காணப்படுகிறது. 


அன்ஹைட்ரைட்‌ (Anhydrite, CaSO,). சாய்‌ சதுரத்‌ தொகுதி 
யில்‌ படிகமாகிறது. இது வழக்கமாகக்‌ கெட்டியான நுண்மணி 
வயக்‌ கட்டிகளாக உள்ளது. இது பெரும்பாலும்‌ வெள்ளை நிறமாக 
இருந்தாலும்‌ அவ்வப்போது நீலம்‌ அல்லது சாம்பல்‌ நிறச்‌ சாய 
லோடு காணப்படுகிறது. இதன்‌ மிளிர்வு£கண்ணாடி அல்லது முத்து 
போன்றது. இது ஒளிபுகும்‌ தன்மை வாய்ந்தது. ஆனால்‌, பெரும்‌ 
பாலும்‌ ஒளிகசியும்‌ தன்மை உடையது; : நேர்‌ குறுக்காக உள்ள 
இரண்டு தளங்களில்‌ கனிமப்‌ பிளவு சீராகவும்‌, த்டுத்தரமாகவும்‌ 
உள்ளது. கடின எண்‌ 9--3:5; அடர்‌ வெண்‌ 2-8-8. 


பாஸ்பேட்டுகள்‌ (Phosphates) 


அபடைட்‌ (Apatite, Ca, (Po,)CaF,) (01,), பாஸ்பேட்டு 
களில்‌ மிகவும்‌ பரவலாகக்‌ கடைக்கும்‌ கனிமம்‌. இது அறுகோணத்‌ 
தொகுதியில்‌ படிகமாகிறது. இது வழக்கமாக நுண்மணி வயக்‌ 
கட்டிகளாகவும்‌, அரிதாக, அறுபட்டக வடிவமுள்ள தனித்தனிப்‌ 
படிகங்களாகவும்‌ கிடைக்கிறது. இது வெள்ளை முதல்‌ பழுப்பு நிற 
முடையது. பெரிய படிகங்கள்‌ வெளிர்‌ பச்சை, பசும்நீலம்‌. மஞ்சள்‌, 
ஊதா. சிவப்பு, பழுப்பு நிறங்களை . உடையன. படிகமுகங்கள்‌ 
கண்ணாடி மிளிர்வுடையவை. முறிவுகள்‌ எண்ணெய்‌ மிளிர்வுடை 
யவை; கனிமப்‌ பிளவு சீரற்றது. கடின எண்‌ 5. அடர்வெண்‌ 3-2. 
இது ஒரு முக்கியமான உரப்பொருள்‌. இது பெரும்பாலும்‌ 
படிவுப்பாறைகளில்‌ கிடைக்கிறது. தழலியல்‌, மாற்றியல்‌ வயப்‌ 
பட்ட அபடைட்‌ படிவுகளும்‌ உள்ளன. 
சிலிகேட்டுகள்‌ (81110814௦8) : தெரிந்த கனிமங்களில்‌ சுமார்‌ 
மூன்றில்‌ ஒரு பங்கு இவ்வகையைச்‌ சேர்ந்தது. புவிப்பொருக்கின்‌ 
"எடையில்‌ 75 சதவீதம்‌ சிலிகேட்டுகளாலானது. இவை உருகிய 
குழம்பாக இருந்து இறுகிய தழற்பாறைகளிலும்‌, மேற்பரப்பில்‌ 


96 


பொது நிலப்பொதியியல்‌: 


உண்டான படிவுப்பாறைகளிலும்‌, அதிக வெப்பத்திலும்‌, அழுத்‌. 
__ தத்திலும்‌ மாறுபட்ட உருமாறிய பாறைகளிலும்‌ உள்ள கனிம. 


உறுப்புகளாகும்‌. 


பெரும்பாலும்‌ இவை தழலியல்‌ பாறைகளில்‌: 


சால்பாக உள்ளவை. 


பெரும்பாலான சிலிகேட்டுகள்‌ மிகவும்‌ சிக்கலான வேதியியல்‌: 
கூட்டமைவு உடையவை. இவை நான்முக வடிவில்‌ (tetrahedron) 
உள்ள நான்மடக்கு இணைநிறம்‌ உடைய 510, மின்னணுக்‌ கட்டு: 


களால்‌ ஆனவை. 


இந்த நான்முக வடிவுகளின்‌ கூர்முனைகளில்‌ 


ஆக்ஸிஜன்‌ மின்னணுவும்‌, மையத்தில்‌ சிலிகான்‌ மின்னணுவும்‌: 
உள்ளன (படம்‌ 19). 


e500 


படம்‌ 19. 
சிலிகான்‌ .ஆக்சிஜன்‌ 
நான்முக வடிவில்‌ 
மின்ன ணுக்களின்‌ 
அமைப்பு 
௦ Si—சிலிகான்‌, 
ஓ 0 ஆக்சிஜன்‌. 


சிலிகேட்டுகளில்‌ 510, நான்முக வடுவுகள்‌: 
பிராணவாயு கூர்முளைகளினூடே வளையங்கள்‌, 
சங்கிலிகள்‌, ரிப்பன்கள்‌, தாள்கள்‌, சட்டங்கள்‌ 
ஆகிய பல உருவங்களாக இணைக்கப்பட்டுள்‌ 
ளன. இத்தொகுப்பு முறைகள்‌ வேதியியல்‌ 
கூட்டமைவைப்‌ பொறுத்தவை. கனிமங்களின்‌ 
குறிப்பிட்ட பெளதிகக்‌ குணங்கள்‌ (கடினத்‌. 


"தன்மை, கனிமப்பிளவு, அடர்வெண்‌) போன்‌ 


றவை இதைப்‌ பொறுத்தவையே.. 


சில சிலிகான்‌ மின்னணுக்களுக்குப்‌ பதிலாக 
அலுமினியம்‌ மின்னணுக்களைக்கொண்ட நுண்‌ 
இழைமையுடைய சிலிகேட்டுகள்‌ அலுமினோன்‌ 
சிலிகேட்டுகள்‌ . 


வழக்கமான பாறை ஆக்கு சிலிகேட்டுகளின்‌ குணங்களைக்‌ 


காண்போம்‌ : 


ஆலிவின்‌ (011746, (Mg, Fe), 840,). குறைந்த அளவு சிலி 
கான்‌ ஆக்சைடு உடைய சிலிகேட்டு. இதன்‌ அமைப்பு தனியான 
சிலிகா--பிராணவாயு நான்முக வடிவை அடிப்படையாகக்‌ 
கொண்டது. இது சாய்‌ சதுரத்‌ தொகுதியில்‌ படிகமாகிறது. படி 
கங்கள்‌ குட்டையான தூண்போன்ற உருவம்‌ உடையவை. ஆனால்‌ 
படிகங்கள்‌ அரிதானவை. 


ஆலிவின்‌ சாதாரணமாக மணிவயக்‌ கட்டிகளாக உள்ளது. 
இது நிறத்தில்‌ வெளிர்நிறம்‌ முதல்‌ தகைசால்பான நிறங்கள்‌ 
மஞ்சள்‌--பசுமை, ஆலிவ்‌--பச்சை, ஆழ்பச்சை. இது நுண்வெடிப்பு 
களில்‌ சர்பெண்டின்‌ உண்டாவதைப்‌ பொறுத்தது. இது 
கண்ணாடி மிளிர்வும்‌ எண்ணெய்‌ மிளிர்வும்‌ கொண்டது. கனிமப்‌ 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ : 97 


பிளவு நடுத்தரமானது அல்லது சீரற்றது. முறிவு சமமல்லாதது. 
கட்டிகள்‌ மணிவய முறிவு கொண்டவை. கடின எண்‌ 6.57; 
அடர்வெண்‌ 9.9--3.5. 


ஆலிவின்‌ குறைந்த சிலிகா உடைய கார-அதி-கார பாறை 
களைச்‌ சேர்ந்த பாறை--ஆக்கு கனிமம்‌. 


கரைசோலைட்‌ (Chrysolite): எனம ஒளிபுகும்‌ வகை ஒரு 
குறை மணிக்கல்லாகும்‌. 


மெக்னீஷிய வகைகள்‌ அனல்‌-பொறு பண்டங்களைச்‌ செய்யப்‌ 
பயன்படுகின்றன. 


பைராக்கின்‌ (ஒPyroxene): வகை கனிமங்கள்‌ இதைவிடச்‌ சிக்க 
லான படிகவய அமைப்புடையவை. பைராக்சின்‌ சங்கிலிகளைப்‌ 
போல்‌ அமைந்த சிலிகா--பிராணவாயு நான்முக, வடிவுகளால்‌ 
ஆனது. ஏனெனில்‌, இது ஆலிவீனைவிட அதிக அளவு சிலிகான்‌ 
ஆக்சைடு உடையது. பைராக்சின்‌ படிகங்கள்‌ குட்டையானவை.. 
ஆனால்‌ பட்டகவயமானவை. இரண்டு கனிமப்பிளவுகள்‌ ஏறத்‌. 
தாழ 90” கோணத்தில்‌ உள்ளன. இவ்வகுப்பில்‌ மிகப்பரவலாத. 
உள்ள கனிமங்களில்‌ ஒன்று ஆகைட்‌ (Aயஜite). 


ஆகைட்‌, (௦8,185) (Mg, Fe, Al) (Si. Al), 06 ஒரு சாய்த்தொகு: 
தியில்‌ படிகமாகிறது. படிகங்கள்‌ குட்டையான தட்டையான 
எண்முக உருவம்‌ கொண்டவை. கனிமநிறம்‌ பச்சை--கருப்பு. 
கருப்பு. மிளிர்வு கண்ணாடி போன்றது. சுமார்‌ 90 கோணத்தி 
“லுள்ள இரண்டு தளங்களில்‌ கனிமப்பிளவு நடுத்தரமாகவோ சீரா 
கவோ உள்ளது. கடின எண்‌ 5-6. அடர்வெண்‌ 3. 3--3.6. ஆகைட்‌ 
தழலியல்‌, மாற்றியல்‌ பாறைகளின்‌ பாறையாக்கு கனிமம்‌. 


இதற்கு மாறாக ஆம்பிபோல்‌ (81௧0110016) வகை. கனிமங்கள்‌ 
சீரான நீண்ட கத்திபோலவும்‌ அவ்வப்போது நார்வய அமைப்‌ 
புடைய படிகங்களாகவும்‌ காணப்படுகின்றன.: 120° (60°) 
கோணத்திலுள்ள இரண்டு தளங்களில்‌ கனிமப்பிளவு சீராக 
உள்ளது. ஒரு நிலையற்ற மிகச்சிக்கலான வேதியியல்‌ கூட்டமைவு 
உடைய ஹார்ன்பிளெண்டு (ஙh௦ரறஸlenபe) இந்த வகையில்‌ ஒரு 
சால்பான கனிமம்‌. 


ஹார்ன்‌ பிளெண்டு: (கே, Na,), (Mg,Fe’*+), (Al, 123) (ALSi, 
0,104 (0H), ஒரு சாய்த்‌ தொகுதியில்‌ படிகமாகிறது. ஆகைட்‌ 
ரீ 


98 பொது நிலப்பொதியியல்‌ 


டைப்போலவே இது ஒரு தழலியல்‌ மாற்றியல்‌ வயப்பாறை-ஆக்கு 
கனிமம்‌. இதன்‌ நிறம்‌, மிளிர்வு, கடினஎண்‌ ஆகியவை அகைட்‌ 
டில்‌ காணப்படுவன போலவே உள்ளன. வெளித்தோற்றத்தில்‌ 
இதன்‌ தனிச்‌ சிறப்புகள்‌ : (1) படிகங்கள்‌ அறுகோண குறுக்குத்‌ 
தோற்றம்‌ கொண்ட நீண்ட பட்டக அல்லது: தூண்‌ அமைப்பு 
உடையவை; அல்லது நீண்ட நார்போன்ற அல்லது ஊ9 வடிவப்‌ 
படிகங்களாகவும்‌ காணப்படும்‌. (2) 120௩ம்‌ 60-ம்‌ இடையே 
கொண்ட இரண்டு தளங்களில்‌ கனிமப்பிளவு சீராக உள்ளது. 
(3): ஆகைட்டை :விட இதன்‌ அடர்வெண்‌ குறைந்தது. 


பல சிலிகேட்‌ கனிமங்கள்‌ படலவயப்‌ படிக அணுவெளிச்சட்ட 
அமைப்புடையவை ; இவ்வமைப்பில்‌ சிலிகா-ஆக்சிஜன்‌ நான்முக 
. வடிவுகள்‌ கணக்கற்ற சிலிகா-ஆக்சிஜன்‌ **தாள்களாக” ? (sheets) 
இணைக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்பு தாள்படல அமைப்‌ 
புடைய (18௦147) படிகங்களோடும்‌, முனைப்பான ஒருதள கனிமப்‌ 
பிளவோடும்‌, பிகத்தாழ்வான கடினத்தன்மையோடும்‌ தொடர்‌ 
புடையது. எல்லாத்‌ தாள்படல அமைப்புடைய சிலிகேட்டுகளும்‌ 
ஒரு-சாய்த்‌ தொகுதியில்‌ படிகமாகின்றன. ஆம்பிபோல்களைப்‌ 
போலவே, வேதியியல்‌ கருத்துப்படி இவை 0H ஹைட்ராக்கில்‌ 
தொகுதியைச்‌ சால்பாக உடையவை. 


முதன்‌ முதலாகத்‌ தாள்படல அமைப்புடைய சிலிகேட்டுகளில்‌ 
மைகா (பல, அப்ரகம்‌) தொகுதிக்‌ கனிமங்கள்‌ உள்ளன. இவை 
தழலியல்‌--மாற்றியல்‌ பாறைகளில்‌ தகைசால்பாக உள்ளவை: 
மைகா படிகங்கள்‌ தட்டையானவை. மைகாவை அதன்‌ கனிமப்‌ 
பிளவில்‌ வெகு எளிதில்‌ மீளும்‌ தன்மையுடைய (618110) மிக 

. மெல்லிய தளங்களாக. உரிக்க முடியும்‌ (படம்‌ 13). 


மஸ்கோவைட்‌: K Al, (OH), (AlSi, Oடி) சாதாரணமாக 
நிறமற்றது. அவ்வப்போது பச்சை அல்லது வெளிர்‌ மஞ்சள்‌ நிற 
முடையது. இது கண்ணாடி அல்லது முத்து மிளிர்வு உடையது. 
ஒளிபுகக்கூடியது. இதனால்‌ இதைக்‌ கண்ணாடிக்குப்‌ பதிலாக முன்பு 
பயன்படுத்தினர்‌. கனிமப்பிளவு ஒரு திசையில்‌ சிறப்பாக உள்ளது. 
தாழ்படலங்கள்‌, மிண்மை உடையவை. கடின எண்‌ 2-3 ; அடர்‌ 
வெண்‌ 2.78. மஸ்கோவைட்‌ மின்தொழிற்துறையில்‌ காப்‌ 
மீட்டுப்‌ பொருளாகப்‌ பெரிதும்‌ பயன்படுகிறது, பொருளாதாரப்‌ 
படிவுகள்‌ பெக்மடைட்டுகளில்‌ உள்ளன. 


சுமார்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மேற்கு ஐரோப்‌ 
, பாவில்‌ மஸ்கோவி என்னுமிடத்திலிருந்து இக்கனிமம்‌ வெட்டி 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 99 


எடுக்கப்பட்டு வந்தது. இதற்கு இப்பெயர்‌ வரவும்‌ இதுவே 


காரணம்‌, 


பையோடைட்‌ (Biotite): K (Mg, Fe), (OH), (AISi,0,o) மஸ்‌ 
கோவைட்டிலிருந்து அதன்‌ பழுப்பு அல்லது கருப்பு நிறத்தாலும்‌ 
குறைந்த ஒளிபுகு தன்மையாலும்‌ சற்று உயர்ந்த அடர்வினாலும்‌ 
(83.1) மாறுபடுகிறது. கருப்பு மைகா நசிவதால்‌ வெண்கல 
'நிறச்சாயலைப்பெறுகிறது . 


டால்க்‌(Talc): Mg, (OH), ட, 0, கெட்டியான இலைக்கட்டி 
அமைப்புடனோ அல்லது செதிள்வயக்‌ கட்டிகளாகவோ கிடைக்‌ 
கிறது. தனிப்படிகங்கள்‌ அரிதானவை. இது வெள்ளை, வெளிர்‌- 
பச்சை, நீலப்பச்சை அல்லது வெள்ளிவய நிறமுடையது; பெரும்‌ 
பாலும்‌ "முத்து மிளிர்வு உடையது ; கட்டிகளின்‌ மிளிர்வு மங்க 
லானது. கனிமப்பிளவு ஒரு தளத்தில்‌ சிறப்பானது. பிளந்தெடுக்‌ 
கப்பட்ட தாள்படலங்கள்‌ வளையக்‌ கூடியவை. டால்க்‌ வழுவழுப்‌ 
பானது. இதன்‌ கடின எண்‌ 1; அடர்வெண்‌ 2.72.8. 


ஆலிவின்‌, பைராக்கின்‌, ஆம்பிபோல்‌ போன்ற மெக்னீஷியவய 
சிலிகேட்டுகளின்‌ மாற்றலினால்‌ (metamorphism) டால்க்‌ விளை 
கிறது. இதன்‌ மென்மையும்‌ நல்ல கனிமப்‌ பிளவும்‌ இதை நல்ல 
உயாவியாக்குகின்றன ஓய்‌) டால்கின்‌ திண்மவகையான 
மாவுக்கல்‌ (808ற-81006) அனல்பொறு பொருளாகப்‌ பயன்பகு 
கிறது. 


சர்பென்டின்‌ (Serpentine): Mg,(OH), (Si, OLo), வழக்கமாக 
கெட்டியான திண்மங்களாகவும்‌, அவ்வப்போது கசிவு அடைகளா 
வும்‌ கிடைக்கிறது. ஆண்டிகோரைட்‌ என்னும்‌ வகைமட்டும்‌ 
படிக உருவில்‌ உள்ளது. நிறம்‌ வெளிர்பச்சை முதல்‌ கரும்பச்சை 
வரை மாறுபடுகிறது. நிறம்‌ திட்டுத்திட்டாக இருப்பதால்‌ இதற்கு 
இப்பெயர்‌ வந்துள்ளது. (18111-*861008”) கண்ணாடி அல்லது 
எண்ணெய்‌ மிளிர்வு உடையது. கனிமப்பிளவு படிகவகையில்‌ 
மட்டும்‌ காணப்படுகிறது. கடின எண்‌ 2.54. அடர்வெண்‌ 


2.52.6. சர்பெண்டின்‌ காரப்பாறைகளின்‌ மாற்றியலின்போது 
உண்டாகிறது. 


மெல்லிய நார்வய சர்பென்டைன்‌ வகை "ஒன்றை கிரை 
சோடைல்‌-கல்நார்‌ (chrysotile-asbestos) என்பர்‌. இது வெண்‌ 
மையாகவும்‌ பசும்‌ மஞ்சளாகவும்‌ உள்ளது. பட்டு மிளிர்வு 
உடையது. கடின எண்‌ 2-3. இதை மிக வெண்மையான வளையக்‌ 


100 பொது நிலப்பொதியியல்‌ 


கூடிய நார்களாக உரிக்க முடியும்‌. இது சர்பென்டின்‌ பாறை 
வெடிப்புகளில்‌ தாரைகளாக உள்ளது. 


கெயோலினைட்‌ (Kaolinite): Al, (OH), (Si, Oo) கெட்டியான 
அல்லது மண்போன்ற கட்டிகளாக உள்ளது. படிகங்கள்‌ நுண்‌ 
ணியவை. நுண்‌ நோக்கியின்‌ உதவியால்‌ காணக்‌ கூடியவை. இது 
வெண்மையானது. மிகச்சிறிய படிகங்கள்‌ நிறமற்றவை. இது 
மண்‌ மிளிர்வு உடையது. மண்‌ முறிவு உடையது. கடின எண்‌ 1-3 
அடர்வெண்‌ 2.6; வழுவழுப்பானது. உலர்ந்த நிலையில்‌ விரைவில்‌ 
நீரை உறிஞ்சி நெகிழ்வுத்‌ தன்மை பெறுகிறது. 


இது சிலிகேட்டுகளைப்‌ போலல்லாது புவிமேற்பரப்பில்‌ அலு 
மினோ சிலிகேட்டுகள்‌ (வெல்ஸ்பார்கள்‌) நசிவதால்‌ சிறப்பாக உண்‌ 
டாறெது. 


Fe °+ இருக்கும்‌ இடத்தை ரத * பற்றியுள்ள KM, (211), 
(Si, O11) மற்றும்‌ Mஜ, Al, (oH), (Al, Si, 0) ஆகிய இரண்டு 
வேதியியல்‌ கூட்டுகளின்‌ கலவையாக உள்ள பல கனிமங்கள்‌ குளோ 
ரைட்‌ (chlorite) வகுப்பைச்‌ சேர்ந்தவை. குளோரைட்டுகள்‌ திண்‌ 
மங்களாகவும்‌, ஆழ்‌ பச்சை நிறமுடைய செதிள்வயக்கட்டிகளாக 
வும்‌ உள்ளன. இவை முத்து அல்லது கண்ணாடி மிளிர்வு உடை 
யவை. கடின எண்‌ 2--2.5. கனிமப்பிஷவு ஒரு தளத்தில்‌ சிறப்‌ 
பானது. மைக்காக்களைப்‌ போலவே குளோரைட்டுகளும்‌ செதிள்‌ 
களாகப்‌: பிஸக்கன்றன. ஆனால்‌, செதிள்கள்‌ மீண்மையற்றவை. - 
அடர்வெண்‌ 28.6--2.8. 


குளோரைட்டுகள்‌ பாறை மாற்றியலினால்‌ உண்டாகின்றன . 


கிளாக்கோனைட்‌ (ஜிகய௦0றம்$6) லெபிடோமிலேன்‌ (பசர்‌- 
domelane) எனப்படும்‌ அயவய மைக்காக்களைப்போலவே வேதி 
யியல்‌ கூட்டமைவு உடையது. ஆனால்‌, க்ளாகோனைட்டில்‌ K, 0 
அளவு குறைவாகவும்‌ நீர்‌ அளவும்‌ இரும்பு அளவும்‌ அதிகமாகவும்‌ 
உள்ளது. களாகோனைட்டின்‌ படிக அமைப்பு பற்றி அதிகம்‌ தெரிய 
வில்லை. இது கடலில்‌ படிந்த படிவுப்பாறைகளில்‌ சிறு கோளங்‌ 
களாகப்படிந்துள்ளது. இதன்‌ நிறம்‌ பச்சை. மிளிர்வு மங்க 
லானது. கடின எண்‌ 2-38 ; அடர்வெண்‌ 2.22.8. 


கிளாகோனைட்‌ பொடாஷிய உரமாகவும்‌ பச்சை நிறமாகவும்‌ 
கடின நீரை மென்மையாக்கவும்‌ பயன்படுகிறது. சிலிகா ஆக்சிஜன்‌ 
நான்முக வடிவுகள்‌ இணைவதால்‌ சிக்கலான படிக அமைப்புகள்‌ 
உண்டாகின்றன. இவ்வகையான அமைப்புடைய . சிலிகேட்டு 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 101 


களில்‌ சிலிகானின்‌ ஒரு பகுதி எப்பொழுதும்‌ அலுமினியத்தால்‌ 
வெளியேற்றப்படுறெது. ஆகவே, இவை அனைத்தும்‌ அலுமினோ 
சிலிகேட்டுகள்‌. இத்தகைய கனிமங்களில்‌ மிகப்‌ பரவலானவை 
பெல்ஸ்பார்கள்‌. 


பெல்ஸ்பார்கள்‌ (1761088087): ஒரு சாய்‌--,முச்சாய்த்‌ தொகுதி 
களில்‌ படிகமாகின்றன. இவை நல்ல நிறங்களை உடையவை. 
கண்ணாடி மிளிர்வு உடையவை. கடின எண்‌ 6--6.5. அடர்வெண்‌ 
2.5--2.7 ஏறத்தாழ 90” கோணத்தில்‌ உள்ள இரண்டு தளங்களில்‌ 
ஒன்றில்‌ நடுத்தரமாகவும்‌ மற்றொன்றில்‌ சீராகவும்‌ உள்ள பிளவுகளை 
உடையன. 


இவை வேதியியல்‌ கூட்டமைவின்‌ அடிப்படையில்‌ இரண்டு 
வகுப்புகளாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளன. 
1. சோடா-பொட்டாஷ்‌ (8008-0015) பெல்ஸ்பார்கள்‌ 
அல்லது அனார்த்தோகிளேசுகள்‌. 
2. கேல்ஷிய-சோடிய (110௦ 8004) பெல்ஸ்பார்கள்‌ அல்லது 
ப்ளேஜியோகிளேஸுகள்‌. 


ஆர்த்தோ௫ளேஸ்‌ (01110௦1886): K (Al Si, 0,), முதல்‌ வகுப்பி 
அள்ள மிகப்‌ பரவலாகக்‌ கடைக்கும்‌ கனிமம்‌. இது எப்போதும்‌ 
ஓரளவு Na, 0 வை மாசாகப்‌ பெற்றுள்ளது. இது ஒரு-சாய்த்‌ 
தொகுதியில்‌ தட்டையான (120187) உருவங்களில்‌ படிகமாகறது. 
இது தாரை வடிவிலுள்ள பலதணலியற்பாறைகளிலும்‌ மாற்றியல்‌ 
பாறைகளிலும்‌ முக்கியமான ஆக்கக்கூறு ஆகும்‌. ஏறத்தாழ 
வெண்மை, மஞ்சள்‌, வெளிர்சிவப்பு, இரத்தச்சிவப்பு ஆயெ நிறங்‌ 
களை உடையது. 90 கோணத்திலுள்ள இரண்டு தளங்களில்‌ 
பிளவு ஏற்படுகிறது. . (Gரeek—orthos = straight + Kklosis =frac- 
யாe). ஒரு தளத்தில்‌ பாறை சீரானது ; மற்றதில்‌ நடுத்தரமானது 
கடின எண்‌--6 ; அடர்வெண்‌ 2.5. 


இதே வேதியியல்‌ கூட்டமைவு உடைய, ஆனால்‌, முச்சாய்த்‌ 
தொகுதியில்‌ படிகமாகும்‌ கனிமம்‌ மைக்ரோகிளைன்‌ (1௦700110௦4 
சிறிது வளைந்தது)--இதிலுள்ள இரண்டு கனிமப்பிளவுத்‌ தளங்‌' 
களும்‌ 90£க்கு 20' குறைந்த கோணத்தில்‌ உள்ளன. வெளித்தோற்‌ 
றப்படி மைக்ரோகிளைனும்‌ ஆர்த்தோகிளேஸும்‌ ஒன்றேபோல்‌ 
தான்‌ இருக்கும்‌ ; ஆனால்‌ மைக்ரோக்ளைன்‌ அவ்வப்போது பச்சை 
நிறமாய்‌ உள்ளது. அப்போது இதை அமேசோனைட்‌ (a௱azonite) 
என்பர்‌. சாதாரண பொடாஷ்‌ பெல்ஸ்பார்கள்‌ (௦rthoclase) 
கண்ணாடி, பீங்கான்‌ தொழிற்துறையில்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 


702 பொது நிலப்பொதியியல்‌ 
வி 


பிளேஜியோகிளேஸ்‌ வகுப்புக்‌ கனிமங்கள்‌ Na (AISi, 0,), கே 
(Al, Si, 0,) ஆகிய இரண்டு கூட்டணுக்களும்‌ எந்தவிதத்திலும்‌ 
கலத்தவாறுள்ள ஒரு திண்மக்கரைசலாய்‌ உள்ளன; ஆகவே, இவை 
தொடந்தாற்போல்‌ மாறுபடும்‌ வேதியியல்‌ கூட்டமைவையும்‌, 
குணங்களையும்‌ கொண்ட ஓர்‌ ஒத்த இயல்புடைய கலவை 
வரிசையை உண்டாக்குகின்றன. இவ்வரிசையின்‌ கோடிகளில்‌ 
ஆல்பைட்டும்‌ (111 --சோடியம்‌ -- அலுமினியம்‌ சிலிகேட்‌) 
அனார்தைட்டும்‌ (Anorthite, calcium aluminium silicate) உள்ளது... 
இவற்றுக்கு இடையில்‌ ஆலிகோகிளேஸ்‌, ஆண்டிசைட்‌. லேப்ர 
டோரைட்‌, பைடெளனைட்‌ ஆகியவை உள்ளன. இவை அனைத்‌ 
துமே சோடியம்‌ கேல்ஷியம்‌ கூட்டணுக்க மாறுபட்ட விகிதங்‌ 
களில்‌ கொண்டுள்ளன. 

பிளேஜியோகிளேஸாகள்‌ 'பலவிதமான தழற்பாறைகளிலும்‌ 
மாற்றியல்‌ பாறைகளிலும்‌ உள்ளன. எல்லா பிளேஜியோக. 
ளேஸுஃகளும்‌ முச்சாய்த்‌ தொகுதியில்‌ ' படிகமாசின்றன. தனித்‌ 
தனியான படிகங்கள்‌ அரிதானவை. சிக்கலான வகையில்‌ இரட்‌ 
டிப்பு கண்டுள்ள படிகங்கள்‌ பிளேஜியோகிளேஸுகளில்‌ தகைசால்‌ 
பானவை. பெரிய படிகங்களின்‌ மேற்பரப்பில்‌ இணைவரிப்பள்ளங்‌ 
களாக இதைக்‌ காணலாம்‌. 


வெற்றுக்‌ கண்ணுக்கே புல்னாகும்படி பிளேஜியோளேஸுகள்‌ 
ஒவ்வொன்றும்‌ மாறுபட்டவாறு உள்ளன:;; இவை சோடா 
பொடாஷ்‌ பெல்ஸ்பார்களை உண்டாக்குகின்றன. சிலபோது பிளே 
ஜியோகிளேஸை இதன்‌ துணைவகுப்பான ஆர்த்தோகிளேஸி 
லிருந்து நிறத்தால்‌ பிரித்தறிய முடியும்‌. இதன்‌ நிறம்‌ வெளிர்‌ 
சாம்பல்‌ அல்லது பசுஞ்‌ சாம்பல்‌ ; ஆர்த்தோக்ளேஸ்‌ இளஞ்சிவப்பு 
அல்லது மஞ்சள்‌ நிறமானது. கனிமப்பிளவிலும்‌ மாறுபாடு 
உண்டு; இவை பிளேஜியோகிளேஸில்‌ 86-24-8650" 
கோணத்தை உடையவை ; இதன்‌ பெயர்‌ இதனால்‌ வந்ததே. கிரீக்‌ 
மொழியில்‌ ““ப்ளேஜியோஸ்‌”” என்றால்‌ 'கோணலானது” என்றும்‌ 
*சக்ளேஸிஸ்‌ ? என்றால்‌ “முறிவு” என்றும்‌ பொருள்படும்‌. இரட்‌ 
டிப்பின்‌ வரிப்பள்ளங்களைக்‌ , கொண்டும்‌ ப்ளேஜியோகிளேஸை 
அறிந்து கொள்ளலாம்‌. சில தறுவாய்களில்‌ ஆர்த்தோகிளே 
ணுக்கும்‌ பளேஜியோகிளேஸாக்கும்‌ இடையே எந்தவேற்றுமையை 
. யும்‌ வெற்றுக்‌ கண்ணால்‌ காணமுடியாது ; ஆகவே வெளிப்புறத்‌ 
தலத்தில்‌ கண்டதும்‌ இதை **பெல்ஸ்பார்‌”” என்று மட்டுமே 
சொல்லமுடியும்‌. 

பிளேஜியோகிளேஸின்‌ வேதியியல்‌ கூட்டமைவை “பைட 
ரோவ்‌ யூனிவர்ஸல்‌ ஸ்டேஜ்‌” (Fyodorovstage) என்னும்‌ கருவி 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 103 


பொருத்தப்பட்டுள்ள நுண்‌ நோக்கியின்‌ உதவிகொண்டு எளிதில்‌. 
சரியாகக்‌ கண்டுபிடித்துவிடலாம்‌. .. இதற்கு “பைடரோவ்‌” ஆய்வு 
முறை என்று பெயர்‌. 


பெல்ஸ்பதாய்டு (£௪1றathoid) வகுப்புக்‌ கனிமங்கள்‌ பெல்ஸ்‌ 
பார்களைவிடக்‌ குறைந்த அளவு சிலிகாவை உடையன. இதனால்‌ 
ஆல்கலி பாறைகளில்‌ பெல்ஸ்பதாய்டு கனிமங்கள்‌ பெல்ஸ்பார்‌ 
கனிமங்களை மாற்றுகின்றன (1618௦6) ; ஆல்கலி பாறைகள்‌ : தாழ்‌ 
. சிலிகா அளவுடைய மேக்மாவிலிருந்து உண்டாகிறது. 


நெபிலின்‌: (Nepheline) Na(Al Si0,), அறுகோணத்தொகுதி 
யில்‌ படிகமாகறது. இது சாம்பல்‌, பசுஞ்சாம்பல்‌, செஞ்சாம்பல்‌, 
செம்பழுப்பு, இரத்தச்‌ சிவப்பு நிறங்களை உடையது. முறிவு 
சீரற்றது. எண்ணெய்‌ மிளிர்வு உடையது. சீரற்ற கனிமப்பிளவு 
உடையது. கடின எண்‌ 6. அடர்வெண்‌ 2.6. நெபிலின்‌ குவார்ட்‌ 
சுடன்‌ இருப்பதே இல்லை. - 


இது ஆல்கலி பாறைகளை ஆக்கும்‌ ஒரு கனிமம்‌. இது பீங்கான்‌ 
கண்ணாடி. தொழிற்துறைகளிலும்‌ அலுமினியம்‌ ஆக்சைடு சோடியம்‌ 
கார்பொனேட்‌ தயாரிப்பதிலும்‌ பயன்படுகிறது. 


லியூஸைட்‌: (Leucite) K (AISi,0,)- 
கனசதுரத்‌ தொகுதியில்‌ படிகமாகிறது. 
இது வழக்கமாக நாற்கோண மூவெண்‌ 
முக வடிவம்‌ கொண்ட (tetragonal 
trioctahedrons (படம்‌ 20) ரான 
பொதிப்‌ படிகங்களாகக்‌ (ஓphenocrysts) 


கிடைக்கிறது. இது நிறமற்றது அல்‌ 
லது வெள்ளை அல்லது வெளிர்சாம்பல்‌ 


நிறமுடையது. சீரற்ற அல்லது சங்கு 
~ ்‌ முறிவு உடையது. கடின எண்‌ 5-6 ; 
அடர்வெண்‌ 2.45-2.5 இதைப்‌ பொட்‌ 
படம்‌ 20. லியூசைட்‌ படிகம்‌, டாஷ்‌ கச்சாப்‌ பொருளாகப்‌ பயன்‌ 


படுத்தலாம்‌. 
பாறைகளைப்‌ பற்றிய பொதுவான தகவல்கள்‌ 


புவிப்பொருக்குப்‌ பாறைகளால்‌ (1008) ஆனது. பாறைகள்‌ 
மாறாத கனிமக்‌ கூட்டமைவு உடைய கனிமத்‌ திரள்கள்‌. 


ஒரு பாறை ஒன்று அல்லது பல கனிமங்களால்‌ ஆனது. எடுத்‌ 
துக்காட்டாக, ஒரு கனிமத்தால்‌ மட்டுமே ஆன பாறைகள்‌ ; சல 
வைக்கல்‌ (121016) கேல்ஸைட்‌ படிகங்களால்‌ ஆனது ; க்வார்ட்‌ 


104 பொது நிலப்பொ தியியல்‌ 


ஸைட்‌ குவார்ட்ஸ்‌ கனிமத்தால்‌ மட்டும்‌ ஆனது ; ஜிப்ஸம்‌ பாறை 
களாக உள்ளது. ஆனால்‌ பல்‌-கனிமப்பாறைகளையே மிகுதியாகக்‌ 
காண்கிறோம்‌. எடுத்துக்காட்டாக, கிரேனைட்‌ பாறை குவார்ட்ஸ்‌ 
பெல்ஸ்பார்‌, பயோடைட்‌ ஆதியவற்றாலானது. சயனைட்‌ பாறை 
பெல்ஸ்பார்‌, ஹார்ன்ப்ளெண்ட்‌, மைகா ஆகியவற்றாலானது. 


புவிப்‌ பொருக்கில்‌ எண்ணற்ற கனிமங்கள்‌ இருப்பதால்‌ 
எண்ணற்ற பாறைகள்‌ இருக்கவேண்டும்‌. ஆனால்‌ கனிமங்களைவிட 
மிகக்‌ குறைவான பாறைகளே உள்ளன. ஒரு குறிப்பிட்ட நிலப்‌ 
பொதியியல்‌ செயல்முறை நிலைக்குச்‌ சம்பந்தப்பட்டு பாறைகள்‌ 
முடிவற்ற பெளதிக வேதியியல்‌: சூழ்நிலைகளை உண்டாக்குவதே 
இதற்குக்‌ காரணம்‌. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில்‌ ஒரு குறிப்பிட்ட 
எண்ணிக்கை கனிமங்களே நிலைத்த சமன்பாட்டுடன்‌ இருக்க 
முடியும்‌. 


முக்கிய பாறையாக்கு கனிமங்களைப்‌ பிரித்தறிவது எளிது. 
அவற்றில்‌ சில கனிமங்கள்‌ இன்றியமையாதவை (Essential); மற்ற 
சில துணைக்‌ கனிமங்கள்‌ (Ac௦68801) பாறையின்‌ குணத்தை 
மாற்றுவதில்லை. 


கனிம வயக்‌ கூட்டமைவினால்‌ மட்டுமே அல்லாது பாறைகளை 
அவற்றின்‌ அமைப்பு (517ம01076) நுண்‌ இழைமை (15) ஆகிய 
வற்றாலும்‌ பிரித்தறியலாம்‌. அமைப்பு என்னும்‌ சொல்லால்‌ 
கனிமத்திரளின்‌ அமைப்பைக்‌ குறிப்பிடுகிறோம்‌. அதாவது 
பாறையை ஆக்கும்‌ கனிமத்துகளின்‌ படிக வயமை, அளவு, படிக 
உருவம்‌ ஆகியவற்றைக்‌ குறிப்பிடுகிறோம்‌. பாறையின்‌ கூட்டமைவு, 
அதாவது, பாறையை ஆக்கும்‌ கனிமங்களின்‌ ஒழுங்கமைப்பை 
அுண்இழைமை என்கிறோம்‌. 


பிறப்பிற்கேற்ப பாறைகள்‌ மூன்று வகைகளாகப்‌ பிரிக்கப்‌ 
படுகின்றன : ட்‌. 


தணற்‌ பாறைகள்‌ (Magnetic Rocks): உருகிய பாறைக்‌ குழம்பு 
குளிர்ந்து இறுகிப்‌ படிகமாவதால்‌ உண்டாகின்றன. 


படிவுப்‌ பாறைகள்‌ (8601 /0ர்காரு 750018): புவிப்‌ பொருக்கில்‌ 
முன்பே உண்டான பாறைகள்‌ பெளதிக--வேதியியல்‌ முறைகளில்‌ 
சிதைக்கப்பட்டு மீண்டும்‌ படுகைப்‌ பாறைகளாகப்‌ படிகன்றன. 
தாவரங்களும்‌ பிராணிகளும்‌ இவற்றின்‌ ஆக்கத்தில்‌ பங்கு 
கொள்கின்றன. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 105 


... மாற்றியல்‌ பாறைகள்‌ (meta morphic Rocks): இவை மிகுந்த 

'வெப்பத்தாலும்‌ அழுத்தத்தாலும்‌ அருகிலுள்ள பாறைக்‌ 

குழம்பு-அறைகளிலிருந்து வெளிப்படும்‌ பலவகை நீர்‌-வாயுப்‌ 

பொருள்களின்‌ இயக்கத்தாலும்‌ மேலே கூறிய இரண்டு வகைப்‌ 
பாறைகளும்‌ மாற்றப்படுவதால்‌ உண்டாகின்றன. 


இனி மிகப்‌ பரவலாகக்‌ காணப்படும்‌ பாறைகளின்‌ சால்பான 
. குணங்களைக்‌ காண்போம்‌. 


தணற்‌ பாறைகள்‌ (Magmatic Rocks): பாறைக்‌ குழம்பு 
(Magma) இறுகும்போது இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தணற்பாறை 
கள்‌ இரண்டு வகைகளாகப்‌ பிரிக்கப்படுகின்றன: 


ஆழ்‌-நிலைப்‌ பாறைகள்‌ (Deep-seated): அல்லது நுழைவுப்‌ 
பாறைகள்‌ (ம்மா) இவை புவிப்‌ பொருக்குக்குக்‌ கீழே வெகு 
.ஆழத்தில்‌ மேக்மா (/ஃ&ஜஹூஃ-உருகியயாறை) இறுகுவதாலோ, 
.அல்லது, உருகிய பாறைக்‌ குழம்பு புவி மேற்பரப்பில்‌ வெளிவுமிழ்வு 
(Effensive) அல்லது புறப்‌ பொழிவாக (1.8௨) இறுகுவதாலோ 
உண்டாகின்றன. இவை இரண்டுக்கும்‌ இடையே நடுத்தர 
-ஆழங்களில்‌ மேக்மா இறுகுவதால்‌ இடைநிலை ஆழப்பாகங்களிலும்‌ 
(Hypobyssal) உண்டாகின்றன. 


நுழைவுப்‌ பாறைகள்‌, வெளி உமிழ்வுப்‌ பாறைகள்‌ ஆகிய 
வற்றின்‌ கனிமக்கூட்டமைவு (மோ 081110) மேக்மாவின்‌ வேதி 
பியல்‌ கூட்டமைவைப்‌ பொருத்தது. 


எல்லா மேக்மா வியப்‌ பாறைகளும்‌ அவற்றிலுள்ள சிலிகான்‌ 
.ஆக்சைடின்‌ அளவைப்‌ பொருத்து நான்கு வகுப்புகளாகப்‌ 
பிரிக்கப்படுகின்றன: அமிலப்‌ பாறைகள்‌- 510, 65--75 %; சரா 
சரியான தணற்‌ பாறைகள்‌ (16008 Rocks)— SiO, 55—65 %; 
காரப்‌ பாறைகள்‌ (Basic 90018) 45--55% 510, ; மிகு காரப்‌ 
பாறைகள்‌ (0117802510 Rocks) 45 % க்கும்‌ குறைந்த அளவு 
‘SiO ,. 


அமிலப்‌ பாறைகளில்‌ மிகுதியான சிலிகா இருப்பதால்‌ எஞ்சிய 
-அளவு சிலிகாகுவார்ட்ஸ்‌ உருவத்தில்‌ வெளியாகிறது. சராசரியான 
தணற்‌ பாறையில்‌ சிலிகாவின்‌ அளவு **கேட்‌ அயான்களின்‌” * 
-(Catiou) அளவுக்குச்‌ சமமாக இருக்கும்‌; ஆகவே, அங்கு சாதாரண 
மாக குவார்ஸ்‌ இருப்பதேயில்லை; அல்லது மிகக்‌ குறைந்த அளவில்‌ 
உள்ளது. காரப்‌ பாறைகளில்‌ சிலிகா அளவு *கேட்‌ அயான்‌” களின்‌ 
அளவுக்கு மிகவும்‌ குறைவாகவே இருக்கிறது. இவை ஆலிவீனையும்‌) 


106 பொது நிலப்பொதியியல்‌ 


மிகவும்‌ குறைந்த அளவு சிலிகான்‌ ஆக்ஸைடு உடைய சிலிகேட்‌ 
வகுப்புக்‌ கனிமங்களையும்‌ கொண்டுள்ளன. மிகுகாரப்‌ பாறைகளில்‌ 
சிலிகாவின்‌ அளவு மிகவும்‌ குறைந்தது. ஆலிவின்‌, பைராக்சின்‌ 
போன்ற, குறைந்த சிலிகா அளவுடைய கனிமங்கள்‌ இப்‌ பாறை 
களில்‌ மிகுதியாக உள்ளன. 


மேக்மாப்‌ பாறைகள்‌ அமைப்பாலும்‌, நுண்இழைமையாலும்‌ 
ஒன்றுக்கொன்று வேறுபட்டுள்ளன ; ஏனெனில்‌, இவை உண்டான 
போது வெவ்வேறு பெளதிக--வேதியியல்‌ சூழ்நிலைகள்‌ இருந்தன. 


புவியின்‌ ஆழமான பாறைப்‌ படலங்களில்‌ மேக்மா வெப்பமும்‌ 
அழுத்தமும்‌ மெதுவாகக்‌ குறைவதற்கு ஏற்பவும்‌ படிகங்களின்‌ ' 
ஆக்கத்தைத்‌ தூண்டக்கூடிய ஆவியாகும்‌ பொருள்கள்‌ (கனிம 
ஊட்டிகள்‌ (ற ரக118678) தோன்றுவதற்கு ஏற்பவும்‌ மெதுவாக 
இறுகுகிறது. இதனால்‌ முற்றிலும்‌ படிகங்களாலான பாறைகள்‌ 
(நிறைபடிகவயமான, holocrystalline) உண்டாகின்றன. 


புவிமேற்‌ பரப்பில்‌ மேக்மா “லாவா? உருவில்‌ வெளிவரும்‌ 
போது வெப்பமும்‌ அழுத்தமும்‌ விரைவாகக்‌ குறைவதால்‌ கனிம 
களட்டிகள்‌ அதிகமாக இருப்பதில்லை; படிகங்கள்‌ உண்டாவதற்குத்‌ 
தடையான சூழ்நிலைகள்‌ ஏற்படுகின்றன. இதனால்‌ படிம (28883) 
அல்லது நுண்படிகவயப்‌ (microcrystalline) பாறையே 
உண்டாகிறது. இதன்‌ நுண்‌ படிகங்களை நுண்நோக்கி (05 
0006) கொண்டே பார்க்கமுடியும்‌. இதற்குப்‌ புலனாகா (௮றha- 
netic) அமைப்பு என்று பெயர்‌. மேலும்‌ திரள்‌ படிக அமைப்பும்‌ 
(Porphysitic) புறஉமிழ்வுப்‌ பாறைகளில்‌ தகை சால்பாய்‌ உள்ளன: 
இந்த அமைப்பில்‌ பெரிய நல்ல படிகங்கள்‌ சிறுசிறு படிகங்களாலோ 
அல்லது நுண்மணிப்‌ பாறைப்‌ பகுதியாலோ சூழப்பட்டுள்ளவாறு 
இருக்கும்‌. (படம்‌ 21) 


திரள்‌ படிக அமைப்பும்‌, ஓரளவுக்கு நுண்படிக அமைப்பும்‌, 
புலனாகா அமைப்பும்‌ இடைநிலை ஆழப்‌ பாறைகளுக்குத்‌ தகைசால்‌ 
பானவை. 


மேக்மாப்‌ பாறைகள்‌ முக்கியமாக இண்மவய்‌ (mas8ive) 
அல்லது கெட்டியான நுண்இழைமையைப்‌ பெற்றுள்ளன. (உள்‌ 
நுழை, வெளி உமிழ்‌ பாறைகள்‌); அல்லது புரையுடைய அமைப்பு 
புற உமிழ்‌ பாறைகளில்‌ மட்டும்‌ பாறை இறுகும்‌ போது வாயுக்கள்‌ 
வெளியேறுவதால்‌ காணப்படுகிறது. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 107 





படம்‌ 21, பார்பைரைட்‌, திரள்படிக அமைப்பு, 


இதனால்‌, பாறைகளின்‌ அமைப்பு, நுண்‌ இழைமை ஆகிய 
வற்றைக்‌ கொண்டே அவை எந்த நிலைமைகளில்‌ உண்டாயின: 
என்பதைச்‌ சொல்ல முடியும்‌. 


பாறையின்‌ நிறம்‌ தணற்‌ பாறைகளைக்‌ கண்டுகொள்ள உதவு 
கிறது; பாறை நிறம்‌ வெளிர்நிறமான சிலிகேட்டுகளுக்கும்‌ 
(Felspars) கருநிற சிலிகேட்டுகளுக்கும்‌  (Ferromagnesian 
அய-மெக்னீஷிய வயமானவை/). இடையேயுள்ள விதி த்‌ 
பொருத்திருக்கிறது. 

மேக்மாப்‌ பாறைகளைக்‌ கண்டுகொள்வதற்கு அவற்றைக்‌ 
கையில்‌ எடுத்த உடனே சுமாரான அடர்வெண்ணைத்‌ தெரிந்து 
கொள்ளும்‌ ஆற்றல்தேவை. அமிலப்‌ பாறைகளின்‌ அடர்‌ 
வெண்‌ 24.5--2.7; மிகுகாரப்‌ பாறைகளின்‌ அடர்‌ வெண்‌ 23.7-- 
8.25. 

வெற்றுக்‌ கண்ணால்‌ மேக்மாப்‌ பாறைகளைப்‌ பொதுவாகத்‌ 
தான்‌ தெரிந்து கொள்ளலாம்‌; சரியாகத்‌ தெரிந்து கொள்ள நுண்‌ 
ணோக்கியைப்‌ பயன்படுத்‌ தவேண்டும்‌. 

முக்கிய தணற்‌ பாறைகளை வெற்றுக்‌ கண்ணால்‌ கண்டுகொள்ள: 
உதவியாக இருக்குமாறு வரிசையாக அமைத்துக்‌ காட்டும்‌ அட்ட 
வணையொன்றை (அட்டவணை 3) சோவியத்‌ பேராசிரியர்‌ A. பேல்‌: 
லோவ்‌ (Pavlov) அமைத்துள்ளார்‌. 

இந்த அட்டவணையைக்‌ கொண்டு கீழ்வருமாறு மேக்மாப்‌' 
பாறைகளைக்‌ கண்டுகொள்ளலாம்‌: 


௩ 


ரய. மீனா ஒழ முப முக NM சிரச ப்ராமகு ௫௦9/௪ டு டரா சம ௫9 99 ஐல ஈச எம 1 
இரீஜடு- ப எச்மோாறம௫ (088(20122(4 Ise) படம ஐ௫ ॥௱ஓ(8.மஐ எ பயல, மழ படுக ஓலமல லே மம நமம 2௨0௦ 
எனிமா 01 :பீரிஜுடுாறகமல உறல்‌ சொர ரூபா பம்‌ %ய௱ழு௮ய0௮ அமிஞயால 109 090௧௩௦ (0009) மூய2.ம.-௩ 
சமீம்‌ ple த2ா6ற[9 niu மழட ஸ்ர2்‌ wig nye சிரு பராம 29௪ ரா அம்ம wa ட 
ccc 





\ 






Tago eiin 
லய ஈடு மம்‌ பது 972 100. 
"எக ட்‌ ni 
pS. SC பய வவ அணைகள்‌ கவட டாடா 1? 
முது) ப 1௪ mms ரர யாறா Je 
- ஏம்ஞாாமிழயா | மழுழுவமு | பறழ்‌ ஓம (121112 
mg (ICCC மற ou ௮ யறழ௮ய.ர௮ 





உமி யாத எம | 
முப முாமழ்யா 
மம்ஜேரலயயா way MUTE wed osu 
wus) | ரம யாழ 1 மயா முப்பு | 92-89 nog 


1ம்‌ 1ஐ 






Welw ம்மா 1 ச யாட 
௪.பழுழு(6 மூ.யறகு | ௩ஷாடாஈ। 02504 ஏழு 
15௪௫-1205 மழுதாஜ்ற | பதற | ௪-1 உறழுழு | ஒரமா ம % 0109.9 E 
மய்முயா um De Fogle 5009 முழ 


(சீறா. ாம்பவpாg y)J—wedwun ruapng Med) 
பத: gage ப்ப ச 


௩ 


பொது நிலப்பொதியியல்‌ 709 


1. பாறையின்‌ அமிலத்‌ தன்மையைத்‌ தெரிந்து கொள்ளும்‌. 
முறை. குவார்ட்ஸை உடைய ($10 ,) பாறையை அமிலப்பாறை- 
எனலாம்‌ (நிரலணி 3) ஆலிவீனையுடைய-(Mத, Fe)2 Si0,. 


பாறை மிகுகாரப்‌ பாறை எனலாம்‌. 


சராசரியான தணற்பாறைகளையும்‌ காரப்‌ பாறைகளையும்‌: 
தெரிந்து கொள்வது சற்று கடினம்‌. இவற்றில்‌ குவார்ட்ஸ்‌, 
ஆலிவின்‌ ஆகிய கனிமங்கள்‌ ஒரு சிறிது இருந்தாலும்‌ இருக்கும்‌, 
இல்லாமலும்‌ போகும்‌, அப்போது இவற்றைப்‌ பாறை-நிறத்‌. 
தைக்‌ கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும்‌. வெளிர்‌-நிறக்‌ 
கனிமங்கள்‌ அல்ல்து படிகமாகாத பொதி பொருள்‌ (01010-- 
11288) சராசரி தணற்‌ பாறைகளையும்‌, கருநிறப்‌ பாறைகள்‌ காரப்‌: 
பாறைகளையும்‌ காட்டும்‌. இது தணற்‌ பாறைகளில்‌ நிறம்‌ பரவி” 
யுள்ளதன்‌ பொது விதிக்கு ஏற்பவே உள்ளது. அமிலப்‌ பாறை. 
களிலிருந்து மிகுகாரப்‌ பாறைகளுக்குப்‌ போகப்போக வெளிர்‌. 
நிறத்தில்‌ தொவங்கிமெதுவாகக்‌ கருமை அதிகரிப்பதைக்‌ காண: 
லாம்‌. 


2. ஒரு பாறையில்‌ வெளிர்‌-நிறமான கனிமத்தைக்கண்டதும்‌. 
அதை 5,6 அல்லது: 7-ம்‌ நிரலணியில்‌ (C௦lயmintable) வைக்கலாம்‌. 
வெளிர்‌ நிறக்‌ கனிமமே இல்லாத பாறையை 4-ம்‌ நிரலணியில்‌: 
வைக்கலாம்‌. 


துவக்கப்‌ படிக நிலை (cryptocrystalline) அல்லது புலனாகா 
அமைப்புடைய பாறைகளிலுள்ள வெளிர்‌ நிறக்‌ கனிமத்தைக்‌: 
கண்ணால்‌ தெரிந்து கொள்வது கடினம்‌. 


3. ஒரு பாறையில்‌ அமிலத்‌ தன்மையைக்‌ கண்டுகொண்டதும்‌.. 
அதில்‌ ஒரு வெளிர்‌ நிறக்‌ கனிமத்தைக்‌ கண்டுகொண்டால்‌ அட்ட. 
வணையிலுள்ள ஒரு கட்டத்தைத்‌ தேர்ந்தெடுக்கமுடியும்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, பிளேஜியோகிளேஸ்‌ உள்ள ஒரு சராசரி தணற்பாறை: 
யைத்‌ தெரிந்துகொண்டதும்‌,. ஆண்டிஸைட்‌, பார்பைரைட்‌, 
டையோரைட்‌ அடங்கிய கட்டத்தைத்‌ தேர்ந்தெடுக்கலாம்‌. ஒரே 
மேக்மாவிலிருந்து உண்டான இந்தப்‌ பாறைகள்‌ அனைத்தும்‌ ஒன்று' 
போன்ற கூட்டமைவை உடையன. இவற்றின்‌ வேறுபாடுகள்‌” 
மேக்மா எச்‌ சூழ்நிலைகளில்‌ இறுகியதோ அதைப்‌ பொருத்தே. 
அமைகின்றன. 


அட்டவணையில்‌ தடிப்பாக அச்சிடப்பட்டுள்ள பாறைப்பெயர்‌' 
கள்‌ ஆழ்‌ தணற்பாறைகளையும்‌ (நுழைவுவகை), சாதாரணமாக: 


410 பொது நிலப்பொதியியல்‌ 


-அச்சடப்பட்டுள்ளவையும்‌, சாய்ந்தஅச்சில்‌' உள்ளவையும்‌, வெளி 
உமிழ்‌ பாறைகளையும்‌ (2£1ப3176) குறிப்பிடுகின்றன. நடுத்தர-- 
-ஆழப்பாறைகளின்‌ பெயர்களும்‌ சாய்வாக அச்சிடப்பட்டுள்ளன. 


4. பாறையின்‌ அமைப்பைத்‌ தெரிந்துகொள்வதால்‌ 
-அவற்றை உள்நுழைவுப்‌ பாறை என்றும்‌ வெளிஉமிழ்வுப்‌ பாறை 
-என்றும்‌ வகைப்படுத்தலாம்‌. பாறை நுழைவுத்‌ தன்மையதானால்‌ 
-அதன்‌ பெயரை உடனே கண்டுபிடித்து விடலாம்‌. (௪. கா. 
டையோரைட்‌). வெளிஉமிழ்வுத்‌ தன்மையதானால்‌ மேலும்‌ 
கவனிக்க வேண்டும்‌. 

ச. வெளிஉமிழ்வுப்‌ பாறைகளின்‌ மாறுபாட்டு அளவு அவற்‌ 
றின்‌ நுண்‌ இழைமையில்‌ முக்கியமான தனித்தன்மைகளைக்‌ காட்‌ 
டிக்‌ கொடுக்கின்றன ; கனிமவயக்‌ கூட்டமைவும்‌ ஒரளவுக்கு 
இதற்கு உதவியாய்‌ உள்ளன. அதிக அளவில்‌ மாறுபட்டவற்றைப்‌ 
பண்டைய வகை 016௦ 1306) என்றும்‌ ; மாறுபாடே இல்லாத 
புதிதாகக்‌ காட்சியளிக்கும்‌ பாறையைப்‌ புதுவகை (1௦௦ type) 
என்றும்‌ பார்த்தவுடன்‌ கண்டுகொள்ளலாம்‌. புதிய வகைகளைச்‌ 
சாதாரணமாகவும்‌, பழைய வகைகளைச்‌ சாய்ந்த அச்சிலும்‌ அட்ட 
-வணையில்‌ காணலாம்‌. 


புதியவகைப்‌ பாறைகளின்‌ நுண்இழைமை சாதாரணமாக 
'பொரைத்தன்மையுடனும்‌, பழைய வகைப்‌ பாறைகளின்‌ நுண்‌ 
.இழைமை கெட்டியானதாயும்‌ இருக்கும்‌. படிகவயப்‌ பொதிபடி 
கங்கள்‌ (0600013818) இருக்குமானால்‌, பழையவகைப்‌ பாறை 
களில்‌ பெரிதும்‌ நரவடைந்தவாறு காணப்படுகின்றன. வெளிர்‌-நிற 
-சிலிகேட்டுகள்‌ கெயோலினைட்டாக (1-01றர16) மாறிவிடுகின்றன. 
பலவகையான வேதியியல்‌ கிளர்வுகளின்‌ காரணமாகப்‌ பொதிப்‌ 
பொருளின்‌ நிறமும்‌ அடிக்கடி மாறுபடுகிறது. பழையவகைப்‌ 
பாறைகளில்‌ கருமை நிறம்‌ அதிகமாகக்‌ காணப்படும்‌. 


6. நான்காம்‌ நிரலணியில்‌ ஒரு குறிப்பிட்ட அமிலத்தன்மை 
யுடைய பாறை வகுப்புக்களில்‌ மிகவும்‌ அடிக்கடி காணப்படும்‌ 
-கருநிற சிலிகேட்டுகளின்‌ பெயர்கள்‌ உள்ளன. ஒரு வகுப்பு அல்லது 
மற்றதில்‌ அவற்றின்‌ முக்கியத்துவத்துக்கு ஏற்ப அவற்றை அட்ட 
“வணையில்‌ மேலிருந்து 8ழாக வரிசைப்படுத்தியுள்ளதைக்‌ காண 
லாம்‌. அமிலப்‌ பாறைகளில்‌ பையோடைட்‌ சாதாரணமாக 
உள்ளது. ஹார்ன்பிளெண்டு அதைவிடக்‌ குறைந்து காணப்படு 
கிறது. ஆகைட்‌ இதற்கும்‌ குறைவாகக்‌ காணப்படுகிறது . 


அவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 111 


கருநிறக்‌ கனிமங்களின்‌ குணங்களைத்‌ தெரிந்து கொண்டபிறகு 
தணற்பாறைகளை முழுமையாகத்‌ தெரிந்தகொண்டதாகக்‌ 
கொள்ளலாம்‌. 


அட்டவணையில்‌ தகைசால்பான சில முக்கியப்‌ பாறைகளின்‌ 
பெயர்கள்‌ மட்டுமே உள்ளன. இயற்கையில்‌ இவற்றுக்கு இடையே 
வேதியியல்‌ கூட்டமைவுகளைக்‌ கொண்ட பல பாறைகள்‌ உள்ளன. 
இவற்றுள்‌ சாதாரணமானவற்றை விவரிப்போம்‌ : 


மிகுகாரப்‌ பாறைகள்‌ : இவை நிறை-படிக நுழைவுப்‌ பாறை 
கள்‌. இவை உயர்ந்த அடர்வெண்‌ உடையவை. (3.25). வேதி 
யியல்‌ கூட்டமைவே இதற்குக்‌ காரணம்‌. ஆலிவினும்‌ பைராக்‌ 
ஸீன்களும்‌ மிகுகாரப்பாறைகளை ஆக்குகின்றன. இப்பாறைகள்‌ 
இவற்றைத்தவிர மற்ற சிலிகேட்டு வகுப்புக்‌ கனிமங்களைப்‌ பெற்‌ 
நிருப்பதில்லை. இவ்வகைப்‌ பாறைகளில்‌ முக்கியமான மூன்றைக்‌ 
குறிப்பிடுவோம்‌. 


பெரிடோடைட்‌ : பெரும்பாலும்‌ ஆலிவீனால்‌ ஆனது. பைராக்‌ 
சின்களும்‌ பேரளவில்‌ உள்ளன. 


டியூனைட்‌ : பெரும்பங்கு ஆலிவீனால்‌ ஆனது. சிறிதளவு குரோ 
மைட்டும்‌, மேக்னடைட்டும்‌ உள்ளன. இதில்‌ இயல்தனிம ப்ளே 
டினம்‌ இருப்பதுண்டு. ‘ 


பைராக்ஹினைட்‌: பைராக்ஸின்கள்‌ முக்கியமானவை. சிறிதளவு 
ஆலிவினும்‌ உள்ளது. பெரிடோடைட்டுகளும்‌, பைராக்ஸினைட்‌ 
களும்‌, இரும்பு, குரோமியம்‌, நிக்கல்‌ தாதுக்களை உடையன. 


காரப்‌ பாறைகள்‌ : பைராக்ஸின்களும்‌ (ஆகைட்‌) பிளேஜியோ 
கிளேசுகளும்‌ (அனார்த்தைட்டுக்கு அருகே உள்ளவை, அடிக்கடி 
லேப்ரோடோரைட்‌) காரப்பாறைகளை ஆக்கும்‌ முக்கியகனிமங்கள்‌. 
இவற்றுடன்‌ ஹார்ன்பிளெண்டும்‌, அவ்வப்போது ஆலிவினும்‌ 
இருக்கக்கூடும்‌. கருநிறக்‌ கனிமங்கள்‌ பாறையைக்‌ கர நிறமாக்கு 
கின்றன. கருஞ்சாம்பல்‌ நிற பிளேஜியோகிளேஸ்‌ கனிமங்கள்‌ 
இப்‌ பின்னணியில்‌ பதிந்துள்ளன. கேப்ரோ, பஸால்ட்‌, டையா 
பேஸ்‌ ஆகியவை இப்‌ பாறை வகுப்பில்‌ உள்ளன ; 


கேப்ரோ: நிறை-படிகவய நுழைவுப்பாறை. இது கரும்‌ பைராக்‌ 
சின்‌ (ஆகைட்‌) அல்லது ஹார்ன்பிளெண்டு வெளிர்நிற பிளேஜியோ 
கிளேஸ்‌ ஆகிய படிகங்களாலானது. இதில்‌ லேப்ரடோரைட்‌. 
எனப்படும்‌ அழகான பச்சை நீலநிற-அணியை உடைய (play of 


சவ 


113 பொது நிலப்பொதியியல்‌ 


௦௦) பிளேஜியோகிளேஸ்‌ அதிகமாக இடம்பெறுகிறது. 
முழுதும்‌ லேப்ரடோரைட்டாலான லேப்‌ ரடோரைடைட்‌ (1கமாக- 
0௦07111146) கேப்ரோ வகையிலொன்று. கேப்ரோ வயப்பாறைகளில்‌ 
- டிடானியம்‌-மாக்னடைட்‌, செப்புத்தாதுப்‌ படிவுகள்‌ உள்ளன. 
பஸால்ட்‌, டையபேஸ்‌ ஆகியவை கேப்ரோவின்‌ வெளி-உமிழ்‌ 
வகைகள்‌. 


பசால்ட்‌ : நுண்‌ படிகவய அல்லது துவக்கப்படிகவய அமைப்‌ 
புடைய கரும்பாறை-இதில்‌ சாதாரணமாக ஆகைட்‌. பிளேஜியோ 
இளேஸ்‌, ஆலிவீன்‌ ஆகியவற்றின்‌ சிறிய படிகங்களுக்கு அருகருகே 
படிகமாகாத படிமப்பொருள்‌ உள்ளது. ஆகைட்டும்‌ ஆலிவீனும்‌ 
கருமையான இப்பொதி காரைப்‌ பின்னணியில்‌ பளபளப்பான 
பொதிப்படிகங்களாக அமைவதுண்டு. 


டையாபேஸ்‌ : (042886) பஸால்ட்டைப்‌ போலவே அமைப்‌ 
பையும்‌ கனிமவயக்‌ கூட்டமைவையும்‌ பெற்றுள்ளது. ஆனால்‌ 
இரண்டாந்தர மாறுபாடுகளின்‌ விளைவாக ஆலிவீன்‌, பைராக்ஸீன்‌ 
ஆம்பிபோல்‌ ஆகியவை பச்சை ஹார்ன்பிளெண்டு, சர்பென்டின்‌, 
குளோரைட்‌ ஆக மாறுகின்றன. இதனால்‌ பாறை கரும்‌ பசுஞ்‌ 
சாம்பல்‌ நிறத்தைப்‌ பெறுகிறது. 


நடுத்தரத்‌ தழற்பாறைகள்‌ (Average igneous rocks). இவற்றில்‌: 
கருமையான கனிமங்களைவிட வெளிர்‌-நிறக்‌ கனிமங்கள்‌ அதிகமாக 
"உள்ளன. கருமையான சிலிகேட்டுகளில்‌ பையோடைட்‌, ஹார்ன்‌ 
பிளெண்டு, மற்றும்‌ அவ்வப்போது ஆகைட்‌ ஆகியவை தகைசால்‌ 
பானவை. இந்தக்‌ கனிம விகிதம்‌ இவ்வகைப்‌ பாறைகளுக்கு 
வெளிர்‌-நிறத்தைத்‌ தருகின்றன. இந்த வெளிர்நிறப்‌ பொதி 
காரையில்‌[கருநிறப்‌ பொதிப்படிகங்கள்‌ எடுப்பாக த்‌ தெரிகின்றன. 


டையோரைட்‌ (1ம௦ர(6) நிறை படிகவய நுழைவுப்பாறை 
வெளிர்நிறக்‌ கனிமங்கள்‌ ஆண்டிசைட்‌ ஆலிகோகிளேஸ்‌ போன்ற 
பிளேஜியோகிளேஸ்களால்‌ ஆனவை, பாறை இதனால்‌ வெளிர்‌ 
சாம்பல்‌ அல்லது பசுஞ்சாம்பல்‌ நிறத்தைப்‌ பெறுகிறது ; இதுவே 
கருநிறப்‌ பொதிப்படிகங்களுக்குப்‌ பின்னணியாக அமைகிறது. 
இதன்‌ கருநிறக்‌ கனிமம்‌ ஹார்ன்பிளெண்டு சில டையோரைட்டு 
கள்‌ குவார்ட்சைப்‌ பெற்றிருப்பதால்‌ குவார்ட்ஸ்‌ டையோரைட்‌ என்று 
பெயர்‌ பெருகின்றன. ஈயம்‌, துத்தம்‌, செப்பு சல்பைடுகளின்‌ 
வணிகவயத்‌ தாதுப்படிவுகள்‌ டையோரைட்டுகளில்‌ உள்ளன. 
டையோரைட்டுகள்‌ சுண்ணப்பாறைகளைத்‌ தொட்டாற்‌ 
போலுள்ள இடங்களில்‌ **ஸ்கார்ன்‌ இரும்புத்‌ தாதுக்கள்‌?” (8187ற- 
iron ore) உள்ளன. 


புவியின்‌ வெளிப்‌. புவிக்கோள மண்டலங்கள்‌ 113 


டையோரைட்டின்‌ வெளி உமிழ்வு வகைகள்‌ ஆண்டிசைட்‌, 
பார்பைரைட்‌ குவார்ட்ஸ்‌ டையோரைட்டின்‌ வெளி உமிழ்வு 
வகைகள்‌ டேசைட்‌ (08016), குவார்ட்ஸ்‌ பார்பைரைட்‌. 


ஆண்டினசைட்‌ (Andesite): பொதுப்‌ படிகவய அமைப்புடையது 
porphyritic structure). துவக்கப்படிகவய பெரதிகாரை புரைத்‌ 
தன்மையுடையது ; வெளிர்‌-சாம்பல்‌ அல்லது வெளிர்‌-பழுப்பு நிற 
முடையது, நடுநிலை பிளேஜியோகிளேஸ்‌ ஆண்டின்‌ ஹார்ன்‌ 
.பிளெண்ட்‌ ஆகைட்‌ ஆகியவற்றின்‌ பளபளப்பான பொதிப்படிகங்‌ 
கள்‌ இதில்‌ எடுப்பாக உள்ளன. 


பார்பைரைட்‌ (ஒPorphyrite): ஆண்டிசைட்டைப்போல்‌ அமைப்‌ 
பையும்‌, கனிமக்‌ கூட்டமைவையும்‌ உடையது. இது. ஆண்டிசைட்‌ 
டின்‌ பழையவகை ஓப்பு (௨௦810206) பார்பைரைட்‌ சற்று கெட்டி 
யான நுண்‌ இழைமை உடையது ; வெள்ளை) கண்ணாடி போன்ற 
அல்லது புலனாகா பொதிப்‌ பொருளில்‌ சிறிதளவு பெல்ஸ்பார்‌, 
குவார்ட்ஸ்‌, பையோடைட்‌ பொதிப்படிகங்கள்‌ உள்ளன. பொது 
காரையின்‌ நிறம்‌ சற்று கருப்பானது; பிளேஜியோகிளேஸ்‌ பொதிம்‌ 
படிகங்கள்‌ அவ்வீளவு நன்றாகப்‌ பாதுகாக்கப்பட்டிருப்ப தில்லை. 
இவை தம்‌ கண்ணாடி மிளிர்வை இழந்து மண்‌ மிளிர்வுடன்‌ காணப்‌ 
படுகின்றன. 


சையனைட்‌ ($3720116): ஒரு நுழைவுப்பாறை இதன்‌ முக்கிய 
கனிமங்கள்‌ சோடா-பொட்டாஷ்‌ பெல்ஸ்பார்கள்‌ (ஆர்த்தோ 
இளேசு, மைக்ரோகிளைன்‌ ) ஹார்ன்பிளெண்டு. சுமாரான அளவில்‌ 
உள்ளது; ஹார்ன்பிளெண்டின்‌ இடத்தில்‌ அவ்வப்போது 
ஓரளவுக்கு பையோடைட்‌, ஆகைட்‌ ஆகிய கனிமங்கள்‌ உள்ளன, 
இது நிறை-படிக வயமானது; வழக்கமாக நடுத்தர மணித்துகள்‌ 
அளவுடையது. 


சையனைட்டின்‌ வெளி உமிழ்வு வகைகள்‌ டிரேகைட்‌, ஆர்த்‌ 
தோபையர்‌. 


டிரேகைட்‌ (ரஈachyte): வெளிர்‌-மஞ்சள்‌ அல்லது வெளிர்‌- 
சிவப்பு நிறமும்‌ புரைமையுமுடைய பாறை. இது திரள்‌ படிகவய 
அமைப்பு உடையது. சேனிடின்‌ (88ம்‌ 010௦) திரள்‌ படிகங்களாக 
உள்ளது; இது ஆர்த்தோ கிளேசின்‌ தெளிவான ஒளிபுகு வகை. 
கருநிறமான மற்ற திரள்‌ படிகங்களும்‌ எப்போதாவது காணப்படு 
கின்றன. 


8 


114 பொது நிலப்பொதியியல்‌ 


ஆல்கலிபாறைகள்‌ (Alkaline Rocks): இவற்றின்‌ சிலிகான்‌ 
ஆக்சைடு சதவீதம்‌ குறைவாக உள்ளது (40-50 சதவீதம்‌) 
ஆல்கலிகள்‌ சுமார்‌ 20 % வரை உள்ளன. 


நெபிலின்‌-சையனைட்‌; பருவெட்டான நுழைவுப்‌ பாறை. 
இதன்‌ முக்கிய ஆக்கக்‌ கூறுகள்‌ ஆல்கலி பெல்ஸ்பார்களும்‌ 
நெபிலினும்‌. நெபிலினை அதன்‌ சீரற்ற முறிவினுலும்‌ எண்ணெய்‌ 
மிளிர்வினாலும்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. கருமையான கனிமங்களின்‌ 
ஆல்கலி ஆம்பிபோல்களும்‌ பைராக்சின்களும்‌ இப்பாறையின்‌ 
உள்ளன. நெபிலின்‌ சையனைட்டின்‌ வெளி உமிழ்வு வகை 
அரிதாகவே உள்ளது. 


அமிலப்பாறைகள்‌ (AC Rock) எல்லா அமிலப்‌ பாறை 
களிலும்‌ தகைசால்பாக குவார்ட்ஸும்‌,பேளரவு பெல்ஸ்பார்களும்‌ 
(ஆர்த்தோகிளேஸ்‌) உள்ளன. இதனால்‌ இப்பாறைகள்‌ வெளிர்‌ 
நிறத்தைப்‌ பெறுகன்றன; குறைந்த அடர்வெண் உடையன 
(சுமார்‌ 2.7) 


ஒரேனைட்‌ (போஃறர£e): நிறைபடிகவய நுழைவுப்‌ பாறை; பொது 
வாக நடுத்தர மணிவயமானது; அவ்வப்போது பருவெட்டாகவும்‌ 
(Coarse) நுண்மணிவயமானதாயும்‌ இருப்பதுண்டு . இதில்‌ உள்ள 
பாறை-ஆக்குக்‌ கனிமங்கள்‌ குவார்ட்ஸ்‌, சாதாரண பொடாஷ்‌ 
பெல்ஸ்பார்‌ (ஆர்த்தோகிளேஸ்‌, மைக்ரோகிளைன்‌); அவ்வப்‌ 
போது அமில பிளேஜியோகிளேசும்‌, பையோ-டைட்டும்கூட 
இருப்பதுண்டு. பையோடைட்டுக்குப்‌ பதிலாக சில பாறைகளில்‌ 
மஸ்கோவைட்‌ அல்லது, ஹார்ன்பிளெண்டு அல்லது ஆகைட்‌ 
இருப்பதுண்டு. ்‌ 

அளவு முறையில்‌, சாதாரண பொடாஸஷ்‌ பெல்ஸ்பார்‌ பெரும்‌ 
பங்கு கொள்கிறது, சிலபோது இதற்குப்‌ பதில்‌ சிறிதளவு 
பிளேதியோகிளேசும்‌ இருக்கும்‌. கனிமப்‌ பிளவினாலும்‌ கண்ணாடி 
மிளிர்வினாலும்‌ மாமிசச்‌ சிவப்பாக உள்ள (வெள்ளை அல்லது 
சாம்பல்‌ மஞ்சள்‌)நிறத்தாலும்‌, பெல்ஸ்பார்களை எளிதில்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌. குவார்ட்ஸ்‌, நிறமற்ற அல்லது புகை-சாம்பல்‌ 
(கருப்பும்கூட) நிறமுடைய சீர்‌ உருவமற்ற எண்ணெய்‌ மிளிர்வும்‌, 
சீரற்ற அல்லது சங்குமுறிவும்‌ கொண்ட மணித்துகள்களாக இதில்‌ 
உள்ளது. கிரேனைட்டில்‌ பையோடைட்டுடன்‌ மஸ்கோவைட்டும்‌ 
இருந்தால்‌ அதை இரட்டை கிரேனைட்‌ (013 Granite) என்பர்‌. 

மேக்மா-அறையிலிருந்து வெளியே வந்து வெடிப்புக்களினூடே 
நுழையும்‌ சூடான வாயுக்களும்‌ எளிதில்‌ ஆவியாகும்‌ கூட்டுப்‌ 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 115 


பொருள்களும்‌ கிரேனைட்டை கிரைசென்‌ (0௨8௧) எனப்‌ 
படும்‌ பெல்ஸ்பார்‌-அற்ற .குவார்ட்ஸ்‌-மைகாவயப்‌ பாறையாக 
மாற்றுவதும்‌ உண்டு... இத்தகையப்‌ பாறைகளில்‌ வெள்ளீயமும்‌, 
டங்ஸ்டனும்‌, அவ்வப்போது, மாலிப்டீனமும்‌, ஆர்‌சீனிக்கும்‌ 
உள்ளன. 


கிரேனைட்டின்‌ வெளி உமிழ்வுப்‌ பாறைவகைகள்‌ லிப்பாரைட்‌ 
(பம்ழகார்‌6), குவார்ட்ஸ்‌ பார்பைரி (மெலா12 Porphyry). 

லிப்பாரைட்‌: இரள்படிகவய---அல்லது புலனாகா-அமைப்புடை 
யது.. இதில்‌, வெளிர்‌ நிறமான (அவ்வப்போது வெள்ளை) கண்ணாடி 
போன்ற அல்லது புலனகா பொதிப்பொருளில்‌ சிறிதளவு பெல்ஸ்‌ 
பார்‌, குவார்ட்ஸ்‌, பையோடைட்‌ பொதிப்படிகங்கள்‌ உள்ளன. 


குவாட்ஸ்பார்யைரி: மாற்றப்பட்ட லிப்பாரைட்‌, இதன்‌ பொதிப்‌ 
பொருள்‌ கெட்டியானது; பழுப்பு, பழுப்பு- மஞ்சள்‌, சாம்பல்‌ 
நிறமானது; பெரிதும்‌ சிதைவுற்ற ஆர்த்தோகிளேஸ்‌ பளபளப்‌ 
பான குவார்ட்ஸ்‌ படிகங்களைப்‌ பொதிப்படிகங்கள்‌ காணப்படுவ 
தில்லை. 


A. பாவ்லோவின்‌ அட்டவணையில்‌ உள்ள பாறைப்‌ பெயர்‌ 
களைத்‌ தவிர மேக்மா சம்பந்தப்பட்ட ஒரு ல பாறைகளையும்‌ 
குறிப்பிடலாம்‌... 


பெக்மடைட்டூகள்‌ (ஒeஜnatites): மேக்மா இறுகிப்‌ படிகமாகி 
வரும்போது கடைசியில்‌ உண்டாகும்‌ காரைப்‌ பாறைகள்‌. 
இவற்றை ஆக்கும்‌ மேக்மா எச்சப்‌ பொருளில்‌ எளிதில்‌ ஆவியாகும்‌ 
- பொருள்கள்‌ நிறைந்துள்ளன்‌. அமிலவய கிரேனைட்‌ மேக்மாக்‌ 
களைச்‌ சேர்ந்த பெக்மடைட்டுகள்‌ மிகச்‌ சாதாரணமானவை. 
இவை புலனாகு படிகவய அமைப்பைச்‌ சால்பாகப்‌ பெற்றுள்ளன. 
சிலபோது, இவற்றின்‌ கனிமப்பிளவுகளில்‌ குவார்ட்ஸ்‌ பெல்ஸ்பார்‌ 
படிகங்கள்‌ பின்னியவாறு வளர்ந்துள்ளதைக்‌ காணலாம்‌. இது 
பண்டைய ““ஹையெரோகிளிபிக்ஸ்‌?* எனப்படும்‌ எகிப்திய 
எழுத்தைப்‌ போல்‌ காட்சிதரும்‌. இவ்வகை பெக்மடைட்டை 
“இரேபிக்‌ இரேனைட்‌”” (ஜாaphic தாகாம்‌1௦) (படம்‌ 82) என்பர்‌. 


பெக்மடைட்டுகளில்‌ பெல்ஸ்பாரும்‌ குவார்ட்ஸுமே” முக்கிய 
மாகஉள்ளன; இவற்றில்‌ அவ்வப்போது மைகாவும்‌ உள்ளது. இப்‌ 
பறைகளில்‌ பெல்ஸ்பார்‌,மைகா, குவார்ட்ஸ்‌ பலஅரிய கனிமங்கள்‌, 
கதிரியக்கக்‌ கனிமங்கள்‌ ஆகியவற்றின்‌ தாதுக்‌ குவைகள்‌ உள்ளன. 


116 பொது நிலப்பொதியியல்‌ 





படம்‌ 22, பெக்மடைட்‌ (கிராபிக்‌ கிரேனைட்‌) 


ஆப்‌ஒடியன்‌ (08401காடி அல்லது எரிமலைக்‌ கண்ணாடி. இது ஒரு 
படித்தான, படிகமற்ற திண்மம்‌; இது பலவிதமான கூட்டமைவை 
உடையது. சாதாரணமான ஆப்சீடியன்கள்‌ 'அமிலவய எரிமலைக்‌ 
குழம்புகள்‌ (127௨) இறுயெதால்‌ உண்டானவை. இவை பெரும்‌ 
பாலும்‌ -கருப்பானவை. கண்ணாடி மிளிர்வும்‌ சங்கு முறிவும்‌ 
உடையவை. 


பியூமிஸ்‌ (யாற) புரைமை மிக்க அபடிகவயப்‌ பாறை; இது 
வாயுக்கள்‌ நிறைந்த எரிமலைக்‌ குழம்புகளின்‌ இயக்கத்தால்‌ உண்‌ 
டானது. இது புரைமை அமைப்பு உடையதாகையால்‌ தாழ்வான 
அடர்வெண்‌ உடையது. இது நீரின்‌ “மேல்‌ மிதக்கும்‌ எரிமலை 
இயக்கத்தினால்‌ தீவுகு (9200188110) பாறைகள்‌ எனப்படும்‌ ஒரு 
வகுப்பைச்‌ சேர்ந்த பாறைகளும்‌ உண்டாகியுள்ளன. எரிமலைகள்‌ 
வெளி உமிழும்போது நுண்ணிய பாறைக்‌ குழம்புத்‌ துளிகளும்‌, 
பாறை உகு பொருள்களும்‌, துகள்களும்‌, நீராவியும்‌, வாயுக்களும்‌ 
காற்றில்‌ தூவப்படுகின்றன. இத்தகைய பொருள்கள்‌ உதிரியாக 
ஒன்றுசேர்ந்து. படியும்போது எரிமலைச்‌ சாம்பல்‌ அல்லது எரிமலை 
மணல்‌(துகள்‌அளவுக்கு ஏற்ப பெயர்பெறும்‌) உண்டாகிறது. பெரிய 
துகள்கள்‌ *லேப்பில்லி” (181111 சிறிய கற்கள்‌ )எனப்படுகின்றன . 
பெரியவை எரிமலைக்‌ குண்டுகள்‌ (10008) எனப்படுகின்றன. 
எரிமலைச்‌ சாம்பலும்‌ எரிமலை மணலும்‌ காரையால்‌ ஒன்றாகப்‌ 
பிணைக்கப்பட்டுள்ளதை எரிமலைச்‌ சாம்பல்‌ (Volcamictuff) என்பர்‌; 
இதில்‌ பெருந்துகள்களும்‌ இருப்பதுண்டு; - 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 117 
படிவுப்‌ பாறைகள்‌ (Sedimentary Rocks) 


மேக்மாப்‌ பாறைகளுக்கு மாறாக, படிவுப்‌ பாறைகள்‌ கல்மண்ட 
லத்தின்‌ மேல்‌ பரப்பில்‌ நீர்‌, காற்று, உயிர்மங்கள்‌ ஆகியவற்றின்‌ 
இயக்கத்தால்‌ உண்டாகின்றன. 


கல்மண்டலத்தின்‌ உட்பகுதி ஏறத்தாழ முற்றிலும்‌ மேக்மாப்‌ 
பாறைகளாக இருக்கையில்‌ அதன்‌ மேற்பரப்புப்‌ பொருள்களில்‌ 
70 சதவீதம்‌ படிவுப்‌ பாறைகளால்‌ ஆகியுள்ளது. படிவுப்‌ பாறைப்‌ 
போர்வை பொதுவாகத்‌ தடிப்பானது அல்ல. சில இடங்களில்‌ 
சில இருபது அல்லது நூறு மீட்டர்‌ தடிப்பு உடையது; ஆனால்‌ 
புவிப்‌ பொருக்கில்‌ மற்றும்‌ சில பகுதிகளில்‌ படிவுப்‌ பாறைகள்‌ 
75-20 கி.மீ. தடிப்பு உடையன. 


இப்பாறைகள்‌ உதிரியான நிலையிலும்‌ கெட்டியான அல்லது 
திண்ம நிலையிலும்‌ உள்ளன. உதிரியான படிவுப்‌ பாறைகள்‌ 
உலர்ந்தவாறு உள்ளன ; எடுத்துக்கட்டாக மணற்படிவு ஓர்‌ உதிரி 
யான படிவுப்பாறை. கெட்டியான உலர்ந்த நிலையிலுள்ள 
களிமண்‌ விரைந்து நீரை உறிஞ்சுறெது. 


படிவுப்‌ பாறைகள்‌ உதிரியாகவோ காரையால்‌ பிணைக்கப்‌ 
பட்டோ (௦ம்‌) இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, மணல்‌ 
மணற்பாறையாக மாறலாம்‌ ; சரளைக்கற்கள்‌ (கால) உருள்கற்‌ 
பாறையாக (conglomerate) மாறலாம்‌. காரையால்‌ பிணைக்கப்‌ 
பட்ட பாறைகளில்‌ காரைப்‌ பொருளின்‌ கூட்டமைவு, வலிமை, 
அடர்த்தி ஆகியவற்றைத்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌, காரைப்‌ 
பொருளின்‌ கூட்டமைவு மாறுபடக்கூடும்‌. இது பெரும்பாலும்‌ 
பாறைத்துண்டுகளுக்கு இடையே ஓடும்‌ நீரிலிருந்து வீழ்படிவாக 
உண்டாகும்‌ பல்வேறு வேதியியக்‌ கூட்டுகளால்‌ ஆனது. இது 
(1) ஹைட்ரோகுளோரிக்‌ அமிலத்தால்‌ கிளர்வுறும்‌ கால்ஷியவய 
மாகவோ, : (2) கெட்டியான சிலிகாவயமாகவோ (சிலபோது 
மிளிர்வும்‌ உடையது); (3) மஞ்சள்‌, சிவப்பு, பழுப்பு நிறங்‌ 
களையும்‌ உயர்ந்த அடர்வெண்ணையும்‌ உடையதும்‌, அயவய 
மானதுமாகவோ, (4) எளிதில்‌ நீரில்‌ ஊறும்‌ களிவயமாகவோ 
பலவாறு இருக்கும்‌. 

உதிரியான படிவுப்‌ பாறைகளின்‌ புரைமையைத்‌ தெரிந்து 
கொள்வது- மிக முக்கியம்‌: இப்பாறைகளினூடே எந்த அளவுக்கு 
கீர்‌- எண்ணெய்‌ ஆகியவை புகமுடியும்‌ என்பதை இது காட்டும்‌. 


118 பொது நிலப்பொதியியல்‌ 

பாறையின்‌ வகைக்கு ஏற்ப புரைமை மாறுபடும்‌. எடுத்துக்‌ 
காட்டாக மணலின்‌ புரைமை 28 முதல்‌ 40 சதவீதம்‌ (சராசரி 
30-32 சதவீதம்‌) களிகளில்‌ 50-55 சதவீதம்‌. சில கடினமான ஒரு 
கனிமப்‌ பாறைகளும்‌ புரைமையுடையன; ஆனால்‌, இவற்றில்‌ 
புரைமை மிகவும்‌ குறைந்த அளவில்‌ உள்ளது. (௭. கா. சுண்‌ 
ணப்பாறை) 


பல படிவுப்பாறைகள்‌ படல அடுக்கு அமைப்பு உடையவை. 
(stratified). ஒரு படலத்தின்‌ அமைவு படிவு ஏற்படும்போது 
இருந்த சூழ்நிலைகளைப்‌ பொறுத்தது. இச்சூழ்நிலையில்‌ சிறிது 
மாற்றம்‌ ஏற்பட்டாலும்‌ படிவுப்‌ பொருள்களிலும்‌ மாற்றம்‌ எற்படு 
கிறது. பாறையில்‌ பலவிதமான படல அடுக்குகள்போல்‌ தோன்று 
வது இதனால்தான்‌ (படம்‌.23) அடுக்குகளைக்‌ கனிமத்தூள்களின்‌ கூட்‌ 
டமைவு, அளவு, அடர்த்தி ஆகியவற்றால்‌, பிரித்தறியலாம்‌. சில 
போது, இவற்றில்‌ எல்லாக்‌ குணங்களுமே, அதாவது, துகள்களின்‌ 
கூட்டமைவு, நிறம்‌, அடர்வு ஆகிய அனைத்துமே ஒரே சமயத்‌ 
தில்‌ அடுக்குக்கு அடுக்கு மாறுபட்டிருப்பதும்‌ உண்டு. 


'படிவாக்கச்‌ சூழ்நிலைகளைப்‌ பொறுத்து நேரான (௩௦௩௨1 சம 
கிடையானவை), குறுக்கான, சாய்வான வடிவுகள்‌ உள்ளதைக்‌ 
காணலாம்‌. சில படிவுப்‌ பாறைகளில்‌ அடுக்குகளே இல்லாமல்‌ 
இருக்கலாம்‌. எடுத்துக்காட்டாக, பவளத்திட்டை. ஆக்கும்‌ பவளப்‌ 





படம்‌ 23. படிவுப்பாறைகளில்‌ அடுக்கமைப்பு 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 119 


பூச்சககளாலும்‌, தாவரங்களாலும்‌ ஆக்கப்பட்ட கடலியல்‌ 
சுண்ணப்படிவுகளில்‌ இவ்வாறு உள்ளது- 


பிறப்பின்‌ அடிப்படையில்‌, படிவுப்‌ பாறைகளை முன்று முக்கிய 
வகுப்புகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 


1. நொ றுங்கல்‌ 1 பாறைகள்‌ (clastic rocks) இவை சிதைவுற்ற 
பாறைகளின்‌ துகள்கள்‌ மீண்டும்‌ ஒன்றாகத்‌ திரள்வதால்‌ உண்டா 
இன்றன. ்‌ 

2. வேதியியல்‌ பாலை றகள்‌ (chemical rocks) கரைசல்களி 
லிருந்து வீழ்படிவுகளாக உண்டானவை, 


3. உயிர்மத்‌ தோற்றப்‌ பாறைகள்‌ (௦rஜanogenic rocks), 
இவை உயிர்மங்களின்‌ வாழ்வியக்கத்தால்‌ உண்டானவை. 


மேக்மா வயப்பாறைகளைப்போலவே படிவுப்‌ பாறைகளை 
அடையாளம்‌ தெரிந்து கொள்ளும்போதும்‌, கனிமக்‌ கூட்டமை 
வையும்‌, அமைப்பையும்‌ கவனிக்கவேண்டும்‌. கனிமக்கூட்டமை 
வைக்‌ கொண்டு, வேதியியல்‌ வகை, மற்றும்‌ உயிர்மத்தோற்றப்‌ 
பாறைவகை ஆகிய இரண்டையும்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. ஆனால்‌, 
.நொறுங்கல்‌ பாறைகள்‌ :பல்வேறு கனிமங்களையும்‌ பாறைகளையும்‌ 
கொண்டுள்ளன, படிவுப்பாறைகளின்‌ ஆக்கப்பாங்கை அவற்றின்‌ 
அமைப்பால்‌ அறியலாம்‌. இது. முக்யெமாக கனிமத்‌ துகள்களின்‌ 
அல்லது படிகங்களின்‌ அளவு, உருவம்‌, நுண்‌ இழைமை ஆகிய 
வற்றை அடிப்படையாகக்‌ கொண்டது. 


மிகச்‌ சாதாரணமான சில படிவுப்‌ பாறைகளின்‌ சொல்‌ 
விளக்கத்தைக்‌ கீழே காணலாம்‌ ; Ee 


நொறுங்கல்‌ பாறைகள்‌ 


துண்டுகளின்‌ அளவுக்கு ஏற்ப இவற்றைக்‌ கீழ்க்காணும்‌ வகுப்பு 
களாகப்‌ பிரித்துள்ளனர்‌. 


1. உருள்கல்‌ - .நிறைபாறை (ரபdaceous or psephitic) 
2 மில்லி மீட்டருக்கும்‌ அதிகமான விட்டமுடைய பாறைத்துண்டு 
களை உடையது. 


2. மணல்‌-நிறை (௮renaceous or psammitic) பாறைகள்‌ 
6:05 முதல்‌ 2 மில்லிமீட்டர்‌ வட்டமுடைய பாறைத்துண்டுகளை 
உடையவை. 


120 பொது நிலப்பொ தியியல்‌ 


3. நுண்‌ துகள்‌ அல்லது தூள்‌ வயப்‌ பாறைகள்‌ (௮leunte) 
007 முதல்‌ 0:05 மி.மீ. விட்டமுடைய துகள்களால்‌ ஆனவை. 


4. களிநிறை அல்லது சன்னப்‌ பாறைகள்‌ (௨211306018, 
pelitic) 0°01 மி. மீ, விட்டமுள்ள மாவினால்‌ ஆனவை. 


நொறுங்கல்‌ பாறைகளைப்‌ பலவகையாகப்‌ பாகுபடுத்தி உள்‌ 
ளனர்‌. இவற்றில்‌ மேற்கண்ட அளவுகள்‌ சற்று மாற்றப்பட்ட 
வாறு உள்ளன. 


உருள்கல்‌-நிறை பாறைகள்‌ 


இவை 2 மில்லி மீட்டர்‌ முதல்‌ பல மீட்டர்‌ விட்டமுடைய 
பாறைத்‌ துண்டுகளால்‌ ஆன பாறைகள்‌. இவற்றிலுள்ள துண்டு 
“களின்‌ அளவு, உருவம்‌-நுண்‌ இழைமை ஆகியவற்றுக்கு ஏற்ப பின்‌ 
வருமாறு வகுக்கப்பட்டுள்ளன. 


திப்பைகள்‌ (Blocks): 100 மி. மீட்டருக்கும்‌ மேலான விட்ட 
முடைய கோண வயத்‌ துண்டுகள்‌. 


பாறைக்‌ கழிவுப்‌ பொருள்‌ (Rock waste): 10 முதல்‌ 100மி.மீ. 
விட்டமுடைய கோணவயத்‌ துண்டுகள்‌. 


நிலக்கழிவுப்‌ பொருள்‌ (Landwas£e): - 2 முதல்‌ 10. மி. மீ. 
விட்டமுடைய கோணவயத்‌ துண்டுகள்‌. 


ரளைகள்‌ (Boulders): 700 மி. மீட்டருக்கும்‌ மேலான விட்ட 
ருக்கு 
முடைய உருண்டையான உருள்கள்‌ துண்டுகள்‌. 


கூழாங்கற்கள்‌ (Pebbles): 10 முதல்‌ 100 மி.மீ. வட்டமுடைய 
உருண்டையான உருள்கல்‌ துண்டுகள்‌. 


சரளைக்கல்‌ (ரேக்‌): 2 முதல்‌ 70 மி. மீ. விட்டமுடைய 
உருண்டையான உருள்கல்‌ துண்டுகள்‌. 


காரையால்‌ பிணைக்கப்பட்டுள்ள மழுக்கப்படாத கோணவய 
மான துண்டுகள்‌ *“ப்ரெக்ஷியா?” (06001௨) பாறையாகின்றன. 
மழுக்கப்பட்ட உருண்டையான கற்கள்‌ பிணைக்கப்பட்டால்‌ உருள்‌ 
கல்‌ பாறை (002101001816) உண்டாகிறது. 


உருள்கல்‌- நிறை பாறைகளைக்‌ கண்டறியும்போது பின்வருவன 
வற்றைக்‌ கவனிக்க வேண்டும்‌: (1) துண்டுகளின்‌ கூட்டமைவு 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 727 


~ (composition) (2) துண்டுகளின்‌ உருவம்‌. உருண்டையான 
கூழாங்கற்களிலும்‌ கடல்நீரால்‌: உண்டானவை தட்டையாகவும்‌, 
ஆற்றுநீரால்‌ உண்டானவை முட்டை வடிவமாயும்‌ உள்ளதால்‌ 
உருவத்தைக்‌ கூர்ந்து கவனிப்பதால்‌ அவற்றின்‌ பிறப்பு பற்றி 
அறியமுடியும்‌. (3) துண்டுகளின்‌ அளவு; பல அளவுள்ள துண்டு 
கள்‌ காணப்பட்டால்‌ விட்ட அளவின்‌ வீச்சையும்‌ (18௦) மிகுதி 
யாகக்‌ காணப்படும்‌ அளவையும்‌ குறிக்கவேண்டும்‌. (4) காரை 
யால்‌ பிணைக்கப்பட்டிருந்தால்‌ காரையின்‌ கூட்டமைவு, அடர்த்தி, 
வலிமை ஆகியவற்றைக்‌ கவனிக்கவேண்டும்‌. 


மணல்‌-நிறை பாறைகள்‌ 


பரவலாகக்‌ கிடைக்கும்‌ மணலும்‌, மணற்பாறைகளும்‌ இவ்‌ 
வகுப்பைச்‌ சேர்ந்தவை. ்‌ 


மணல்கள்‌ உதிரியாகவோ கெட்டியாகவோ உள்ளன; இவை 
0:05 முதல்‌ 2 மி. மீ. விட்டமுடைய துண்டுகளால்‌ ஆனவை, 
மணற்பாறைகளில்‌ ஒரே அளவான துண்டுகள்‌ காரையால்‌ பிணைக்‌ 
கப்பட்டுள்ளன. 


துண்டுகளின்‌ அளவுக்கு ஏற்ப, மணல்களையும்‌ மணற்பாறை 
களையும்‌ ,பருவெட்டானவை--, நடுத்தர மணி அளவுடையவை, 
.நுண்மணி வயமானவை என்று பிரிக்கலாம்‌, இவை பெரும்பாலும்‌ 
குவார்ட்ஸ்‌ மணித்துகள்களை உடையன, ஏனெனில்‌, குவார்ட்ஸ்‌, 
“வேதியியமுறையில்‌ மிக்க நிலைப்புத்‌ தன்மையுடைய கனிமம்‌, 
பெல்ஸ்பார்‌, மைகா, கிளாகோனைட்‌ கார்பொனேட்டுகள்‌ மற்ற 
கனிமங்கள்‌ பலவும்‌, குவார்ட்ஸ்‌ துகள்களுடன்‌ கலந்து இருக்கலாம்‌. 
இவற்றில்‌ ஏதாவது ஒன்று அதிகமாகக்‌ காணப்பட்டால்‌ 
பாறைக்கு அதைக்‌ கொண்டு பெயரிடலாம்‌, (௪. கா. களாகோ 
னிடிக்‌ அல்லது பச்சைநிற மணல்‌ (2180001416 8804) மைகாவய 
மணல்‌, குவார்ட்ஸ்‌ மணல்‌ பெல்ஸ்பார்‌ அல்லது ஆர்கோஸ்‌ மணல்‌. 
காரைப்‌ பொருளின்‌ வேதியியல்‌ கூட்டமைவை அடிப்படையாகக்‌ 
“கொண்டு மணற்பாறைகளை, அயவய--, சுண்ண வய--, சிலிகா 
வய மணற்பாறைகள்‌ என்று அழைக்கலாம்‌. 


மணற்‌ பாறைகளையும்‌ உருள்கல்‌-நிறை பாறைகளைப்‌ 
"போலவே தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 
நுண்‌ துகள்‌ வயப்‌ பாறைகள்‌ 5 


“லெஸ்‌” (1௦௪58) என்று உச்சரிக்க வேண்டும்‌. லெஸ்‌-,போன்ற 
குறுமண்கள்‌ (1௦88) இந்தவகைக்குத்‌ தகைசால்பாய்‌ உள்ளன. 


722 பொது நிலப்பொதியியன்‌, 


“லெஸ்‌”, வெளிர்‌-மஞ்சள்‌ அல்லது வைக்கோல்‌ மஞ்சளானது;' 
0.01-0.05 மி. மீ. அளவுடைய குவார்ட்ஸ்‌ பெல்ஸ்பார்‌ துணுக்கு. 
களை உடையது. இவற்றுடன்‌ சிறிதளவு களிமண்‌; சுண்ணச்சத்து 
கலந்து இருப்பதுண்டு. சுண்ணச்சத்து சிறிய உருண்டையான 
கணுக்கற்களாகவோ அல்லது துகள்போல்‌ பரவலாகவோ கலந்‌. 
துள்ளது. இவை இரண்டையுமே ஹைட்ரோகுளோரிக்‌ அமில: 
சோதனையால்‌ கண்டு பிடித்துவிடலாம்‌. (அமிலம்‌ விட்டதும்‌. 
*லெஸ்‌” பொங்கினால்‌ அதில்‌ சுண்ணச்‌ சத்து கலந்துள்ளீதி) 'லெஸ்‌." 
பாறையை வெகு எளிதில்‌ மாவுபோல்‌ தூளாக்க முடி ம்‌. இது: 
மிக உயர்ந்த புரைமையுயைது (40-50%). இதில்‌ நீர்புகும்‌. நல்ஷ்‌ 
தடிப்பான “லெஸ்‌” படிவு உள்ள இடத்தில்‌ நீர்‌ ஓடைகளின்‌ பக்கங்‌: 
கள்‌ செங்குத்தாக உள்ளதைக்‌ காணலாம்‌. உலர்ந்த நிலையில்‌: 
“லெஸ்‌” நல்ல பாரம்‌ சுமக்க வல்லது. 





ஈரத்தில்‌ ஊறிய “லெஸ்‌, துணுக்குகளிடையே இருந்த. 
பிணைப்பை இழந்துவிடுவதால்‌, இறுக்கமாகி, மேற்புறத்தில்‌: 


வெடிப்புகளையும்‌ உள்‌ வீழ்வுகளையும்‌ (8181021068) பெற்றிருப்‌" 


பதைக்‌ காணலாம்‌. இவ்வாறு இது சுமார்‌ 10 சதவீத பருமன்‌ 
அளவை இழக்கிறது; ஆகவே, நீர்மண்டிய இடத்தில்‌ கட்டடங்கள்‌: 
'சேதமடைகின்றன. 


பெரும்பாலான அறிவியலாளர்கள்‌ லெஸ்‌? காற்றின்‌ இயக்‌! 
கத்தால்‌ உண்டானதாகக்‌ கருதுகின்றனர்‌. ஆனால்‌ அண்மையில்‌: 
நடந்த சோவியத்‌ ஆய்வுகள்‌ அங்கு பல இடங்களிலுள்ள *லெஸ்‌”' 
படிவுகள்‌ வேறுவிதமாகப்‌ படிந்துள்ளதைக்‌ காட்டியுள்ளன. காற்‌ 
றிலிருந்து படிவதோடு “லெஸ்‌” நீரினால்‌ அடித்து வரப்பட்டும்‌ படி. 
யக்கூடும்‌ என்று தெரிகிறது. 


பு 

“லெஸ்‌'-போன்ற குறுமணல்களில்‌ (1௦88-1116 1௦am5)பெருந்துகள்‌ 
களோடு (0.01-0. 05 மி. மீ.) மிக நுண்ணிய துகள்களும்‌ பெரிதும்‌: 
கலந்திருக்கும்‌. இவை அடிக்கடி மிகவும்‌ புரைமையோடு காணப்‌: 
படுகின்‌ றன ; கார்பொனேட்டுகளைக்‌ கொண்டிருக்கின்றன ; லெஸ்‌ 
பாறைகள்‌ போலவே குறுமண்கள்‌ சிலவும்‌ ஈரத்தை உறிஞ்சிக்‌. 
கொண்டு பருமனில்‌ குறைகின்றன. களிமண்‌ துகள்களின்‌ அளவு: 
(0.001 மி. மீட்டருக்கும்‌ குறைவானது) அதிகமானால்‌ இக்குறு' 
மண்கள்‌ அமிழ்வதில்லை. 


பல மணல்‌--களிவயப்பாறைகள்‌ (sandy loams and loams} 
இந்த வகுப்பைச்‌ சேர்ந்தவை. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ ட 123° 


சன்னப்பாறைகள்‌ (Fine fragmental rocks): சாதாரண களி! 
மண்களில்‌ ஒரு பகு இ நுண்ணிய பாறைத்துணுக்குகள்‌ பெளதிக. 
முறையில்‌ ஒன்றுசேர்ந்‌ ந்துபடிவதாலும்‌, மற்றொருபகுதிப்பாறைகள்‌ 
வேதியியல்‌ முறையில்‌ சிதைவுற்றதன்‌ விளைவால்‌ உண்டாகும்‌: 
பொருள்கள்‌ ஒன்று சேர்ந்து படிவதாலும்‌ உண்டாகும்‌ சன்னட்‌- 
பாறைகளே ; களிமண்களில்‌ கெயோலினைட்‌ (Kaolinite), 
மாண்ட்மாரில்லோனைட்‌ (montmorillonite) ஆதிய களிமண்கள்‌ 
தகைசால்பானவை. மாண்ட்மாரில்லோனைட்‌ மட்டும்‌ அதிகமாக : . 
. உள்ள களிமண்‌ பாறைக்கு பெண்ட்டோனைட்‌ (ஸற£௦nite) என்று: 
“பெயர்‌. இதன்‌ நிறம்‌ வெள்ளை அல்லது சாம்பல்‌-பச்சை . 
களிமண்ணின்‌ நிறத்தைக்‌ குறிக்கும்போது, பாறையில்‌ ஈரப்‌ 
பதனையும்‌ கவனிக்க வேண்டும்‌, ஈரமான களிமண்‌ உலர்ந்த களி” 
மண்ணைவிடக்‌ கருப்பாக இருக்கும்‌. உலர்ந்த நிலையில்‌ களிமண்‌ - 
வெகுவிரைவாக ஈரத்தை உறிஞ்சிக்கொண்டு நீர்‌ புகாத்தன்மை. 
யைப்‌ பெறுகிறது; மணல்‌ இதுபோல்‌ அல்லாது நீரை ஊடேபோக. 
விடுகிறது. உலர்ந்த களிமண்ணை எளிதில்‌ மாவாக அறைக்க முடி 
கிறது ; இது ஈரமானபோது குழைம (18814௦) நிலையிலுள்ளது ;- 
இதைப்‌ பல்வேறு உருவங்களில்‌ பிசைந்து காயவைத்தாலும்‌ 
காய்ந்த பிறகு அதே உருவத்தை உடையது. களிமண்ணின்‌ மேல்‌: 
நகத்தால்‌ கீறினால்‌ ஒரு பளபளப்பான கோடு ஏற்படும்‌. 
சுமார்‌ 1700° செ... வெப்பத்தில்‌ உருகும்‌ களிகளை அனல்பொறு: 
களிகள்‌ (refractory clays) என்பர்‌... சில களிவகைகள்‌ எண்ணெய்‌, 
கிரீஸ்‌ ஆயெவற்றை நல்லமுறையில்‌ உறிஞ்சிக்‌ கொள்கின்றன ; 
ஆகவே, இவற்றைக்‌ கம்பளியில்‌ இருந்து எண்ணெய்ப்‌ பசையை" 
எடுக்க உழை மண்போல்‌ (£யசா'5 ஒaரth) பயன்படுத்துகிறார்கள்‌. 


இயற்கையில்‌ களிமண்‌ மணலுடன்‌ கலந்தவாறு இருக்கக்கூடும்‌; 
இதைக்‌ குறுமண்‌ (1௦1) எனலாம்‌ ; குறுமண்ணில்‌ சரளைக்‌ கற்கள்‌ 
பாறைக்‌ கசடுகள்‌, திரளைகள்‌ இருந்தால்‌ திரளைக்குறுமண்‌ (ஸboulder- 
1௦am) எனலாம்‌. பாறையாக கெட்டியாக்கப்பட்ட திரளைக்‌ குறு 
மண்‌ “டில்லைட்‌” (1111446) எனப்படும்‌. கார்பொனேட்‌ அதிகம்‌. 
உள்ள களிமண்‌ சுண்ணக்களி (வ) கா!) அல்லது சுதை மண்‌. 


z க 
உடைக்க முடியாதளவு கெட்டியான நீர்‌ உறிஞ்சும்‌ தன்‌: 
மையற்ற களிமண்‌ களிப்பாறை (கதி!!116) எனப்படும்‌. 
வேதியியல்வய--, உயிர்மத்தோற்ற வயப்பாறைகள்‌ 


வேதியியல்வய, உயிர்மத்தோற்ற வயப்பாறைகள்‌ (chemical. 
and organogenic rocks) பெரும்பாலும்‌ வடிநிலப்‌ பள்ளங்களில்‌. 


124 ழொது நிலப்பொ தியியல்‌ 


(basins) உண்டாகின்றன. இவை பல இடைநிலைகளில்‌ சேர்க்கப்‌ 
பட்டவாறு உள்ளன. சிலவகையில்‌ ஒருபாறை மேற்கண்ட வகுப்பு. 
. களில்‌ எதில்‌' சேரும்‌ என்று சொல்ல முடிவதில்லை. 


வேதியியல்‌ பாறைகளின்‌ அமைப்பு அதை ஆக்கும்‌ கனிமப்‌ படி 
.கங்களின்‌ அளவைப்‌ பொருத்துள்ளது. ஆனால்‌, உயிர்மத்தோற்றப்‌ 
பாறைகளின்‌ அமைப்பு பாறைப்‌ பொதிப்பொருள்‌ எவ்வாறு பாது 
.காக்கப்பட்டுள்ளதேோ அதைப்பொருத்தோ, அல்லது உயிர்ம 
.இனத்தின்‌ சம்பந்தத்தைப்‌ பொருத்தோ அமைதிறது. 


வேதியியல்வய-, உயிர்மத்தோற்ற வயப்பாை றகள்‌ அவற்றின்‌ 
“வேதியியல்‌ கூட்டமைவைப்‌ பொருத்துப்‌ பகுக்கப்படுகின்றன . 


சுண்ணப்‌ பாறைகள்‌ (௨001806008 rocks) 

சுண்ணப்பாறைகள்‌ (1170651006) கேல்சைட்டினால்‌ ஆனது. இது 
மிகவும்‌ சாதாரணமாகக்‌ காணப்படுகிறது. கேல்சைட்‌ கனிமத்‌ 
.தைக்‌ கண்டறியப்‌ பயன்படும்‌ எல்லாக்‌ குணங்களும்‌ சுண்ணப்‌ 
பாறையைக்‌ கண்டறியவும்‌ உதவும்‌: ஹைட்ரோகுளோரிக்‌ அமி 
த்துடன்‌ ஏற்படும்‌ ர்வு மிகச்‌ சிறந்த சோதனை. சுண்ணப்‌ 
பாறைகள்‌ வழக்கமாக வெள்ளை அல்லது வெளிர்‌ மஞ்சள்‌ நிறமா 
.னவை ; ஆனால்‌, மாசுகள்‌ சேர்ந்து இதன்‌ நிறத்தைக்‌ கருப்புவரை 
மாற்றுகின்றன . இவை உயிர்மத்தோற்ற வயமாகவும்‌ வேதியியல்‌ 
தோற்ற வயமாகவும்‌ இரண்டு வகைப்படும்‌. முதல்‌ வகையில்‌ 
சிலபோது வெற்றுக்‌ கண்களுக்குத்‌ தெரியாதவாறும்‌ உள்ள 
அயிர்மப்‌ பொருள்களால்‌ ஆனது. உயிர்மப்‌ பொருள்கள்‌ நொறுங்‌ 
காதவாறோ நொறுங்யெவொறோ காணப்படும்‌. இவை எவ்வளவுக்‌ 
குப்‌ பாதுகாக்கப்பட்டுள்ளன என்பதைக்கவனிக்கவேண்டும்‌. ஏனெ 
னில்‌ படிவு உண்டானபோது இருந்த சூழ்நிலைகளை இது காட்டும்‌. 
எடுத்துக்காட்டாக, வடிநிலக்‌ குழிவின்‌ படுகையில்‌ சுழலோட்ட 
(tயாலயlent) நீரில்‌ படிந்த சிறுசிறு கஇளிஞ்சல்களின்‌ துண்டுகளால்‌ 
-ஆன சுண்ணப்பாறை (மடுத்திடல்‌ படிவுகள்‌, shoal water 
deposits). 

எவ்வகையான பொருள்களால்‌ சுண்ணப்பாை ற ஆக்கப்பட 
டுள்ளது என்பதைக்‌ கண்டவுடன்‌ அதைக்கொண்டே பாறையின்‌ 
பெயரும்‌ வைக்கப்படுகிறது. எ. கா. ஃபியூஸிலினோபவள--, 
பிரேக்கியோபாடு--சுண்ணப்பாறைகள்‌ சிப்பி இனக்‌ (mollusks) 
கிளிஞ்சல்களால்‌ ஆன சுண்ணப்பாறைக்கு கொக்கிய்னா (௦௦018) 
அல்லது கிளிஞ்சல்பாறை (shell limestone) எனப்பெயர்‌. “சாக்‌? 
(halk) எனப்படுவது ஒருவகை உயிர்மத்தோற்ற வகைச்‌ சுண்ணப்‌ 
பாறை ; இது நுண்ணிய ஆல்காக்களின்‌ சுண்ணவய எலும்புக்‌ 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 195: 


கூடுகளாலும்‌, சிறுசிறு பொராமினிபெராவின்‌ (foraminifera): 
ஓட்டுத்‌ துண்டுகளாலும்‌ ஆனது. ந 

வேதியியல்‌ வயத்தோற்ற சுண்ணப்‌ பாறைகளில்‌ கீழ்க்காணும்‌: i 
வகைகள்‌ முக்கியமானவை: 


1. கெட்டியான நுண்படிக வயத்திரள்கள்‌ (Compact o£: 
massive Limestone) இவற்றின்‌ படிக அமைப்பை நுண்ணோக்கி: 
யால்தான்‌ அறிய முடியும்‌. 


2. மீன்‌ முட்டைத்‌ திரள்வய சுண்ணப்‌ பாறை (00141௦: 
limestone) ; மையம்‌ சூழ்படலம்‌--, அல்லது சுடர்‌ அமைப்புடைய: 
கோளங்கள்‌ சுண்ணக்‌ காரையால்‌ பிணைக்கப்பட்டுள்ளன. 


3. ஊற்றுச்‌ சுண்ணப்‌ பாறை - (Tufa:or Travertine): நுண்‌ 
படிகவய கேல்சைட்‌ படிகங்களின்‌ புரைமை மிக்க தஇிரட்சிகள்‌: 
நிலநீர்‌ ஊற்று-நீராய்ப்‌ புவிப்பரப்பின்‌ மேலே வரும்போது: 
எஞ்சியுள்ள கேல்ஷியம்‌ கார்பொனேட்‌ கரைசலில்‌ இருந்து வீழ்படி 
வாவதால்‌ உண்டாகிறது. i 


4. கல்விழுதுகளும்‌($1818011128) , கல்புற்றுகளும்‌(Stalagmites): 
இவை கேல்ஸைட்டின்‌ கசிவுப்‌ படிவுகள்‌ (Sinter forms). 
குகைகளின்‌ கூரைப்‌ பகுதியிலிருந்து கசியும்‌ நிலநீரிலிருந்து' 
உண்டாகின்றன. குகையின்‌ கூரையிலிருந்து தொங்குவது 
போலும்‌, தரையிலிருந்து வளர்வது போலும்‌ காட்சியளிக்கின்றன.. 
இவை பருவெட்டான முறிவுத்‌ தளத்தை உடையன. 


சுதைமண்‌ (௧11); கேல்சைட்‌, களிமண்‌ துணுக்குகளால்‌ ஆன: 
பாறை, களிமண்‌ 30-50 சதவீதம்‌ உள்ளது. வெளித்‌ தோற்‌ 
றத்துக்குப்‌ சுண்ணப்‌ பாறைபோல்‌ இருக்கிறது. இதன்‌. தகை சால்‌: 
பான குணம்‌ ஹைட்ரோகுளோரிக்‌ அமிலத்துடன்‌ கிளர்வு 
கொள்வது; இதனால்‌ இதன்‌ மேற்பரப்பில்‌ ஒரு பொட்டு ஏற்படு: 
கிறது. கிளர்வு ஏற்பட்ட இடத்தில்‌ களிமண்‌ துணுக்குகளின்‌ 
அடர்வு ஏற்படுவதே இதற்குக்‌ காரணம்‌. 


டோலொமைட்‌ (Dolomite): இது முக்கியமாக டோலொமைட்‌ 
எனப்படும்‌ கனிமத்தால்‌ ஆன பாறை. இது பார்க்கச்‌ சுண்ணம்‌ 
பாறைபோல இருந்தாலும்‌ ஹைட்ரோ குளோரிக்‌ அமிலத்துடன்‌ 
குறைந்த அளவில்தான்‌ கிளர்வு கொள்கிறது. சுண்ணப்‌ பாறை. 
. களின்‌ படிவுகளில்‌ ஏற்படும்‌ பல வேதியியல்‌ மாறுபாடுகளினால்‌ 
டோலொமைட்‌ உண்டாகிறது. சண்ணப்‌ பாறைகளுக்கும்‌ 


726 பொது நிலப்பொதியியல்‌ 


-டோலொமைட்டுக்கும்‌ இடையே பல பாறைப்‌ படிநிலைகள்‌ 
உள்ளன. இது நீர்‌ வயக்‌ கரைசல்களின்‌ வீழ்படிவுகளாலும்‌ 
உண்டாகிறது. 


திலிகா வயப்‌ பாறைகள்‌ (Siliceous Rocks) 


சிலிகாவயப்‌ பாறைகளும்‌ வேதியியல்‌ வய அல்லது உயிர்மத்‌ 
“தோற்ற முறைகளில்‌ உண்டாகின்றன. உயிர்மத்‌ தோற்ற 
வகையில்‌ ஒன்று டையாடொமைட்‌ (Die) இது வெள்ளை 
.அல்லது வெளிர்‌ மஞ்சள்‌ நிறப்‌ பாறை. இது எளிதில்‌ நொறுங்கிச்‌ 
சன்ன மாவாக மாறும்‌. இது நுண்ணிய உபலவய (Opஓaline) 
.-டையாடம்‌ (012100) எலும்புக்‌ கூடுகளால்‌ ஆனது. 


வெளித்‌ தோற்றத்துக்கு டிரிபோலைட்டும்‌ (11ற௦1116) டையா 
“டொமைட்டும்‌ ஒன்றாகவே உள்ளன. முன்னையது சிறுசிறு 
.உபலத்துகள்‌ மணிகளால்‌ ஆனது; இதில்‌ சிறிதளவு டையாடம்‌ 
ஓடுகளும்‌ ரேடியோ லேரியன்‌ (8811018718) பூச்சிகள்‌, ஸ்பாஞ்சுகள்‌ 
்‌ (Sponges) ஆகியவற்றில்‌ சிலிகாவய எலும்புக்‌ கூடுகளும்‌ கலந்த 
வாறு உள்ளன. 


இதன்‌ தாழ்ந்த அடர்வெண்ணும்‌ விரைவாக நீரை உறிஞ்சும்‌ 
தன்மையும்‌ இதன்‌ தகைசால்பான குணங்கள்‌. ஆகவே, இதைக்‌ 
கையால்‌ எடுத்துப்‌ பார்ப்பதாலும்‌, நாக்கால்‌ தொட்டால்‌ ஓட்டிக்‌ 
கொள்வதாலும்‌ கண்டு கொள்ளலாம்‌. 


ஒபோகா (0ற0%8) : ஒரு கடினமான, சங்குமுறிவுடைய, வெள்ளை 
அல்லது சாம்பல்‌ அல்லது கருப்பு நிறப்பாறை. இதைத்‌ தட்டினால்‌ 
-ஒரு தனிப்பட்ட மணியோசையுடன்‌ உடைகிறது. இது ட்ரிபோ 
.லைட்டைவிட அதிக அடர்வு எண்‌ உடையது. நுண்ணோக்கியால்‌ 
பார்த்தால்‌ ட்ரிபோலைட்டைப்‌ போலவே ஓபோகாவும்‌ சிலிகா 
வயக்‌ காரையால்‌ பிணைக்கப்பட்ட சிறுசிறு உபலக்‌ கோளங்களா 
௮ம்‌, பலவித உயிர்மங்களின்‌ சிலிகாவய எலும்புக்‌ கூடுகளின்‌ 
துகள்களாலும்‌ ஆனது என்பது விளங்கும்‌. இது டையாடொமைட்‌ 
ட்ரிபோலைட்‌ ஆகிய பாறைகளின்‌ மாற்றப்பட்ட வகையாக 
இருக்கலாம்‌. a 


சிலிகாவயக்‌ கசிவு அடைகள்‌ அல்லது (8111௦6௦018 sinters) கெய்‌ 
-சரைட்டுகள்‌ (26386111-கொதிநீர்‌ படிவு) பல நிறமுடைய 
இலேசான பாறைகள்‌. இவை சிலிகா நிறைந்த வெந்நீர்‌ 
-ஊற்றுகளின்‌ வாய்ப்‌ புறத்‌தினருகே படின்றன. 





யுவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 727 
அமவயப்‌ பாறைகள்‌ (Ferruginous Rocks) 


இப்பாறைகள்‌, அய புரோடாக்சைடு (1700 protoxidc) 
அயஆக்சைடு (1100. ௦000௦) ஆகியவற்றால்‌ ஆனவை. இவை 
புவிமேற்‌ பரப்பில்‌ ஏரிகளிலும்‌ அழுவங்களிலும்‌, புல்வெளிகளின்‌ 
மேற்பரப்பிலும்‌ உண்டானவை. அயவயக்கரசிவு அடை (ferruginous 
ங்யீ£்‌) எனப்படும்‌ இப்படிவுகள்‌, பரவலாகக்‌ கிடைக்கின்றன; 
இரும்புத்‌ தாது வாகப்‌ பயன்படுகின்றன. 


ஹேலஜன்‌ மற்றும்‌ சல்பேட்டுப்‌ பாறைகள்‌ 
(Halogen and Sulphate Rocks) 


.இவை வேதியியல்‌ முறையில்‌ தோன்றியவை; பாறை உப்பு 
{1௦k lt) மிகச்‌ சாதாரணமான ஹேலஜன்‌ பாறை. இது 
ஹேலைட்‌ (halite) எனப்படும்‌ வெளிர்நிறக்‌ கனிமப்‌ படிவுகளின்‌ 
இிரட்சிகளே. இக்‌ கனிமத்தின்‌ நிறவேறுபாடுகள்‌ பெளதிகக்‌ குணப்‌ 
யிசக்குகளைப்‌ பொருத்தது. பாறை உப்புப்‌ படிவுகள்‌ பேரளவுடை 
யவை. இவை பல வேதியியல்‌ வயத்‌ தொழிற்துறைகளுக்கு அடிப்‌ 
படையாக அமைகின்றன. பாறை உப்பு, அடிக்கடி, அன்ஹைட்‌ 
ரைட்‌ ((anhydrite, CaSO,). பொடாஷியம்‌, சோடியம்‌, மெக்னீ 
ஷியம்‌ ஆகியவற்றின்‌ சிக்கலான கூட்டுகளுடன்‌ மாறிமாறிப்‌ படித்‌ 
இருப்பதைக்‌ காணலாம்‌. 


ஜிப்ஸம்‌ (ஐூற8மஊா) பரவலாகக்‌ கிடைக்கும்‌ ஒரு பாறை. இது 
பருவெட்டாகவும்‌ நுண்மணி வயமானதாயும்‌, நார்‌ வயமான 
தாயும்‌ (செலினைட்‌, (86121ம்‌1௦) இருக்கும்‌. இது பெரும்பாலும்‌ 
வெள்ளையாக இருக்கும்‌. சிலபோது வெளிர்‌ சிவப்பு, நீலம்‌, வெளிர்‌ 
நிறம்‌ போன்ற வண்ணங்களையும்‌ பெற்றிருக்கும்‌. 


பொடாவியம்‌, சோடியம்‌ ஆகியவற்றின்‌ கார்பொனேட்டுகள்‌, 
போரேட்டுகள்‌, சல்பேட்டுகள்‌ சிறு அளவில்‌ உள்ளன. ஆனால்‌, 
இவை பொருளாதார முக்கியத்துவம்‌ உடையவை. எ.கா. 
ஸோடியம்‌ கார்பொனேட்டு படிவுகளை உடைய ஏரிகள்‌ மேற்கு 
ஸைபீரியா, ட்ரான்ஸ்‌ பைகால்‌ பகுதி, ஜியார்ஜியா ஆகிய இடங்‌ 
களில்‌ உள்ளன. போரேட்டு படிவுகள்‌ இண்டீரா ஏரிக்கு (era) 
- அருகே உள்ளன. வெடியுப்புப்‌ படிவுகள்‌ (saltpetre) ட்ரான்ஸ்‌ 
..பைகால்‌ பகுதியிலுள்ள தொரோறினோ ஏரிக்கோவைகளில்‌ 
உள்ளன. கேஸ்பியன்‌ கடலில்‌ கரா-போகஜ்‌ கோல்‌ (Kஅாa— 
4 3௦22-0௦01) என்னுமிடத்‌ தில்‌ மிராபிலைட்‌ (Miாbilite) உற்பத்தி 
செய்யப்‌ படுகிறது. 


128 பொது. நிலப்பொ தியியல்‌ 


பாக்ஸைட்டுகள்‌ (Bauxites J 

பாக்ஸைட்‌ அலுமினியம்‌ ஹைட்ராக்ஸைடினால்‌ ஆன (41,0, 
.2H, 0) ஒரு பாறை. வழக்கமாக இது வெளிர்‌-மஞ்சள்‌, செம்பு 
பழுப்பு. சிவப்பு அல்லது எப்போதாவது வெள்ளை நிறமான சிறுசிறு 
உருண்டைகளைக்‌ கொண்ட திண்மமாகவும்‌ மண்போன்ற பண்ட. 
மாகவும்‌ காணப்படுகிறது. இது ஒரு முக்கிய அலுமினியத்‌ தாது. 

ம்‌ உயிர்ம எரிமங்கள்‌ (Caustobioliths) 

இவை உயிர்ச்‌ சத்துக்களாலோ அல்லது உயிர்மங்களின்‌ உடல்‌ 
பொருள்களாலோ ஆன .எரியக்‌ கூடிய பாறைகள்‌. இவற்றில்‌ 
பெரும்பாலானவை மிகவும்‌ பொருளாதார முக்கியத்துவம்‌ கொண்‌ 
. டவை. இவற்றுள்‌ நசிவுற்ற தாவரப்‌ பண்டங்களின்‌ பலநிலை 
களிலும்‌ உள்ள நிலக்கரிகள்‌ மிகப்‌ பரவலாகக்கிடைப்பவை. 


பீட்‌ (peat, சக்கை நிலக்கரி) உதிரியான, மஞ்சள்‌, பழுப்பு 
அல்லது கருப்பு நிறமுடைய பாறை; இது கண்ணுக்குத்‌ தெரிந்‌ 
தாற்போலுள்ள தாவரப்‌ பண்டத்தால்‌ ஆனது. இது குறைவான 
ஆக்ஸிஜன்‌ கிடைக்கக்‌ கூடிய நீர்மண்டிய சூழ்நிலையில்‌ தாவரப்‌ 
பண்டம்‌ ஓரளவுக்கு அழுகும்போது உண்டாகிறது. உயிர்ம 
எரிமங்களில்‌ “பீட்‌” மிகக்‌ குறைவான கரிச்சத்து உடையது 
52—62%. 


பழுப்பு நிலக்கரி (13தூம்‌6) காற்று இல்லாத சூழ்நிலையிற்‌ 
தாவரப்‌ பண்டம்‌ அழுகியதால்‌ இப்‌ பாறை உண்டாகிறது; இதில்‌ 
70 சதவீதம்‌ கரிச்சத்து சேர்ந்துள்ளது. இது இறுக்கமான கரும்‌- 
பழுப்பு அல்லது கருப்புத்‌ திண்மம்‌. இதன்‌ முறிவு மண்போன்றோ, 
சங்கு போன்றோ இருக்கும்‌, இது மங்கலான மிளிர்வு உடையது. 
இதன்‌ தூள்‌ நிறம்‌ கரும்‌-பழுப்பு. 

நிலக்கரி (C௦௨!) 82 சதவீதம்‌ வரை கரிச்சத்துடையது. இது 
ஒரு கருநிறப்‌ பாறை. இது லிக்னைட்டைவிட கெட்டியானது. 
இதன்‌ முறிவு மண்போன்றது அல்லது சங்கு போன்றது. இது 
இது மங்கலான மிளிர்வு உடையது. இது கையைக்‌ கரியாக்கு 
கிறது. இதன்‌ தூள்‌ நிறம்‌ கருப்பு. 

அனல்‌ மலி நிலக்கரி (Anthracite) உயர்ந்த வெப்பத்தாலும்‌ 
அழுத்தத்தாலும்‌ ஏற்படும்‌ மாற்றியல்‌ இயக்கத்தால்‌ நிலக்கரிகள்‌ 
மாற்றப்படுவதால்‌ உண்டாகியுள்ளது. இதில்‌ 95% கரிச்சத்து 
உள்ளது. இது கருநிறமுடைய மிகக்‌ கடினமான, குறை உலோக 
மிளிர்வுடைய பாறை. இது சீரற்ற அல்லது சங்கு முறிவுஉடையது. 
இது கெட்டியானது. கையைக்‌ கரியாக்குவது இல்லை. 


புவியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 139 


எரிமக்‌ களிமண்‌ பாறை (Combustible shale): உயிர்ம-மற்றும்‌: 
நொறுங்கல்வயத்‌ தோற்றங்களின்‌ கலப்பு விளைவாகும்‌. இது வடி 
நிலக்‌ குழிவின்‌ அடியில்‌ நுண்ணிய உயிர்மக்‌ குழை சேறும்‌ (0௦26, 
8200௦1) களிமண்‌ துணுக்குகளும்‌ ஒரே சமயத்தில்‌ படிவதால்‌: 
உண்டாகிறது. எரிமக்‌ களிப்பாறைகள்‌ மெல்லிய படலங்களால்‌ 
ஆனவை ; எரியும்போது தார்போன்ற புகைநாற்றத்தை வெளி 
-யிடுகின்றன. 


மண்ணெய்யும்‌ (றe£ர௦le௱m) அதன்‌ மாற்றுப்பண்டங்களும்‌ 
(ஆஸ்பால்ட்‌, ஒஜோகெரைட்‌, Asphalt, Ozokerite) உயிர்ம எரி 
மங்களாகவே கருதப்படுகின்றன. 


மண்ணெய்‌ (றetர௦lem) தாவர மிருக உயிர்ப்பொருள்கள்‌ 
அழகுவதால்‌ 'உண்டாகியுள்ள்தெனக்‌ கருதப்படுகிறது. இதன்‌ 
தோற்றத்தை விளக்கப்‌ பல கோட்பாடுகள்‌ எழுந்துள்ளன. இவற்‌ 
றுள்‌ உண்மையானதாக இருக்கக்கூடிய ஒன்றின்படி, 4 ஆற்று 
வண்டல்‌ தளங்களிலும்‌ (கழிமுகம்‌) உப்பங்கழிகளின்‌ அடியிலும்‌ 
சேரும்‌ உயிர்மப்‌ பொருளாலான குழை சேறு போன்ற வண்டல்‌ 
மண்ணெய்யின்‌ தாய்ப்பொருள்‌, உயர்ந்த அழுத்தத்தாலும்‌. 
வெப்பத்தாலும்‌ தாக்கப்படும்போது வாயுக்களும்‌, நீர்ம 
ஹைட்ரோ கார்பன்களும்‌ உண்டாகின்றன . இவையே பின்‌ மண்‌ 
ணெய்யை உண்டாக்குகின்றன. அழுத்தம்‌ மண்ணெய்யை மேலே. 
யுள்ள படிவுகளுக்குள்‌ நுழையச்‌ செய்கிறது. அங்கு புரைமை 
யுடைய பாறைகளில்‌ (மணல்கள்‌, மணற்பாறைகள்‌, சில சுண்ணப்‌ 
பாறைகள்‌) மண்ணெய்‌ சேமிக்கப்படுகிறது. இன்றைய மண்‌ 
ணெய்ப்‌ படிவுகள்‌ இப்படிவுகளுடன்‌ சம்பந்தப்பட்டுள்ளன. 


மண்ணெய்‌ பல நீர்மங்களும்‌ (1iஏய4) வாயுவய ஹைட்ரோ 
கார்பன்களும்‌ சேர்ந்த சிக்கலான கலவையாகும்‌. வெளித்தோற்‌: 
றத்துக்கு இது குறிப்பிட்ட நாற்றமுடைய ஓர்‌ இலேசான எண்‌: 
ணெய்‌ போன்ற திரவம்‌. கூட்டமைவைப்‌ பொருத்து, இது 
வெள்ளை, மஞ்சள்‌, செம்பழுப்பு-கரும்பழுப்பு ஆதிய நிறங்களை 
உடையது. இதன்‌ அடர்வெண்ணும்‌ இதற்கு ஏற்ப 0.76 முதல்‌ 
1.00 வரை மாறுபடுகிறது. 


அஸ்பால்ட்‌ (881811), ஓஜோகெரைட்‌ (௦z0kerite): அல்லது 
கனிம மெழுகு (iறeாகl ax) ஆகியவையும்‌ ஹைட்ரோ கார்‌ 
- பன்களின்‌ கலவைகளே. இவை பல எண்ணெய்களின்‌ (முன்னை 
ய்வை நேப்தலின்‌ எண்ணெய்களில்‌ இருந்தும்‌, பின்னையவை பேரஃ 
பின்‌ அடிப்படை எண்ணெய்களில்‌ இருந்தும்‌) மாற்றியல்‌ விளைவால்‌ 
9 


130 பொது நிலப்பொதியியல்‌ 


உண்டாகின்றன. வெளித்தோற்றத்துக்கு இவை ஒன்றே போல்‌ 
இருக்கும்‌ ; இரண்டுமே பழுப்பு அல்லது கருப்பான கெட்டியான 
* திரள்கள்‌; எண்ணெய்‌ மிளிர்வு உடையவை; தார்‌ நாற்றம்‌ 
உடையவை. ஒவ்வொன்றும்‌ தனித்தனி அடர்வெண்‌ உடையது. 
அஸ்பால்ட்‌ 11.2 ; ஒஜோகெரைட்‌ 0.80.97. 


மாற்றியல்‌ பாறைகள்‌ 


மாற்றியல்‌ பாறைகள்‌ (metamorphic rocks) புவியின்‌ ஆழ்‌ 
நிலைப்படல அடுக்குகளில்‌ உண்டாகின்றன. இவை மேக்மாவய, 
மற்றும்‌ படிவுவயப்பாறைகள்‌ வெப்பத்தாலும்‌, அழுத்தத்தாலும்‌, 
மற்றும்‌ மேக்மாவிலிருந்து :வெளிவரும்‌ வெப்ப வாயுக்களின்‌ 
இளர்வு இயக்கத்தாலும்‌ மாற்றப்பட்டு மீண்டும்‌ படிகமாவதால்‌ 
உண்டாகின்றன. இந்த இயக்கத்தின்‌ விளைவாகப்‌ பாறையின்‌ 
முதன்மை அமைப்புகளும்‌ நுண்‌ இழைமைகளும்‌, . கனிம-— வேதி 
யியல்வயக்‌ கூட்டமைவும்‌ மாறுபடுகின்றன. மா ற்றியக்கம்‌, 
1. பாறைகள்‌ பெரிதும்‌ சுருங்குகையில்‌ மலைகள்‌ வளையும்போதும்‌, 
2. மலைகள்‌ ஆழத்தில்‌ அமிழும்போது வெப்பமும்‌ அழுத்தமும்‌ 
அதிகரிக்கும்போதும்‌ ; 3. பாறைக்‌ குழம்புகளைத்‌ தொடும்போதும்‌ 
உண்டாகிறது. 


மாற்றியல்‌ பாறைகள்‌ நிறை படிகவயமானவை ; இலைக்கட்டு 
அமைப்பு (f௦liated) ; அல்லது பட்டை அமைப்பு அல்லது நார்வய 
அமைப்பு உடையவை. இந்த நுண்இழைமைகள்‌ பாறை அழுத்த 
விசைக்கு நேர்குத்தாகக்‌ கனிமங்களின்‌ நீள்‌ அச்சுகள்‌ அமை 
வதால்‌ உண்டாகின்றன. 


முக்கியமான மாற்றியல்‌ பாறைகள்‌ பின்வருவன. 


நைஸ்பாறை (ஜ௦்‌88): குவார்ட்ஸ்‌, பெல்ஸ்பார்‌, மைகா, 
ஹார்ன்பிளெண்டு ஆகியவற்றைக்‌ கொண்ட மாற்றியல்‌ பாறை 
கள்‌. இவை வரி வரியான அமைப்பையும்‌ சட்டுப்படல அமைப்பை 
யும்‌ உடையவை. பையோடைட்‌, மஸ்கோவைட்‌, மைகா நைஸ்‌ 
களும்‌ கூட உள்ளன. இவை மேக்மாவயப்‌ பாறைகளிலிருந்து 
மாற்றியல்‌ வயமாகவோ (011110-ஐு6183) படிவுப்‌ பாறைகளிலிருந்து 
மாற்றியல்‌ வயமாகவேர ((para-gneiss) உண்டாகின்றன. 


களிமண்‌ பாறைகள்‌. (lay 812168); களிவயப்‌ பாறைகளின்‌ 
மாற்றத்தில்‌ முதல்‌ கட்டத்தில்‌ உண்டாக்கப்படுகின்றன. இறுக்‌ 
கத்தைத்‌ தவிர இதில்‌ வேறு மாற்றம்‌ ஏதும்‌ நிகழாததால்‌ சில 
அறிவியலாளர்கள்‌ இதைப்‌ படிவுப்‌ பாறைகளில்‌ சேர்க்கிறார்கள்‌. 


பணிவின்‌ வெளிப்‌ புன்க்கேர்ள மண்டலங்கள்‌ 131 


களிம்ண்‌ பாறைகளில்‌ நல்ல சட்டுமை (8011910811) போன்ற 
அமைப்பு' உள்ளது ; படிவுப்பாறைகளில்‌ இவ்வாறு இல்லை. இத 
னால்‌ களிமண்‌ பாறைகள்‌ எளிதில்‌ 'மங்கலான மிவிர்வுடைய கத்தி 
போன்ற படலங்களாகப்‌ பிளக்கிறது. 


மற்ற மாற்றியல்‌ பாறைகளுக்கு எதிர்மாறாக இவை நிறை 
படிகவயமானவை அல்ல. இவை வெளித்தோற்றத்துக்குக்‌ களி 
மண்களைப்‌ போலுள்ளன. மண்போன்ற முறிவும்‌, மங்கலான 
மிளிர்வும்‌ உடையன. ஆனால்‌, இவை நீரை உறிஞ்சுவது இல்லை. 


பில்லைட்டுகள்‌ (றhy£es): களிமண்பாறைகளின்‌ மாற்றியலில்‌ 
அடுத்த நிலையைக்‌ குறிக்கின்றன. இவை நிறை படிகவயமானவை; 
வழக்கமாக நுண்படிக அமைப்புடையவை. படிகங்கள்‌ கண்ணால்‌, 
காணமுடியாதவை ; ஆனால்‌, பிளவுத்‌ களத்தில்‌ மென்மையான 
பட்டுமிளிர்வுபோல்‌ தோன்றுவதால்‌ இதை உணரலாம்‌. பில்லைட்‌ 
டுகள்‌ நுண்ணிய மைகா, குவார்ட்ஸ்‌ செதிள்துகள்களால்‌ 
ஆனவை. 


மைகாஷிஸ்டுகள்‌ (ஈக 801818): களிமண்‌ வயப்பாறைகள்‌ 
மேலும்‌ மாற்றப்படுவதால்‌ உண்டாகின்றன. இவை நல்ல நிறை- 
படிக அமைப்புடையவை ; : இலைக்கட்டு நுண்இழைமை உடை 
யவை; மைகாவையும்‌ குவார்ட்ஸையும்‌ உடையவை; நைஸ்களில்‌ 
உள்ள பெல்ஸ்பார்‌ இவற்றில்‌ காணப்படுவதில்லை. இதைக்‌ 
கொண்டு இவற்றைத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. ஷிஸ்டு பாறையில்‌ 
மைகா அதிகமாக உள்ளபோது அதை மஸ்கோவைட்‌ சட்டு 
என்றும்‌ பையோடைட்‌ ஷிஸ்டு என்றும்‌ அழைக்கலாம்‌. 


மேலே கண்ட பாறைகளைத்‌ தவிர நிறைபடிக அமைப்பையும்‌ 
இலைக்கட்டு நுண்‌ இழையையும்‌ கொண்ட பல மாற்றியல்‌ பாறை 
கள்‌ உள்ளன. இவற்றைப்‌ படிகவய வஷிஸ்டுகள்‌ (crystalline schists) 
என்று அழைக்கலாம்‌. | இவற்றிலுள்ள முக்கிய கனிமத்தைக்‌ 
கொண்டு இவற்றை டால்க்‌ ஷிஸ்டு, குளோரைட்‌ ஷிஸ்டு என்று 
பெயரிடுவது வழக்கம்‌. 


குளோரைட்‌ பலகைப்பாறை அல்லது ஷிஸ்டு (chlorite slate or 
schist): குளோரைட்டின்‌ செதிள்துகள்களாலான சட்டுத்தன்மை 
யுடைய பாறை. இதில்‌ குவார்ட்ஸ்‌ கலந்தவாறுள்ள டால்க்‌, 
மைகா, பெல்ஸ்பார்‌, மேக்னடைட்‌ ஆகிய கனிமங்களும்‌ இதில்‌ 
துணைக்கனிமங்களாக (8006880137 minerals) உள்ளன. 


132 பொது நிலப்பொதியியல்‌ 


டால்க்‌ ஷிஸ்டு (121௦504184): முக்கியமாக டால்கினால்‌ ஆனது; 
இது குறைந்த கடினத்தன்மையையும்‌. உயர்ந்த அனல்பொறுக்கும்‌ 
தன்மையையும்‌ உடையது. எண்ணெய்‌ போன்று வழவழப்பாக 
உள்ளது. இது உயாவியாகப்‌ பயன்படுகிறது. இதிலிருந்து 
அனல்‌ பொறு கற்களும்‌ செய்யப்படுகின்றன. 

ஹார்ன்‌ பெல்ஸ்‌: (1௦701618) என்பது களிமண்வயப்‌ பாறை 
களும்‌ வெளி உமிழ்‌ காரப்பாறைகளும்‌ ஒன்றின்மேல்‌ ஒன்றுபடும்‌ 
போது உண்டாகும்‌ மாற்றியல்‌ பாறை; இது வெள்ளை, சாம்பல்‌, 
வெளிர்‌ சிவப்புச்சாம்பல்‌ நிறம்கொண்ட கெட்டியான சங்கு 
முறிவு உடைய பாறை. இது முக்கியமாக குவார்ட்ஸாலும்‌ 
ஆம்பிபோல்களாலும்‌ ஆனது. இவ்‌ வகைப்‌ பாறைகளில்‌ பையோ 
டைட்‌, மஸ்கோவைட்‌. அபடைட்டும்‌ மற்ற கனிமங்கள்‌ சிலவும்‌ 
கலத்தவாறு இருப்பதும்‌ உண்டு. 


குவார்ட்ஸைட்‌ (004112116)- முற்றிலும்‌ மறுமுறை படிகமான 
குவார்ட்ஸ்‌ மணித்துகள்களால்‌ ஆனது. இது நிறைபடிக வயமா 
னது; நுண்படிக அமைப்புடையது; திண்மையானது; அரிதாக 
இலைக்கட்டு நுண்‌ இழைமை பெற்றிருப்பதும்‌ உண்டு. குரயவகை 
கள்‌ வெள்ளை அல்லது வெளிர்‌ சாம்பல்‌ நிறமுடையவை. மாசுகள்‌ 
இருந்தால்‌ செம்பழுப்பு, மஞ்சள்‌ நிறங்களையும்‌ பெறும்‌. 
குவார்ட்ஸ்‌ மணல்கள்‌, மணற்பாறைகள்‌, மற்ற சலிகாவயப்பாறை 
கள்‌ ஆகியவை மாற்றியலால்‌ மாறுபட்டு குவார்ட்ஸ்சைட்டுகளா 
இன்றன. 2 


ஆ 
% 


ஜேஸ்பர்‌ (18502): சடினமான, கெட்டியான, தெளிவான 
அல்லது பல வண்ணப்பாறை. இது நுண்மணிவய குவார்ட்ஸ்‌; 
சால்சிடொனி ஆகியவற்றால்‌ ஆனது. இதில்‌ ஹேமடைட்‌, 
எபிடோட்‌, குளோரைட்‌ ஆகியவை மாசுகளாக உள்ளன. 


சலவைக்கல்‌ (2௨016): பாறை. இது கார்பொனேட்‌ பாறை 
யின்‌ மாற்றத்தால்‌ உண்டான மாற்றியல்வய சுண்ணப்பாை ற. 
இது பெரும்பாலும்‌ திண்ணியது. ஏறத்தாழ ஒரே அளவுடைய 
கேல்ஸைட்‌ படிக மணிகளால்‌ ஆனது. இதில்‌ குவார்ட்ஸ்‌, ஹார்ன்‌ 
பிளெண்டு, பைராக்ஸீன்‌, ஆலிவீன்‌, அவ்வப்போது பெல்ஸ்பார்‌ 
ஆகியவை மாசுகளாக உள்ளன. இவை இப்‌ பாறையின்‌ நிறத்துக்‌ 
கும்‌ அமைப்புக்கும்‌ காரணமாகின்றன. நல்ல தூய நுண்மணிவய 
வகைகள்‌ சிற்பம்‌ செய்யப்‌ பயன்படுகின்றன. 


புலியின்‌ வெளிப்‌ புவிக்கோள மண்டலங்கள்‌ 133 


பல மாசுகளால்‌ நிறமூட்டப்பட்டுள்ள சலவைக்கற்கள்‌ அணிக்‌ 
கற்களாகப்‌ (௦ரறலறen£al 84006) பயன்படுகின்றன. சோவியத்‌ 
ரஷ்யாவில்‌ இது யூரல்‌, கரேலியா, க்ரிமியா, ட்ரான்ஸ்‌ காகஸஸ்‌ 
தடு ஆசியா போன்ற பல இடங்களில்‌ வெட்டி எடுக்கப்படுகிறது. 
படிகவய டோலோமைட்‌ சலவைக்‌ கல்லைப்போலவே இருக்கும்‌. 
ஆனால்‌, டோலோமைட்‌ எனப்படும்‌ கனிமப்படிகங்களால்‌ ஆனது. 
இதுவும்‌ சலவைக்‌ கல்லைப்போலவே கட்டடங்களிலும்‌ அணிக்‌ 
கல்லாகவும்‌ பயன்படுகிறது. 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 
(Exogenous Processes) 


புவியின்‌ புடைகூறு (7௦1194) நிலையானதல்ல. இது நீர்‌, காற்று 
வெப்பமாறுபடுகள்‌ ஆகியவற்றின்‌ விளைவாக இடைவிடாது மாறிய 
படியே உள்ளது. புவியின்‌ மேற்கூறுகளில்‌ (100௦ ஜஹமபு) காணப்‌ 
படும்‌ இம்மாறுதல்கள்‌ வெளித்தோற்ற அல்லது புறத்‌ தோற்றக்‌ 
(6௩0த0008) காரணங்களால்‌ ஏற்படுகின்றன. 


காற்று, வெண்பனி, பனிக்கட்டி, புவிமேற்பரப்பில்‌ ஓடிப்‌ 
பின்‌ அதனுள்‌ செல்லும்நீர்‌, நீர்த்தேக்கங்களிலும்‌ குட்டைகளிலும்‌ 
உள்ள நீர்‌ ஆகியவற்றின்‌ குணங்களையும்‌, அவற்றினால்‌ உண்டாகும்‌ 
விளைவுகளையும்‌ மற்ற வெளிப்புற இயக்க விசைகளையும்‌ பற்றிக்‌ கவ 
னிப்போம்‌. இவ்‌ விசைகளின்‌ இயக்கம்‌ புவிப்பரப்பைத்‌ தட்டை. 
யாக்குவதையும்‌ நிலை குலைக்கப்பட்ட பொருள்களைத்‌ தாழ்வான 
இட்ங்களுக்குக்‌ கடத்திச்‌ செல்வதையும்‌ மலைகளை மெல்ல அரித்துப்‌ 
புதுப்‌ பாறைப்‌ படலங்களை வெளிப்படுத்துவதையும்‌ குறிக்கோளா 
கக்‌ கொண்டுள்ளது. 


பாறை--உகலியக்கம்‌ 


உகலியக்கம்‌ (weatherinஜg) : என்பது ஒரு கூட்டுச்சொல்‌. இது 
புவியின்‌ மேற்பரப்பில்‌ நிகழும்‌ பெளதிக, வேதியியல்வய உயிரி 
யியல்வயச்‌ (உயிர்மவய) செயல்முறைகளை ஒன்றாக இணைக்கிறது. 
இச்‌ செயல்முறைகள்‌ வெப்ப மாறுபாடுகள்‌, நீர்‌ பனிக்கட்டியாக 
மாறுதல்‌, காற்றிலுள்ள ஆக்ஸிஜன்‌, கார்பன்டை ஆக்சைடு, காற்று 
மண்டலப்‌ பொழிவுகளான மழைநீர்‌, வெண்பனிப்‌ பொழிவு, மண்‌ 
ணிலுள்ள உயிர்ம அமிலங்கள்‌ ஆயெவற்றின்‌ இயக்கங்களின்‌ விளை 
வாலானவையே. பெளதிக, வேதியியல்வய, உயிரியல்வய ௨௧ 
லியக்கங்களை வெவ்வேறாகக்‌ கருதினாலும்‌ இவற்றை வரையறுத்துக்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 135 


காட்டுவது எளிதல்ல. இயற்கையில்‌ இவை ஒரே சமயத்தில்‌ 
செயல்படுகின்றன. 


, பெளதிக உகலியக்கம்‌ (mechanical weathering): இது முக்கெ 
மாகக்‌ கனிமங்களிலும்‌ பாறைகளிலும்‌ ஏற்படும்‌ வெப்ப அளவு 
மாறுபாடுகளால்‌ விளைகிறது. இம்‌ மாறுபாடுகள்‌ காற்றின்‌ வெப்ப 
அளவு மாறுபடுவதால்‌ பெரிதும்‌ உண்டாகின்றன. சிலபோது 
நேரடியாகச்‌ சூரிய வெப்பம்‌ படுவதாலும்‌ ஏற்படுகின்றன. கனிமங்‌ 
களும்‌ பாறைகளும்‌ சூடாகும்போது பருக்கின்றன; குளிர்ச்சி 
அடையும்போது சுருங்குகின்றன. இந்த விரிவும்‌ சுருக்கமும்‌ மிகச்‌ 
சிறிதளவே இருந்தாலும்‌, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாகத்‌ 
தொடர்ந்து மாறிமாறி நிகழ்வதால்‌ கவனிக்கத்தக்க விளைவுகளை 
உண்டாக்குகின்றன. இவ்வாறு மாறிமாறி நிகழும்‌ மாற்றங்களால்‌ 
பாறையின்‌ கனிமப்படிகங்களுக்கு இடையேயுள்ள பிணைப்பு மெல்ல 
தலிவடை$ூறது.. பருவெட்டான கனிம மணிகளில்‌ பிணைப்பு வேக 
மாக நலிவடைநறெது. ஏனெனில்‌, நுண்மணிகளைவிடப்‌ பெரிய 
மணிகள்‌ அதிகமாக விரிவடைகின்றன. பாறைகளின்‌ நிறமும்‌ 
மூக்கியமானது. கருநிறக்‌ கனிமங்களும்‌ பாறைகளும்‌ வேகமாக 
வெப்பமடைகின்றன ; எனவே, வெளிர்நிறக்‌ கனிமங்களையும்‌ 
பாறைகளையும்விட விரைவாக அளவில்‌ பருக்கின்றன. பொட்டுப்‌ 
பொட்டாக நிறமுடைய பாறைகளிலுள்ள கனிமப்பிணைவு ஒரு 
-சீரான நிறமுடைய பாறைகளில்‌ உள்ளதைவிட விரைவில்‌ குறை 
கிறது. (எ. கா. கருப்பு, சிவப்பு, வெள்ளை நிறக்‌ கனிமங்களை 
யுடைய கிரேனைட்‌). மாறுபட்ட நிறமும்‌ வேதியியல்‌ கூட்டமை 
வும்‌ உடைய திண்துகள்கள்‌ மாறுபட்ட விரிவுக்கெழு உடையன. 
இதனால்‌ இவை விரியும்போது இவற்றுக்கு இடையே ஒரு துணை 
தகைவு.ஏற்படுகிறது. 


பருவெட்டான பல நிறமுடைய பாறைகள்‌ வெப்ப மாற்றங்‌ 
களுக்கு மிகக்‌ குறைந்த எதிர்ப்பு உடையன. பாறைகள்‌ குளிர்ந்த 
இரவுக்குப்பின்‌ பகலில்‌ வெம்மையுறும்போது செதிள்‌ பொருக்கு 
போல்‌ உறிகின்றன. குளிர்வடைவதால்‌ பாறை வெடிக்கிறது. 
பல நூற்றாண்டுகளாக விரிவதும்‌ சுருங்குவதும்‌ நடைபெறுவதால்‌ 
கனிமங்களில்‌ நுண்ணிய வெடிப்புகள்‌ உண்டாகின்றன. முத்லில்‌ 
இவை கண்ணுக்குப்‌ புலப்படாமல்‌ இருந்தாலும்‌ நாளடைவில்‌ கனி 
மங்களையும்‌ பாறைகளையும்‌ தகர்த்துவிடுகன்றன. பாறைக்‌ கனிமம்‌ 
பெளதிக முறையில்‌ தகர்க்கப்படுவது, பகல்‌ இரவு வெப்பமாற்றத்‌ 
தில்‌ மிகுந்த வேற்றுமை ஏற்படும்போது அதிகரிக்கிறது. பாலை 
வனங்களில்‌ பகல்‌ வேளையில்‌ பாறைப்‌ பரப்பு 70 செ. அளவுக்கு 
வெப்பமடைகிறது. இரவில்‌ 0 அளவுக்குக்‌ குளிர்கிறது. இத்‌ 


~ 


136 பொது நிலப்பொ தியியல்‌. 


தகைய வெப்பதட்ப நிலையுடைய கண்டப்பகுதிகளில்‌ இளவேனி 
லிலும்‌ இலையுதிர்‌ காலத்திலும்‌ அதிக வெப்ப மாற்றங்கள்‌ . ஏற்படு 
கின்றன. ஆகவே, பாலைகளில்‌ பெளதிக உகலியக்கம்‌ பெருமளவில்‌ 
நடைபெறுகிறது. 


... வெப்பம்‌, குளிர்ச்சி ஆகியவற்றின்‌ இயக்கத்தை நீர்‌ ஊக்குவிக்‌ 
கிறது. மழையினால்‌ பாறை ஈரமாகிப்‌ பின்‌ உலர்கெறது. இவ்‌ 
வாறு திரும்பத்‌ திரும்ப நிகழ்வதால்‌ பாறைத்‌ துகள்களினிடையே 
யுள்ள பிணைவு நலிதிறது. பாறையின்‌ நுண்புரைகளிலும்‌ வெடிப்பு 
களிலும்‌ இறுகும்நீர்‌, இதைவிட அதிக அழிவை உண்டாக்குகிறது. 
துருவப்பகுதிகளில்‌ வெப்ப மாற்றம்‌ அதிகமாக உள்ளது. அங்கு 
உறைபனி (17081) உகலியக்கம்‌ நிகழ்கிறது. வெப்ப அளவு சுன்னத்‌ 
துக்கும்‌ (0) கீழே செல்லும்போது நீர்‌ பனிக்கட்டியாக உறை 


. | ்‌ 2 
கிறது. அதன்‌ கன அளவு பதினொன்றில்‌ ஒரு பங்கு (3: ) A 


கரிக்கிறது. இவ்வாறாக, பகல்‌ வெப்பம்‌ அதிகமாக உள்ளபோது 
பாறை வெடிப்பில்‌ தங்கியுள்ள நீர்‌ இரவில்‌ பாறை குளிர்வடைந்து 
பனிக்கட்டியாக உறையும்போது அவ்வெடிப்பை அகலமாக்கு 
இறது. 


பாறை வெடிப்பில்‌ உறையும்‌ நீர்‌, ஒருசதுர சென்டிமீட்டருக்‌ 
குப்‌ பல்லாயிரம்‌ கிலோ கிராம்‌ அழுத்தம்வரை உண்டாக்குகிறது. 
ஆகவே, பகல்‌-இரவு வெப்பமாறுபாடு அதிகமாகவுள்ள இடங்‌ 
களில்‌ பெளதிக உகலியக்கம்‌ அதிகமாக ஏற்படுகிறது, இதனால்‌ 
யாறைகளின்‌ சரிவில்‌ உடைந்து விழும்‌ பாறைக்‌ கட்டிகள்‌ மலையடி 
அகுப்பு (12108) போல்‌ குவிகின்றன. இத்தகைய பாறைக்குவியல்‌ 
கள்‌ நிலையற்ற சரிவுகள்‌. இவற்றின்‌ மேல்‌ ஏறுவது ஆபத்தானது. 
செங்குத்தான பாறைகளின்‌ சமதளப்‌ பக்கங்களில்‌ பாறைகள்‌ 
பெளதிக உகலியக்கத்தால்‌ தொடர்ச்சியாகக்‌ கிடக்கும்‌ பாறாங்கற் 
களாக மாறுகின்றன. 


காற்றுமண்டல மின்னல்வயத்‌ தோற்றப்பாடுகளும்‌ பாறை 
களைப்‌ பாதிக்கின்றன. மின்னல்‌ பாறைகளை உடைக்கிறது ; உருக்கு . 
இறது. மணல்களை உருக்கி கோல்களைப்‌ போலாக்குகிறது (1ய1ஜபா1- 
128). ஆனால்‌, இந்‌ நிகழ்ச்சிகள்‌ மிக அரிதானவை. 


வேதியியல்‌ உகலியக்கம்‌ 


காற்றிலுள்ள வாயுக்களும்‌, சூரியக்கதிர்களும்‌ கனிமங்களி 
லும்‌ பாறைகளிலும்‌ வேதியியல்‌ மாற்றங்களை உண்டாக்குகின்றன . 
நீராவிகள்‌ குளிர்ந்து நீராக மாறியுள்ளபோது அதில்‌ பல பொருள்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 137 


கள்‌ கரைசலாக உள்ளதால்‌ அதில்‌ கனிமங்கள்‌ எளிதில்‌ கரைகின்‌ 
றன. உயிர்ம எரிமங்கள்‌ நிறைந்த ஈரச்சத்து ஒரு நல்ல கரைப்‌ 
பானாக இயங்குவதோடு நீர்மச்‌ சிதைவு (hydrolysis) தீயகிப்பு 
(oxidation) போன்ற கிளர்வுகளையும்‌ துவக்குகிறது. 


வேதியியல்‌ சிதைவைப்பற்றி விளக்குவதற்கு பெல்ஸ்பார்‌, ஈரம்‌, 
கார்பன்‌-டை-ஆக்ஸைடு ஆகியவற்றினால்‌ கிளர்வுற்று எவ்வாறு 
சிதைவடைந்து சீனத்களியாக மாறுகிறது என்பதைக்‌ காண்போம்‌. 


 $த,0.க1,0,. 6840, 41,0400, =Na,CO, + Si0,mH,O+ 
+2H,0.A1,0,. 2810, 


காற்று, ஈரம்‌, ஆக்ஸிஜன்‌ ஆகியவற்றின்‌ விளைவாட்சியினால்‌ 
-பைரைட்‌ போன்ற கந்தக வயக்கனிமங்கள்‌ இதேபோல்‌ நசியும்‌ 
“போது ஃபெரஸ்ஸல்பேட்‌, கந்தக அமிலம்‌ ஆகியவை வெளியா 
இன்றன. ்‌ 


1, + 8H:0 + 70= Fe SO, +7H:0 + H,S0O,. 


நீரற்ற பாறைகள்‌ வேதியியல்‌ உகலியக்கத்தின்போது நீரை 
-உறிஞ்சிக்கொள்வதால்‌ ஹைட்ரேட்டுகள்‌ உண்டாகின்றன. இவ்‌ 
- வாறே அன்ஹைட்ரைட்‌ ஜிப்ஸமாகமாறுறெது. (C௮80, +2H,0= 
-(௮50,. 2H,0.) இரும்புத்தாது லிமோனைட்டாக மாறுகிறது. 
-(2Fe,0,+3H,0 =2Fe, O,. 3H,0). இயற்கையில்‌ இத்தகைய 
மாறுதல்கள்‌ மிகப்‌ பரவலாக நிகழ்கின்றன. 


நீரில்‌ விரைவில்‌ கரையும்‌ ஸோடியம்‌ கார்பொனேட்‌, பொடா 
-ஷஜியம்‌ கார்பொனேட்‌, ஆல்கலி சல்பேட்டுகள்‌ சிலிகாவின்‌ கூழ்‌ 
வயக்‌ கரைசல்கள்‌ வேதியியல்‌ உகலியக்கத்தின்போது உண்டா 
இன்றன. காற்று மண்டலத்தில்‌ இருந்து பெய்யும்‌ நீர்‌ (வெண்பனி 
. உருகு நீர்‌, மழை நீர்‌) உகலியக்க விளைவுப்‌ பொருள்களினூடே 
செல்லுகையில்‌ அவற்றைக்‌ கரைத்து கீழ்ப்படலங்களுக்குக்‌ 
கொண்டு செல்கிறது. கரையாப்பொருள்கள்‌ (களிமண்‌, மணல்‌, 
.பாறைக்கசடு ஆகியவை) மேற்பரப்பில்‌ தங்கிவிடுகின்றன. 


உயிரியல்‌ அல்லது: உயிர்ம உ.கலியக்கம்‌ (Biological or 
organic weathering). புவிப்‌ பொருக்கின்‌ மேல்‌ படலங்களில்‌ நுண்‌ 
.அயிர்மங்கள்‌ உள்ளதால்‌ வேதியியல்‌ கிளர்ச்சிகள்‌ ஊக்குவிக்கப்‌ 
கின்றன. இவ்வாறாக, வெர்னாட்ஸ்கயின்‌ (VY. 1. Vernadsky) 
-கருத்துப்படி, ' “பேக்டீரியாவும்‌” * பங்கு கொண்டால்தான்‌ பெல்ஸ்‌ 
பார்கள்‌ உயிரியல்‌ உ கலியக்கத்தால்‌ பாதிக்கப்படுகின்றன. நீரும்‌, 


188 பொது நிலப்பொ தியியல்‌ 


கார்பன்‌-டை-ஆக்ஸைடும்‌ மட்டும்‌ செயல்படும்போது உகலியக்கம்‌ 
பெல்ஸ்பாறை ஒன்றும்‌ செய்யவில்லை. 


உயிர்மங்கள்‌ பாறைகளைப்‌ பெளதிக, 
்‌ வேதியியல்‌ முறைகளில்‌ மாற்றுகின்றன. பாசி 
வகைகள்‌ (lichen 108868) பாறை மேற்பரப்‌ 
பில்‌ அடையாக வளர்கின்றன; பாறையிலி 
ருந்து சத்துக்களை உறிஞ்சிக்கொண்டு பாறை 
களை அழிக்கின்றன. காவரவேர்களும்‌ பாறை 
களைப்பெளதிக வேதியியல்‌ முறைகளில்‌ அழிக்‌ 
கின்றன. (படம்‌ 24). துன்னெலிகள்‌ (moles) 
எறும்புகள்‌, மண்‌ புழுக்கள்‌ ஆதியவையும்கூட 
பாறைகளை உதிரீயாக்குகின்றன . 





எல்லா விதமான உலகலியக்க முறைகளி 
படம்‌ 24, மரவேர்களினால்‌ லும்‌ ஓர்‌ உகலியக்கப்பொருக்கு உருவாகிறது. 
பசஜைபிளக்கப்படுகிறது. உகலியக்கப்‌ பொருக்கில்‌ ஒரு பகுதியில்‌ 
இருக்கும்‌ கரையக்கூடிய உப்புகள்‌ நீரில்‌ கரைந்து நீங்கிவிடு 
கின்றன. இடம்‌ பெயராத இப்‌ பகுதிக்கு *“எலூவியம்‌”? (சமமா) 
என்று பெயர்‌. பலவித உயிர்மங்களின்‌ உயிரியக்கத்தால்‌. மாற்றப்‌ 
பட்டு, வளப்படுத்‌ தப்பட்டுள்ள உகலியக்கப்‌ பகுதிக்கு மண்‌ (8011) 
என்று பெயர்‌. தாவரங்கள்‌: மண்ணிலிருந்து நைட்ரஜன்‌, பொடா 
ஷியம்‌, பாஸ்பாரஸ்‌, கேல்ஷியம்‌, கந்தகம்‌, இரும்பு, செம்பு, 
மெக்னீஷியம்‌, ஆக்சிஜன்‌, ஹைட்ரஜன்‌ மற்றும்‌ பல வேதியியல்‌: 
கூட்டுப்‌ பொருள்களை உறிஞ்சுகின்றன. ஆனால்‌, இத்தாவரங்கள்‌ 
இறந்தபின்‌ மண்ணிலிருந்து எடுத்த பொருள்களையும்‌ காற்றி 
லிருந்து எடுத்த பொருள்களையும்‌ சேர்த்து மண்ணுக்கே அளிக்‌: 
இன்றன. ஒளியியைபு ஆக்கத்தின்‌ போது (hotosynthesis) தாவ 
ரங்கள்‌ கார்பன்‌-டை.ஆக்ஸைடை மாச்‌ சத்தாகவும்‌ (81401) 
ஸெல்லுலோஸாகவும்‌ (cellulose) மற்ற உயிர்மக்‌ கூட்டுப்பொருள்‌ 
களாகவும்‌ மாற்றுன்றன. இவை தாவரங்கள்‌ இறந்தபின்‌ 
மண்ணுக்கே திரும்பிவந்து அழுகுவதாலும்‌, நசிக்கப்படுவதாலும்‌ 
மேலும்‌ மாற்றமடைகின்றன. தாவர இழைமங்கள்‌ (458028) 
கனிமத்‌ துணுக்குகளுடன்‌ கிளர்வுகொள்ளும்‌ புதிய கூட்டுப்‌ 
பொருள்களை உண்டாக்குகின்றன. இவற்றின்‌ ஒரு பகுதி மண்ணில்‌ 
தாவரச்‌ சத்தாகச்‌ (மற) சேமிக்கப்படுகிறது. இதுவே 
பாறைக்கும்‌ மண்ணுக்கும்‌ உள்ள வேறுபாட்டைக்‌ காட்டுகிறது? 
மண்ணை வளமுடையதாக்குகறது. 

மண்‌ ஆக்கம்‌ ; மண்‌ ஆக்கத்தில்‌ தாவரப்‌ போர்வை முக்கிய: 
பங்கு கொள்றெது. ஆகவே, புவிமே ற்பரப்பில்‌ காணப்படும்‌ வெவ்‌ 
வேறான வெப்பதட்ப நிலைகளிலும்‌ புவி-காவர நிலைமைகளிலும்‌ 
இவ்‌ வியக்கம்‌ வெவ்வேறான முறைகளில்‌ நடைபெறுகிறது. தாவர 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 139 


வகையையும்‌, தாவரங்கள்‌ இறந்த பிறகு ஏற்படும்‌ மாறுதல்‌: 
களையும்‌ பொருத்து விதவிதமான” மண்கள்‌ உண்டாகின்றன. 
ஆனால்‌, தாவரப்போர்வை வெப்ப்தட்ப நிலைகளைப்‌ பொருத்து 
உள்ளதால்‌ மண்வகைகள்‌ வெப்பதட்ப நிலையின்‌ அடையாளங்‌ 
களைப்‌ பெறுகின்றன. ஆகவே மண்‌, வெப்ப-தட்பநிலை, தாவரப்‌ 
போர்வை ஆகியவை ஒன்றோடொன்று தொடர்புகொண்டுள்ளன. 


காலஞ்‌ சென்ற பேராசிரியர்‌ வாஸிலி வில்லியம்ஸ்‌ (Vasily 
williams) கூறியபடி, *“மண்ணியலை (8071 science Or pedology). 
முக்கியமாகக்‌ காற்று மண்டலத்தையும்‌, நீர்மண்டலத்தையும்‌ 
தொட்டாற்போல்‌ உள்ள கல்மண்டலத்தின்‌ மேல்படலங்களில்‌ 
உயிர்‌ மண்டலத்தின்‌ நேர்முகமான ஈடுபாட்டுடன்‌ நிகழும்‌ செயற்‌: 
பாடுகளை ஆயும்‌ நிலப்பொதியியலின்‌ ஓர்‌ அத்தியாயம்‌ என்று: 
கருதவேண்டும்‌? £ 


மண்ணை ஓர்‌ இயற்கை வரலாற்றுவயப்‌ பண்டமாகக்‌ கருதி: 
அதை ஆயவேண்டிய தேவையை முதன்‌ முதலில்‌, ரஷ்ய 
நிலப்பொதியியல்‌ வய-மண்ணியலின்‌ தந்தையாகிய வாஸிலி 
டோகுசாயேவ்‌ (Vasily Dokuchayev) வெளியிட்டார்‌. மண்‌: 
என்பது நீர்‌, காற்று, பலவகையான இறந்த உயிர்மங்கள்‌ ஆகிய: 
வற்றால்‌ இயற்கையில்‌ மாற்றப்பட்டுள்ள பாறைகளின்‌ (எது 
வானாலும்‌ சரி) பொலிவாக வெளியே தெரியும்‌ படலங்கள்‌. இதை 
யொட்டி இவர்‌ இயற்கையான மண்‌ ஆக்கச்‌ செயலிகள்‌ சிலவற்‌ 
றுக்குச்‌ சிறப்பிடம்‌ தந்தார்‌: தாய்ப்‌ பாறை, வெப்பதட்பநிலை; 
தாவர வளர்ச்சி, நிலமேற்கூறு (௦ற௦ஜுலhy) காலம்‌ (மண்ணின்‌ 
வயது. மண்ணியலின்‌ (06401௦ஜு) முக்கியப்‌ பெரும்பணிகள்‌ பின்‌: 
வருவன: 1. புறநிலப்‌ பொதியியல்‌ விசைகளின்‌ விளைவாட்சிக்குட்‌. 
பட்டுள்ள நிலையில்‌ தாய்ப்‌ பாறையின்‌ ஆக்கம்‌ 2. இடையில்‌: 
நுழைந்தவாறுள்ள: உயிர்மங்களின்‌ விளைவாட்சிக்குட்பட்டுள்ள' 
நிலையில்‌ தாய்ப்‌ பாறையிலிருந்து மண்ணின்‌ பிறப்பு. மண்ணும்‌: 
தாய்ப்பாறையும்‌ எல்லா நிலப்பொதியியல்‌ விசைகளும்‌ (உயிர்‌ 
உலகும்‌ உட்பட) தொடர்ந்தாற்போல்‌ வளர்ந்து கொண்டே 
இருக்கும்‌ நிலையில்‌ உள்ளன என்பது வெளிப்படை. .ஆகவே, பிறப்பு: 
வயமான, மற்றும்‌ பரிணாம வயமான விதிமுறைகளின்‌ அடிப்‌ 
படையில்‌ மண்‌ ஆயப்படுகிறது. 


நாம்‌ முன்பே கூறியுள்ளபடி, புவியின்‌ மேற்பரப்பு, சிக்கலான 
பெளதிக--, வேதியியல்வய--, உயிர்மவய--உகலியக்கங்களால்‌ 
ஒரு மண்‌ போர்வையைப்‌ பெறுகிறது. மண்ணின்‌ உயிரியக்க 
வன்மை (£சாபlity) இதை மற்றப்‌ பாறைகளில்‌ இருந்து வேறு 


.140 ட்‌ பொது நிலப்பொ தியியல்‌ 


படுத்திக்‌ காட்டுகிறது. பிறப்பின்‌ காரணமாக. மண்‌ பின்வருவன 
வற்றால்‌ ஆகியுள்ளது: 


1. கடினமான கனிமத்துணுக்குகள்‌; 2. உயிர்மப்‌ பிண்டங்கள்‌ 
(18); 3. வாழும்‌ உயிர்கள்‌; 4. நில-நீரும்‌ காற்றும்‌ மண்ணின்‌ 
கடினமான துணுக்குகள்‌ கனிம--, உயிர்ம--பொருள்களால்‌ 
ஆனவை. இவை இரண்டில்‌ கனிமத்‌ துணுக்குகள்‌ அதிகமாக 
உள்ளன. 


, மண்ணில்‌ மிகவும்‌ பரவலாக உள்ள கனிமங்கள்‌ குவார்ட்ஸ்‌, 
'பெல்ஸ்பார்‌, மைகா துணுக்குகள்‌; அவ்வப்போது கேல்ஸைட்‌, 
.ஜிப்ஸம்‌, பெர்ரிக்‌ ஆக்ஸைடு ஆகியவையும்‌ காணப்படுகின்றன. 
மேலும்‌ ஜியோலைட்டுகளும்‌ (26014468), களிமண்‌ துணுக்குகளும்‌, 
கெயோலினைட்டும்‌, மாண்ட்‌ மாரில்லனைட்டும்‌ ஏறத்தாழ 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த முறையில்‌ திரண்டுள்ளதையும்‌ காண 
லாம்‌. 


மண்ணிலுள்ள கனிமத்‌ துணுக்குகளை அவற்றின்‌ அளவினால்‌ 
தெரிந்து கொள்ளலாம்‌. ஆகவே, ஒரு மண்ணின்‌ சால்பான 
.குணங்களைச்‌ சொல்லும்போது அவற்றின்‌ பெளதிகவயக்‌ கூட்ட 
மைவை, அதாவது, அதிலுள்ள கனிமங்களின்‌ துகள்‌ மணி 
அளவைக்‌ குறிப்பிடவேண்டும்‌. பலவகையான மண்களின்‌ பெயர்‌ 
அவற்றிலுள்ள பெருந்துகள்‌ சிறுதுகள்களின்‌ அளவைப்‌ 
“பொருத்தது. ஆகவே, மண்களை கல்வயமான, மணல்‌ வயமான--, 
வண்டல்‌ வயமான--, களிவயமான மண்கள்‌ என்று பலவாறாகக்‌ 
குறிக்கிறோம்‌. 

மண்ணிலுள்ள உயிர்மப்‌ பொருள்‌ பெரும்பாலும்‌ மக்கல்‌ 
ரத்தால்‌ (ஙமாம5) ஆனது; இதுவே மண்ணுக்குச்‌ சாம்பல்‌, 
ய்ழுப்பு, கருப்பு, எனப்‌ பலநிறச்‌ சாயல்களை ஊட்டுகிறது. இயற்‌ 
கையில்‌ எச்‌ சூழ்நிலையில்‌ மண்‌ உண்டாகிறதோ அதைப்‌ பொருத்து 
மக்கல்‌ உரத்தின்‌ வகையும்‌ அளவும்‌ வேறுபடும்‌: இதனால்மண்ணின்‌ 
நிறமும்‌ ஒன்றாய்‌ இருப்பதில்லை. தாவரங்கள்‌, மிருகங்கள்‌, நுண்‌ 
-உயிர்மங்கள்‌ ஆகியவை இறந்து விழுந்து மக்குவதால்‌ மக்கல்‌ உரம்‌ 
உண்டாகிறது; அவற்றின்‌ உயிரியக்க விளைவுப்‌ பொருள்கள்‌ மக்கல்‌ 
உரத்தில்‌ அடிக்கடி காணப்படுகின்றன. உயிர்மங்களின்‌ பிண்‌ 
டங்கள்‌ அழுகும்போது அவற்றின்‌ உருவம்‌ குலைகிறது. மாவுச்‌ 
சத்து (8147௦0) ஸெல்லுலோஸ்‌ (௦061104036), முட்டை வெண்கரு 
-(௦lbumin) ஆகியவை எளிதில்‌ அழுகுகின்றன. மரநார்ப்‌ பொருள்‌ 
(பீட்‌) வெகு நாட்கள்‌ வரை அழுகாமல்‌ இருக்கும்‌. தாவர 
.இழைமப்‌ பொருள்‌ (118806) அங்ககவயல்‌ பகுதியுடன்‌ மக்கள்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 141 


உரத்தில்‌ கலந்தவாறு பாதுகாக்கப்பட்டுள்ளது. மக்கல்‌ உரம்‌: 
(humus), அடிப்படையில்‌, மிகவும்‌ நிலைத்த குணமுடைய தாவர: 
அழுகு பொருள்களால்‌ ஆனது. மக்கல்‌ உரத்தின்‌ வகை அது எந்த. 
விதமான தாவரத்திலிருந்து உண்டானதோ அதைப்‌ பொருத்தது. 
சோவியத்‌ ரஷ்யாவின்‌ வடபகுதிகளில்‌ உள்ள கூம்புக்காய்‌: 
மரங்களை (coniferous) உடைய *பாட்சால்வய (080801, சாம்பல்‌: 
மண்‌) மண்களில்‌ உள்ள மக்கல்‌ உரம்‌ வெளிர்‌ நிறத்தையும்‌, அதிக 
அளவு ஆக்சிஜனையும்‌ கொண்டுள்ளது. இது சிறிதளவே நிலையான: 
மக்கல்‌ உரப்‌ பொருளை உடையது; மிகுந்த அளவு நீரில்‌ கரையக்‌. 
கூடிய பொருள்களைப்‌ பெற்றுள்ளது. 


மண்ணில்‌ நீலநீரின்‌ இயக்கம்‌ முக்கியமானது; இது செடி. 
களின்‌ (வோர்கள்‌, உறிஞ்சுவதற்கு ஏற்ப சத்துப்‌ பொருள்களைக்‌ 
கரைத்துவிடுகிறது. இந்த நீரைக்‌ கனிமங்களும்‌ உயிர்மப்‌ பொருள்‌ 
களும்‌ கரைந்துள்ள ஒரு கரைசல்‌ எனலாம்‌. இக்‌ கரைசலில்‌ கனி 
மப்பொருள்‌ மிகுதியாக இருந்தால்‌ மண்ணில்‌ உப்புச்சத்து அதிக. 
மாக உள்ளது. (எ. கா. வெண்மைன ஆல்கலி மண்கள்‌); கரை 
சலில்‌ அதிக அளவு உயிர்மப்‌ பொருள்‌ இருந்தால்‌ மண்‌ சதுப்புநில 
மண்போல்‌ உள்ளது (**பீட்‌?” மண்‌). சிலபோது மணல்வய மண்‌: 
களில்‌ உள்ளவாறு உப்புகளும்‌, உயிர்மப்‌ பொருள்களும்‌ குறைந்த. 
அளவே உள்ளன. 


மண்ணிலுள்ள காற்றுக்கும்‌ காற்றுமண்டலத்திலுள்ள காற்‌: 
றுக்கும்‌ வேற்றுமை உண்டு. மண்ணில்‌ உயிர்மப்‌ பொருள்கள்‌ 
அமுகுவதால்‌ கிக்கலான இளர்வுகள்‌ ஏற்படுகின்றன: இதனால்‌: 
கார்பன்டை ஆக்சைடுவாயு அளவு அதிகரிக்றெது; மற்றும்‌ காற்று 
மண்டலத்தில்‌ இல்லாத வாயுக்கள்‌ வெளியிடப்படுகின்றன. மண்‌: 
ணிலுள்ள காற்றில்‌, காற்றுமண்டலக்‌ காற்றில்‌ இருப்பதைவிடக்‌. 
குறைந்த அளவு ஆக்சிஜனே உள்ளது. 


மண்கள்‌ பலவிதமாக உயிர்களை உள்ளடக்கியுள்ளன; இவை 
பெரும்பாலும்‌ நுண்‌ உயிர்மங்களாக உள்ளன. ஓரு கிராம்‌ எடை. 
மண்ணில்‌ மில்லியன்‌ கணக்கான உயிர்மங்கள்‌ உள்ளன. தாவர 
வேர்களைச்‌ சுற்றிலும்‌ மிகவும்‌ அதிக எண்ணிக்கை நுண்‌ உயிர்மங்‌ 
கள்‌ காணப்படுகின்றன. 


மண்களின்‌ கூட்டமைவு எப்போதும்‌ வெப்ப-தட்ப-நிலைக்கூறு'- 
கள்‌, தாவர வளர்ச்சியுடன்‌ சம்பந்தப்பட்ட செயல்‌ முறைகள்‌ 
ஆகியவற்றின்‌ விளைவாட்டிக்கு உட்பட்டுள்ளது. மனிதன்‌ மண்ணை 
உழுது, உரமிட்டுப்‌ பயிர்த்தொழில்‌ செய்வதால்‌ மண்‌ மிகப்‌ பல 
மாறுதல்களை அடைகிறது. 


142 பொது நிலப்பொதியியல்‌ 


மண்களின்‌ புவியியல்‌ பரப்பீடு (ஜeographical distribution of 
80118): மண்‌ எல்லாவற்றையும்‌ விட அதிகமாக வெப்பதட்ப நிலை 
யாலும்‌ தாவரங்களாலும்‌ பாதிக்கப்படுகிறது. புவிப்பரப்பில்‌ 
வடக்கிலிருந்து தெற்காக வெப்பதட்ப நிலை மாறுபடுகிறது. தாவ 
ரங்களிலும்‌ இதேபோல்‌ மாறுபாடுகள்‌ காணப்படுகின்றன. 
இத்தோற்றப்பாடு மண்களில்‌ காணப்படும்‌ மாறுபாட்டில்‌ ஒரு 
வகை முறைமை இருப்பதற்குக்‌ காரணமாகிறது. 


பொதுவாக; வெப்பதட்ப மண்டலங்களுக்கு (20006) ஏற்ப 
மண்கள்‌ குறிப்பிட்ட நிலப்பட்டைகளில்‌ பரவியுயுள்ளன . (படம்‌25) 







வமே க்‌ எனி 
த Hi ஆவியால்‌ 1 ட | 
00+ 6-௫ மம்‌ பொழிவு, மி.மீ; இ ப 7 | 60௦ 
400 த ளா என்ன்‌ 1 
சாம்பல்‌ 1 ச 











2004 சாம்பல்‌ மண்‌ ட 
ழ்‌ பலகால்‌ ni 


A 
i 


படம்‌ 25. சோவியத்‌ ரஷ்யாவின்‌ ஐரோப்பியப்‌ பகுதியில்‌ மண்‌ஆக்கச்‌ செயல்‌ 
முறையின்‌ வளர்ச்சியைக்‌ காட்டும்‌ படம்‌, (ஜக்காரோவைப்‌ பின்பற்றியது.) 


1. மக்கல்‌ பொருள்‌ அடித்துச்‌ செல்லப்படல்‌; 2, மக்கல்‌ பொருள்‌ சேமிக்கப்‌ 
படல்‌; 3. 8205 அடித்துச்‌ செல்லப்படல்‌; 4. R04 சேமிக்கப்படல்‌; 5, கே 
€0; கரைக்கப்படல்‌; 6, C450, கரைக்கப்படல்‌; 7. C௮04 சேமிக்கப்படல்‌; 
8. NaCl—Na,504 கரைக்கப்படல்‌; 9, C௮50, சேமிக்கப்படல்‌; 10. கரையும்‌ 
"உப்புகள்‌ வீழ்படிவாதல்‌; 


படத்தில்‌ வரைய : 


N. W—வ. மே. §.E-தெ. கி, Annual Precipitation, mm—ஆண்டு 
மழை பொழிவு, மி.மீ. 6480078110, : ற.--ஆலியாதல்‌ மி, மீ, ஒ௦09019- 
சாம்பல்‌ மண்‌ (போட்சோல்‌) Grey wood 80118... சாம்பல்‌ காட்டு மண்கள்‌ Chசா- 
026205--'*செர்னோஜெம்‌!” மண்கள்‌. Chestnut and brownsOils—'செஸ்னட்‌ஃ 
பழுப்பு மண்கள்‌ பூஜா *£ஸ்வெட்லோஜெம்‌” மணகள்‌, (Pale-grey 5011)-- 
(வெளிர்‌-சாம்பல்‌ மண்கள்‌) Gர௦பnd water level—ிலரீர்‌ மட்டம்‌. 


மண்ணின்‌ முக்கிய வகைகள்‌ பின்வருவன ;. (1) டுண்ரா 
Tundra); (2) சாம்பல்‌ மண்‌ (7௦0801) (8) சாம்பல்‌ காடு (rey- 
forest); (4) செர்னோஜெம்‌ (Chermozem); (5) செஸ்ட்னட்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 143 


Chestnut): (6)ஸ்டெப்பீஸ்‌ புல்வெளிகளின்‌ பழுப்புமண்‌; (7)பாலை 
(சாம்பல்‌ அல்லது வெளிச்‌ சாம்பல்‌) (8) வெள்ளை ஆல்கலி, உவர்‌ 
மண்‌, (9) லேட்டிரைட்‌ (செம்புராங்கல்‌). 


வடகோடிப்‌ பகுதியின்‌ வெப்பதட்ப நிலையின்‌ ஆண்டு சராசரி 
வெப்பநிலை சுன்னத்துக்கும்‌ கீழே உள்ளது. தாழ்வெப்பங்களில்‌ 
காற்று மிக ஈரமாக உள்ளதால்‌ ஆவியாதல்‌ மிகக்குறைவு. ஆண்டு 
மழை பொழிவு மிகவும்‌ குறைவு, 250-800 மில்லிமீட்டர்‌. சராசரி 
வெப்ப அளவு சுன்னத்துக்கும்‌ கீழே உள்ளதால்‌, தரைக்குக்‌ கீழே 
'அரை மீட்டர்‌ அழத்திலோ அதற்கும்‌ குறைவான ஆழத்திலோ 
நிலைப்‌ பனிப்படலம்‌ காணப்படுகிறது. இப்‌ படலத்தில்‌ நீர்‌ புகமுடி 
யாது; எனவே, பெயல்‌ நீர்‌ மேற்பரப்பில்‌ தங்கி சதுப்பு நிலங்களை 
உண்டாக்கும்‌. 


பாசிகள்‌ (Reindeer Lichen) கோரை, நாணல்‌ (sedge, rush) 
போன்ற அமிலப்‌ பூண்டுகள்‌ (8௦10 11670826), சிறு புதர்கள்‌ 
(cloved berry, blue berry, bear berry) ஆகிய சிலவகைத்‌ தாவரங்‌ 
கள்‌ இங்கு வளர்கின்றன. இதற்கும்‌ தெற்கேயுள்ள பட்டையில்‌ 
குள்ள பிர்ச்‌ (பலா£ ஸirch)., வில்லோ (willow) ஆகியவை வளர்‌ 
கின்றன. டுண்ராவின்‌ சில பகுதிகளில்‌ மண்ணே இல்லை. டுண்ரா 
விலுள்ள மிகத்தாழ்ந்த வெப்பநிலையின்‌ காரணமாகத்‌ தாவரங்கள்‌ 
“மிக மெதுவாக அழுகுகின்றன: இதனால்‌ புற்கரண்‌ படுகைகள்‌ 
(மாரி heds) உண்டாகின்றன. இங்குள்ள சூழ்நிலைகள்‌ உயிர்ம 
வளர்ச்சிக்கு ஏற்றவையல்ல; ஆகவே, இங்குள்ள மண்களில்‌ மக்கல்‌ 
உரம்‌ மிகக்குறைவாக உள்ளது. ஆற்றுப்‌ பள்ளத்தாக்குகளில்‌ 
உள்ள சக்கை நிலக்கரி (பீட்‌) வயமான மண்களில்‌ மட்டுமே புல்‌ 
வெளித்‌ தாவரங்கள்‌ உள்ளன. டுண்ராவின்‌ தெற்கு எல்லையில்‌ 
காட்டுத்‌ தாவரங்கள்‌ எப்போதாவது காணப்படுவ துண்டு. 


டுண்ரா பகுதிக்குத்‌ தெற்கே வெப்பதட்ப நிலை சற்று மிதமா 
கிறது; இங்கு சராசரி ஆண்டு வெப்பநிலை தாழ்வானது; சுன்னத்‌ 
துக்கும்‌ உயர்வாக உள்ளது; குளிர்காலம்‌ குட்டையானது. 
கோடைக்காலம்‌ மேலும்‌ வெம்மையானது. மண்‌ வெம்மையாக 
உள்ளது; நிலைபனி இல்லை. இது காட்டுப்பகுதி, இப்பகுதியில்‌ 
பனியாற்றுப்‌ படிவுகள்‌ அடிப்படைப்‌ பரப்புப்‌ பாறையாக உள்‌ 
ளன. தாழ்வான பகுதிகளில்‌ பனிக்கட்டி உருகிய நீரால்‌ ஆன 
ஆறுகளால்‌ அரிக்கப்பட்ட பனியாற்றுச்‌ சுமையிலிருந்து உண்டான 
மணற்படிவுகள்‌ உள்ளன. ஆண்டுமழை அளவு 600 மில்லி மீட்டர்‌ 
இதில்‌ சிறிதளவு நீர்‌ மண்ணினுள்ளும்‌ பாறையினுள்ளும்‌ வெகு 
ஆழம்‌ ஊறிச்‌ செல்கிறது. 


144 பொது நிலப்பொ தியியல்‌ 


அடிப்படைத்‌ தாவரப்போர்வை காடுகளால்‌ ஆனது: வடக்கே 
கூம்புக்காய்‌ மரக்காடுகள்‌ (18128), தெற்கே கலப்புக்காடுகள்‌ 
(coniferous and leaf-bearing). 


டுண்ரா பகுதியில்‌ இல்லாத தனிப்பட்ட வகை மக்கல்‌ உரம்‌ 
இந்தக்‌ காட்டுப்‌ பட்டையில்‌ உண்டாகிறது. 


மர அடிப்பாகங்களிலும்‌ ஊசிகளிலும்‌, இலைகளிலும்‌ பூண்டு 
வகைகளில்‌ (116705) இல்லாத பிசின்களும்‌, பதனிடு பொருள்‌ 
களும்‌ இருப்பதே இதற்குக்‌ காரணம்‌. இவை சிறிதளவு நைட்ரோ 
ஜனும்‌, சாம்பல்‌ சத்தும்‌ கொண்ட அமிலப்‌-பொருள்கள்‌ . ஆகவே, 
காட்டுமண்‌ டுண்ராமண்ணுக்கு மாறுபட்ட நுண்ணுயிர்க்‌ கூட்ட 
மைவை (bacterial composition) உடையது. புவி-தாவர இயலில்‌ 
காட்டு உயிர்மப்‌ பொருள்களில்‌ நசிவு பூஞ்சை (காளான்வகை, 
fயnஜப$)-—நசிவு எனப்படும்‌. ஏனெனில்‌, இவ்வகை நசிவில்‌ பூஞ்‌ 
சைக்‌ காளான்கள்‌ எனப்படும்‌ தாழ்‌ வகைத்‌ தாவரங்கள்‌ முக்கிய 
பங்கு கொள்கின்றன. நசிவினால்‌ அமிலவய, வெளிர்நிற, நீரில்‌ 
கரையும்‌ மக்கல்‌ உரம்‌ உண்டாகிறது. பல அம்சங்கள்‌ கரைவ 
தால்‌ மண்‌ மஞ்சள்‌ நிறம்‌ பெறுகிறது. அதிக ஈரம்‌ உள்ளதால்‌ 
ஆல்கலிகளும்‌ சுண்ணமும்‌ மண்ணிலிருந்து கரைந்து அடிப்பகுதி 
களுக்குச்‌ சென்றுவிடுகின்றன. 20 செ. மீ. ஆழத்தில்‌ உள்ள மேல்‌ 
மண்படலம்‌ நன்றாக அலசப்படுகிறது. 


மண்சாயலைப்‌ பார்வையிடும்போது அதன்‌ மிக மேலான 
படலங்களே பிணைக்கும்‌ பொருளான மக்கல்‌ உரத்தைச்‌ சிறிதளவு 
பெற்றுள்ளதைக்‌ காணலாம்‌. இதற்கடியிலுள்ள சாம்பல்‌ போல்‌ 
காட்சிதரும்‌ வெளிர்‌ நிறப்படலம்‌ பாட்சால்‌ படலம்‌ (ற௦$௦lic 
er) எனப்படும்‌. இதிலுள்ள 'சத்துகள்‌ கரைத்து எடுக்கப்பட்‌ 
டுள்ளதால்‌ இது வறு நிலமாகும்‌. மேலே இருந்து கரைந்து வந்த 
பொருள்கள்‌ ஊறும்‌ படலம்‌ ஒன்று இதனடியில்‌ உள்ளது. இப்‌ 
பொருள்கள்‌ காரைபோல்‌ அமைகின்றன; இப்படலத்தின்‌ நிறம்‌ 
மற்றும்‌ பல குணங்களை இவையே தீர்மானிக்கின்றன, இப்படலத்‌ 
தின்‌ மேற்பகுதி வெளிர்‌ மஞ்சள்‌ நிறமானது. முழுப்‌ படலமும்‌ 
கூர்முனைகளைக்‌ கொண்ட பல்முக வடிவுகளாகப்‌ (poly 607008] 
பிரிந்துள்ளன. ஆழம்‌ போகப்போக இப்படலம்‌ செம்பழுப்பு 
நிறத்தைப்‌ பெறுகிறது. அவ்வப்போது பெரும்‌ பாளங்களைப்‌ 
போன்றோ தூள்களைப்‌ போன்றோ உடைூறது. 


பாட்சால்‌ மண்ணும்‌ புற்கரணும்‌ பொதுவாக வறிதான மண்‌ 
களானாலும்‌ உரமிட்டால்‌ இவை செர்னோஜெம்‌ (01610020) 
போலச்‌ செழிப்பாகின்றன. 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 145 


காட்டுப்‌ பகுதிக்குத்‌ தெற்கே ஸ்டெப்பி புல்வெளிப்பகுதி பரந்‌ 
துள்ளது. இப்‌ புதிய வெப்ப-தட்பவய, புவித்தாவரப்‌ பகுதி தட்‌ 
டையான புடைகூற்றையும்‌ உலர்ந்த வெப்ப-தட்ப நிலையையும்‌ 
உடையது. கோடைக்காலம்‌ நீண்டது; வெப்பமானது ; குளிர்‌ 
காலம்‌ குறுகலானது ; பனி உருகு காலம்‌ பிப்ரவரி மாதக்‌ கடை 
சிக்குள்‌ ஆரம்பித்துவிடுகிறது. 


இங்கு மண்‌ நன்றாகச்‌ சூடாக்கப்பட்டுள்ளது ; புரைமையின்‌ 
விளைவால்‌ காற்றூட்டமுடையதாயும்‌ உள்ளது. இதனால்‌ தாவர 
மிருகப்‌ பிண்டங்கள்‌ முற்றிலும்‌ அழுகிவிடுகின்றன. இது பெரு 
மளவு நீரில்‌ கரையும்‌ மக்கல்‌ உரத்தை உண்டாக்குகிறது. இது 
மண்ணில்‌ உள்ள இரும்புடனும்‌ சுண்ணத்துடனும்‌ சேர்ந்து அதைக்‌ 
கெட்டியாக்குகிறதி. மக்கல்‌ உரம்‌ திணிந்த மண்‌ 100 செ.மீ. 
தடிப்பு வரையுள்ள ஒரு படலமாக அமைவதுண்டு. மக்கல்‌ உரம்‌ 
செறிந்துள்ளதால்‌ மண்‌ கருநிறம்‌ பெறுகிறது ; இதனால்‌ வந்த 
பெயரே செர்னோஜெம்‌ (chernozem).* 


ஸ்டெப்பீ பட்டையிலுள்ள மண்ணில்‌ மக்கல்‌ உரத்தின்‌ அளவு 
எங்கும்‌ ஒர்‌ அளவாக இல்லை. காடுகளை அடுத்துள்ள பகுதிகளில்‌ 
மக்கல்‌ உர அளவு வெட்டவெளியான ஸ்டெப்பீயில்‌ உள்ளதை 
விடக்‌ குறைவாக உள்ளது. மக்கல்‌ உர அளவு கீழே செல்லச்‌ செல்‌ 
லக்‌ குறைவதால்‌ மண்‌ வெளிர்‌ நிறமாக மாறுகிறது. 

செர்னோஜெம்‌ மண்ணுக்கும்‌ பாட்சால்‌ மண்ணுக்கும்‌ இடை 
நிலையில்‌ உள்ள “சாம்பல்‌ காட்டு மண்‌' பட்டை பாட்சால்‌ மண்‌ 
ணுடைய அடர்ந்த காட்டுப்‌ பட்டைக்கும்‌ சொனோஜெம்‌ உடைய 
புல்வெளிகளுக்கும்‌ இடையே உள்ளது. இப்‌ பட்டையில்‌ காட்டுக்‌ 
கும்‌ புல்தரைக்கும்‌ இடையே போராட்டம்‌ நடைபெறுதிறது, 
ஏனெனில்‌, காலாகாலமாக நடைபெறும்‌ ஈரத்திலிருந்து வரண்ட 
நிலைக்கு மாறும்‌ ஊசலாட்டத்தின்‌ விளைவாகக்‌ காடு புல்வெளியாக 
வும்‌ புல்வெளி காடாகவும்‌ மாறுகிறது. எடுத்துக்காட்டாக, 
மேற்கு உக்ரெய்னிலும்‌ யூரல்‌ மலைக்கு மேற்கிலும்‌ காட்டுப்‌ பட்‌ 
டையும்‌ புல்வெளியும்‌ மாறிமாறி வரும்‌ பட்டைகளாக உள்ளன. 
இதனால்‌ இதனைக்‌ காடு-புல்வெளி என்பர்‌. இங்கு செர்னோஜெம்‌ 
மூக்கும்‌ பாட்ஸாலுக்கும்‌ இடையேயுள்ள மண்‌ நிலை ட 
கிறது. 


சாம்பல்‌ காட்டு மண்‌ ஸ்டெப்பி புல்வெளிக்கும்‌ காட்டுக்கும்‌ 
இடையே இயற்கையான சூழ்நிலைகளில்‌ ஏற்படும்‌ போட்டியினாலும்‌, 
* chernaya zemlya—கருப்பு மண்‌ 
10 2 


- 146 பொது. நிலப்பொதியியல்‌ 


மனிதன்‌: புது நிலங்களை உண்டாக்கும்போதும்‌, காட்டை வெட்டி 
எரித்து அழிப்பதாலும்‌, பாட்ஸால்‌ மண்ணை உழுது உரமிடுவதா 
லும்‌ உண்டாகிறது. தாவரப்‌ போர்வை அதனோடு மாறிவிடுகிறது; 
காடுகள்‌ அழிந்து புற்களுக்கும்‌ தானியவகைகளுக்கும்‌ (cereals) 
_ இடம்‌ கொடுத்து விடுகின்றன. 


சாம்பல்‌ காட்டு நிலங்கள்‌ அதிக அளவில்‌ காணப்பட்டாலும்‌ 
.தகைசால்பான ஸ்டெப்பீ செர்னோஜெம்மைப்போல்‌ செழிப்‌ 
பானவையல்ல; அதிலுள்ள மதிப்புள்ள பெளதிகக்‌ குணங்களையும்‌ 
உடையன அல்ல. 


தென்‌ கிழக்கில்‌, ஸ்டெப்பீ 'மண்கள்‌ செஸ்ட்தட்‌ (chestnut) 
மண்களாக. மாறுகின்றன ; இதற்கு வெப்ப-தட்ப நிலையில்‌ ஏற்‌ 
யடும்‌ திடீர்‌ மாற்றமே காரணம்‌ : இங்கு ஆண்டுப்‌ பொழிவு 256 
மி. மீட்டருக்கும்‌ குறைவாய்‌ உள்ளது; கோடை நீண்டுள்ளது ; 
வெம்மையாய்‌ உள்ளது. குளிர்காலம்‌ கடுமையானது, குறுக 
-அானது. இங்குள்ள மண்களில்‌ ஈரம்‌ குறைவாக உள்ளது; இத 
னால்‌ தாவர வகைகளும்‌ மாறுகின்றன. . ெகு-புல்லும்‌ (feather- 
57898), ஆட்டுக்குச்சிப்‌ புல்லும்‌ (816008 fescue) உடைய தெற்கு 
.செர்னோஜெம்‌ ஸ்டெப்பி புல்வெளிகள்‌ குச்சிப்புல்லும்‌ காஞ்சிரை 
“வகைப்‌ பூண்டும்‌ உள்ள (fescue, worm ௭௦௦0) ஸ்டெப்பீக்களாக 
மாறுகின்றன. இதற்கும்‌ இன்னும்‌ தெற்கே வெறும்‌ காஞ்சிரை 
_வகைப்‌ பூண்டுகள்‌ மட்டுமே உள்ள ஸ்டெப்பீக்களாகிவிடுகின்றன . 
இங்கு மண்‌ உண்டாகும்‌ விதமும்‌ வேறானது. இங்குள்ள மண்‌ 
பழுப்பு நிறமுடையது. செர்னோஜெம்‌ பகுதிக்குக்‌ கீழே உள்ள 
செஸ்ட்நட்‌ மண்கள்‌ சற்று அதிக அளவு மக்கல்‌ உரத்தை உடை 
அன; நிறமும்‌ கருப்பாக இல்லாது வெளிர்நிறமாகிறது. 


செஸ்ட்நட்‌ மண்கள்‌ செழிப்பானவை: மழை குறைவாக 
உள்ளதால்‌ செயற்கைப்‌ பாசன வசதியுள்ள அல்லது ஈரத்தைச்‌ 
சேமித்துப்‌ பாதுகாக்க, மற்ற முறைகளைக்‌ கையாளக்கூடிய இடங்‌ 
களில்‌ மட்டுமே பயிர்த்தொழில்‌ செய்ய மூடிகறது. 


செஸ்ட்நட்‌ மண்கள்‌ மெல்ல மெல்லப்‌ “பழுப்பு” மண்களுக்கு 
இடம்‌ கொடுக்கின்றன; இதற்குக்‌ காரணம்‌ வெப்ப-தட்பநிலை 
வரண்டதாக உள்ளதும்‌ இதற்கு முன்‌ உள்ள பகுதியைவிட வெப்ப 
அற்‌ றத்‌ தாழ்வு அதிக வீச்சுடன்‌ நடைபெறுவதுமாகும்‌. 


6 


இந்த மண்களில்‌ கரையும்‌ உப்புகள்‌ நிறைய உள்ளன; மக்கல்‌ 
உரம்‌ மிகக்‌ குறைவாக உள்ளது. 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 147 


பழுப்பு மண்களுக்குத்‌ தெற்கே “சாம்பல்‌” அல்லது வெளிர்‌- 
சாம்பல்‌ மண்ணை உடைய பாலைப்பட்டை உள்ளது. ஆண்டுச்‌ சரா 
சரிப்‌ பொழிவு 100 மி. மீட்டருக்கும்‌ குறைவாக உள்ளது; சில 
போது ஒரு சில மி.மீ. அளவே உள்ளது. குறிப்பிடத்தக்க அள 
வுக்கு வெப்ப ஏற்றத்‌ தாழ்வு (கோடையில்‌ 85 செ; குளிர்காலத்‌ 
தில்‌ 35 செ) காணப்படுகிறது. 


இப்‌ பட்டையில்‌ தாவரப்‌ போர்வை தொடர்ந்தாற்போல்‌ 
இல்லை ; இது முக்கியமாக இளவேனில்‌ தொடக்கத்தில்‌ ஆரம்ப 
மாகி, அதே பருவகாலத்தின்‌ முடிவில்‌ வாடிவிடுகிறது. சாம்பல்‌ 
மண்கள்‌ பெருமளவு கேல்ஷியம்‌ கார்பொனேட்டையும்‌ மற்றும்‌ 
சோடியம்‌ குளோரைடு, சோடியம்‌ சல்பேட்‌, மெக்னீஷியம்‌ சல்‌ 
பேட்‌ போன்ற கரையும்‌ உப்புகளையும்‌ உடையன. இவை மிகுந்த 
சுண்ணம்‌, உயர்‌ சாம்பல்‌ பொருள்‌; குறைந்த மக்கல்‌ உரம்‌ ஆகிய 
- வற்றின்‌ காரணமாகச்‌ செழிப்பற்று உள்ளன. காய்ந்ததும்‌ இவை 
தூள்‌ தூளாக உதிர்ந்து விடுகின்றன. நுண்புழை நீர்களால்‌ எடுத்‌ 
துச்‌ செல்லப்படும்‌ பலவகையான உப்புகள்‌, அவ்வப்போது, நில 
நீர்‌ மேற்பரப்புக்கு அருகே உள்ள தாழ்வான நிலப்பகுதிகளில்‌ 
சேமிக்கப்படுகின்றன . இவை இயற்கையாக வளமற்று இருந்‌ 
தாலும்‌, போதிய அளவு நீர்‌ பாய்ச்சினால்‌ நல்ல வளம்பெறுகின்றன. 
சோவியத்‌ யூனியனின்‌ நடு ஆசியக்‌ குடியரசுகளில்‌ இவற்றில்‌ பயிர்த்‌ 
தொழில்‌ நடைபெறுகிறது; இங்குத்‌ திறமையான பாசன வசதிகள்‌ 
யாலைகளைச்‌ சோலைகளாக்கி உள்ளன. 


மித, அல்லது வெம்மையான அல்லது மிகு வெப்பமான 
வெப்ப-தட்ப நிலைகளை உடைய இடங்களில்‌ கரையக்‌ கூடிய உப்பு 
களை உடைய பாறைகளின்மேல்‌ “வெள்ளை ஆல்கலி” மற்றும்‌ “உவர்‌” 
.மண்கள்‌ உண்டாகின்றன. குறைந்த ஈரப்பதத்தாலும்‌, மிகுந்த 
.ஆவியாதலாலும்‌ நிலநீரின்‌-நுண்புழை ஓட்டங்கள்‌ நீரில்‌ கரையும்‌ 
: உப்புகளை மேற்பரப்புக்குக்‌ கொண்டு செல்கின்றன. :பர்றை 
களிலோ அல்லது அவற்றை ஈரமாக்கும்‌ நிலநீரிலோ எவ்வளவுக்கு 
எவ்வளவு அதிக உப்பு உள்ளதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அதிக 
மாக உவர்‌ மண்கள்‌ உண்டாகின்றன. இவை அடிக்கடி, தவறாக, 
அதிக அளவு நீரைப்பாய்ச்சும்‌ பழக்கத்தால்‌ உண்டாகின்றன. 


செம்மண்களும்‌ : (laterite soils-terra rosa) இதேபோல்‌ அதிக 
சரம்‌, அதிக வெப்பம்‌, அதிகத்‌ தாவர வளர்ச்சி உள்ள இடங்களில்‌ 
உண்டாகின்றன. அதிக மழையும்‌, அதிக வெப்பமும்‌ பாறையை 
அதிகமாக நசிவடையச்‌ செய்கின்றன. கரைதலை அதிகப்படுத்து 
கின்றன ; தாவர மிருக உடல்களை வேகமாக அழுக்ச்செய்கின்‌ றன. 


148 பொது நிலப்பொதியியல்‌ 


்‌ இதன்‌ விளைவாக மண்ணில்‌ அதிக அளவு மக்கல்‌ உரம்‌ சேமிக்கப்‌ 


ள்‌ படுகிறது.  லேட்டிரைட்வய மண்களில்‌ காற்றும்‌ நீரும்‌ எளிதில்‌ 


" புகமுடியும்‌; இதன்‌ ஈர அளவு அதிகம்‌. உரமிட்டுப்‌ பயன்படுத்‌ 
இனால்‌ இவை நல்ல செழிப்பான மணல்களாகின்றன. 


ஒவ்வொரு மண்ணும்‌ அது எந்த இயற்கைச்‌ சூழ்நிலையில்‌ 
உண்டாயிற்றோ அதை அடுத்தது காட்டும்‌ கண்ணாடிபோல்‌ தெரி 


- விக்கின்றன . ஆனால்‌, புவியின்‌ மண்‌ போர்வை நிலையானதன்று. 


னி 


- நூற்றாண்டுகளின்‌ போக்கில்‌ வெப்பதட்பநிலை மாறுபடுகிறது; 


இது. தாவர வளர்ச்சியில்‌ மாறுபாட்டை உண்டாக்குகிறது. 


' இதனால்‌ மண்கள்‌ மாறுகின்றன. பாதாளப்‌ பாறைகளின்‌ குறுக்கு 


- வெட்டுத்‌ தோற்றங்கள்‌ எவ்வாறு மெல்ல மெல்ல இயற்கைச்‌ 
. சூழ்நிலைகள்‌ மாறிக்கொண்டே வந்துள்ளன என்பதைக்‌ : காட்ட 


வல்லவை. எடுத்துக்காட்டாக மிகச்‌ செழிப்பான தாவர வளர்ச்சி 
யால்‌ மட்டுமே ஆக்கப்படக்கூடிய மிகச்‌ சிறந்த நிலக்கரிப்‌ படிவுகள்‌ 
ஸ்பிட்ஸ்பெர்கனில்‌ (Sறitzஎerஜe) கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 


- இது. பெரிய பனிப்போர்வை மூடிய, உலகிலேயே மிகக்‌ கடுமை 
்‌ யான குளிர்‌ உள்ள பகுதி. இது, இங்கு, தொன்மையில்‌, வெப்ப- 


தட்ப நிலைகளும்‌, புவி-தாவரச்‌ சூழ்நிலைகளும்‌ இன்று உள்ளதற்கு 


‘ தமலும்‌ மாறுபட்டவையாக இருந்துள்ளதைக்‌ காட்டுகிறது. 


மனிதனால்‌ மண்ணின்‌ குணத்தை மாற்ற முடியும்‌ என்பதை 
முன்பே கண்டோம்‌. மிகப்‌ பரவலான நிலப்பகுதிகளில்‌ மனிதன்‌ 
மண்ணைப்‌ பெரிதும்‌ மாற்றிப்‌ பயிர்த்‌ தொழிலுக்கு ஏற்றதாகச்‌ 
செய்துள்ளான்‌. இவ்ளாறு மாற்றுவதால்‌ மண்கள்‌ மேன்மேலும்‌ 
செழிப்பாக்கப்படும்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. 


எல்லாப்‌. பாறைகளும்‌, அவை எத்தகைய சூழ்நிலைகளில்‌ 
உண்டாகி இருந்தாலும்‌ சரி, உகலியக்க (weathering) நசிவுக்கு 


. உள்ளாகியே தருகின்றன. ₹மேக்மா? (உருகிய பாறைக்‌ குழம்பு) 
புவிப்‌ பொருக்கினுள்‌ நுழைந்து குளிர்ச்சி அடைந்து ஆழ்நிலைப்‌ 


- பாறைகளாகிறது. இப்‌ பாறைகள்‌ மேற்பரப்புக்கு வந்ததும்‌ 


அங்குள்ள குறைவான அமுக்கம்‌, தாழ்வான, ஆனால்‌, மாறுபட்ட 
வாறே -இருக்கும்‌. வெப்ப நிலைகள்‌, காற்று வாயுக்கள்‌, ஈரம்‌ 
முதலிய புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்பத்‌ தம்மை மாற்றிக்‌ கொள்‌ 
இன்றன. உகலியக்கத்தால்‌- புவி மேற்பரப்பின்‌ சூழ்நிலைகளுக்கு 
ஏற்ற. நிலையிலுள்ள புதிய கனிமக்‌.கோவைகள்‌ உண்டாகின்றன. 


. உகலியக்கம்‌ நிலைப்புத்‌.தன்மையுடைய கழிவுப்‌ போர்வையை 


. (waste mantle) உண்டாக்குகிறது; இப்‌ போர்வை ஒரே இடத்தில்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 149 


அப்படியே இருக்குமானால்‌, கண்டப்பகுதிகளின்‌ மேற்பரப்பை 
முழுதுமாகப்‌ போர்த்திவிடும்‌. ஆனால்‌, வெளிவிசைகள்‌ - புவியின்‌ 
வெளிக்‌ கோளங்களிலுள்ள காற்றையும்‌ நீரையும்‌ அசையச்‌ செய்‌ 
கின்றன. இவை கழிவுப்‌ போர்வையை உடைத்து இடம்பெயரச்‌ 
செய்து, இதுவரை உகலியக்கத்துக்கு உட்படுத்தப்படாத பாறைப்‌ 
பகுதிகளை வெளியே தெரியச்‌ செய்கின்றன. இவ்வாறாகப்‌ பாறைத்‌ 
'தேய்வு (0200481100) இடைவிடாது தடத்த 


“காற்றின்‌ நிலப்பொதியிழல்‌ இயக்கம்‌ ம்‌ 

காற்றின்‌ செயலாற்று. விசை அதன்‌ திசைவேகத்தைப்‌ 
பொறுத்தது. நொடிக்கு ஒரு சில இருபது செ.மீ. வீதம்‌ வீசும்‌ 
காற்றுகூட நுண்‌ துகளைத்‌ தூக்கி எடுத்துச்‌ செல்லும்‌. பலமான 
காற்று பல செ.மீ. விட்டமுள்ள பெரிய துணுக்குகளையும்‌ 
உருட்டிச்‌ செல்லும்‌. நொடிக்கு 50 மீட்டருக்கும்‌ அதிகமான 
வேகமுடைய சூறைக்‌ காற்றுகள்‌ மிகுந்த சேதத்தை : விளைவிக்க 
வல்லவை. 


தூசகல்வும்‌ அரித்தலும்‌ (Deflation and Corrasion): காற்று 
ஒரு குறிப்பிட்ட நிலப்பொதியியல்‌ இயக்கத்தை உடையது; 
ஆனால்‌, இது எல்லா இடத்திலும்‌ ஒன்று போல்‌ இருப்பதில்லை. சில 
இடங்களில்‌ காற்றினால்‌ மிகுந்த சேதம்‌ ஏற்படுகிறது; இத்தகைய 
இடங்களில்‌ தாவர வளர்ச்சி இருப்பதில்லை; இவற்றைக்‌ குறை 
பாலை அல்லது பாலை நிலம்‌ என்பர்‌. தாவரங்கள்‌ அவற்றின்‌ வேர்‌ 
களைக்‌ கொண்டு மண்ணைப்‌ பிணைக்கின்றன; ஆகவே, தாவர 
வளர்ச்சி இல்லாதபோது காற்றின்‌ இயக்கம்‌ அதிகரிக்கிறது. பாலை 
களில்‌ வெப்ப அளவு மிகவும்‌ மாறுபடுகிறது. (தினமும்‌ 60£செ 
அளவு வரை மாற்றம்‌ ஏற்படுகிறது; ஆண்டு மாற்ற வீச்சு 
100°செ வரை உள்ளது.) இதனால்‌, பெளதிக உகலியக்கம்‌ கடுமை 
யாகிறது; இதனால்‌ தூசகல்வுக்கு (4844181100) ஏற்ற பொருள்கள்‌ 
உண்டாகின்றன. 


காற்று வீசுவதால்‌ புவிப்பரப்பிலிருந்து கிளப்பப்படும்‌ 
துகள்கள்‌ அவற்றின்‌ துகள்‌ அளவுக்கு ஏற்ப, வெகு தூரங்களுக்குக்‌ 
கடத்திச்‌ செல்லப்படுகின்றன. 

காற்றோட்டங்கள்‌ புவிப்‌ பரப்பின்‌ சமகிடையான தளத்தில்‌ 
மட்டுமல்லாது செங்குத்தாகவும்‌ வீசுகின்றன. இதனால்‌ மண்ணி 
லிருந்து பறிக்கப்பட்ட துகள்கள்‌ காற்றில்‌ மேல்நோக்கி வெகு 
அரம்‌ வீசியெறியப்படுகின்றன.. தூசுகள்‌ பல நூறு மீட்டர்‌ உயரம்‌ 
வரை, தூக்கப்படுகின்றன. சிலபோது பல கிலோ மீட்டர்‌ உயரங்‌ 
களுக்கும்‌ தூக்கப்படுகின்றன. நுண்மணல்‌ பல இருபது மீட்டர்‌: 


150° பொது நிலப்பொதியியல்‌ 


உயரத்துக்கு வீசப்படுகிறது; பருவெட்டான மணல்‌ எட்டு அல்லது 
பத்து மீட்டர்‌ உயரம்‌ வரை வீசப்படுகிறது. உகலியக்கத்தால்‌ உண்‌ 
டாக்கப்பட்ட பொருள்கள்‌, இவ்வாறாக, காற்றினால்‌ கடத்தப்படு 
இன்றன. தூசகல்வுக்கு உட்பட்ட இடத்திலிருந்து இவற்றின்‌ 
ஒரு பங்கு கடத்தப்பட்டு விடுகிறது. 


காற்றினால்‌ எடுத்துச்‌ செல்லப்படும்‌ துணுக்குகள்‌ எதிர்ப்படும்‌ 
கடைகளின்‌ மேல்‌ மோதி (பாறைகள்‌, திரளைகள்‌, மற்ற 
அமைப்புகள்‌) அவற்றைக்‌: 8றித்‌ தேய்க்கரேறன; பளபளப்பாக்கு 
கின்றன. காற்றின்‌ இவ்வகை இயக்கத்தை அரித்தல்‌ (Corrasion) 
என்பர்‌. 


பாலைகளிலுள்ள கட்டடங்களின்‌ காற்றுப்‌ பக்கமுள்ள ஜன்னல்‌ 
, களின்‌ கண்ணாடி காற்றினால்‌ அடித்து வரப்படும்‌ மணலால்‌ தேய்‌ 
வுற்று ஒளிபுகு தன்மையை இழந்துவிடுகின்‌ றன. நடு ஆசியாவில்‌ பல 
இடங்களில்‌ இன்றுவரை தப்பித்துள்ள பழைய கட்டடங்கள்‌ 
அரிப்பின்‌ விளைவுகளைக்‌ காட்டுகின்றன. இவை காற்றுப்‌ பக்கமாகத்‌ 
' தரையிலிருந்து $ மீட்டர்‌ முதல்‌ 1 மீட்டர்‌ உயரம்‌ வரை குறிப்‌ 
பாகக்‌ காணப்படுகின்றன; லெபோது 9 முதல்‌ 4 மீட்டர்‌ உயரம்‌ 
வரையிலும்‌ காணப்படுவதுண்டு. அரிப்பினால்‌ உதிர்க்கப்படும்‌ 
பொருள்‌ காற்றினால்‌ மேலும்‌ அடித்துச்‌ செல்லப்படுகிறது. உதிரி 
யான பொருள்‌ இவ்வாறு காற்றினால்‌ அடித்துச்‌ செல்லப்படுவதை . 
தூசகல்வு (061181100) என்பர்‌. அரிப்பும்‌, தூசகல்வும்‌ ஒன்றோ 
டொன்று உறவு நண்டு வ ஒன்றை ஒன்று தோற்றுவிக்‌ 
கின்றன, 


அரிப்பின்‌ அளவு எங்கும்‌ ஒன்றுபோல்‌ இருப்பதில்லை; இது 
பாறையின்‌ கடினத்‌ தன்மையையும்‌, துகள்களின்‌ அளவையும்‌, 
பாறையில்‌ அவை அமைந்துள்ள தன்மையையும்‌, பாறை இணைப்‌ 
புத்‌ தளங்களையும்‌ (j௦நற£iறத), படுகைத்‌ தளங்களையும்‌ (bedding), 
மற்றக்‌ கூறுகளையும்‌ பொறுத்துள்ளது. மென்மையான பாறைகள்‌ 
அவற்றின்‌: இடையேயுள்ள கடினப்பாறைகள்‌ வெளியே தெரியு 
மாறு விரைவில்‌ தேய்ந்துவிடுகின்றன. 


காற்றினால்‌ எடுத்துச்‌ செல்லப்படும்‌ துணுக்குகள்‌ தரையின்‌ 
மேல்‌ 1 மீட்டர்‌ முதல்‌ 1$ மீட்டர்‌ உயரத்துக்குள்‌ காற்றில்‌ மிதப்‌ 
பதால்‌ அரிப்பின்‌ விளைவு அதிகமாகப்‌ பாறைகளின்‌ அடிப்பகுதி 
களில்‌ காணப்படுகிறது. பாலைகளில்‌ சமகிடையாக உள்ள படுகை 
களாலான தனித்தனியான பாறைத்திரளைகள்‌ மேஜைகளைப்‌ 
போலவும்‌ நாய்க்‌ குடைகளைப்‌ போலவும்‌ தேய்க்கப்பட்டுள்ளன. 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 151 


செங்குத்தாகச்‌ சாய்ந்துள்ள பாறை அடுக்குகள்‌ கஊிபோ லும்‌, 
தூண்‌ போலும்‌ உருவம்‌ பெறுகின்றன படம்‌ (26-29). 


x 





படம்‌ 26, கிஸ்லோவோட்ஸ்க்‌ அருகே படிவுப்பாறைகளின்‌ உகலியக்கம்‌. 





படம்‌ 27. *விச்சஸ்‌ டவர்‌” பாறை, 





படம்‌ 28, “பிரமிட்‌ பாறை*-காற்று அரிப்பால்‌ ஏற்பட்டது. 


கத்ர்‌ ti 


570 





படம்‌ 29, தணற்பாறைகளின்‌ உகலியக்கம்‌, - 


யுறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 752 


அரிப்புப்‌ பாறைகளின்‌ அடிப்பகுதியை மட்டுமல்லாது சம 
தளங்களையும்‌ தேய்த்து மழமழப்பாக்குகிறது;” மென்மையான 
பாறைகளில்‌ இணை இணையாக உள்ள கூரான நீள மேல்வரை 
களைச்‌ (yகாபகஜ5) ,செதுக்குகிறது. இத்தகைய நீள மேல்வரை 
களுக்கு இடையேயுள்ள பள்ளங்களில்‌ மணல்‌ காணப்படுகிறது 
(படம்‌ 30). முழு பள்ளத்தாக்குகளே காற்றரிப்பினால்‌ ஏற்பட்‌ 
டுள்ளன. பாலைகளில்‌ அடிக்கடி காணப்படும்‌ தோற்றப்பாடான 
சுழல்காற்றுகள்‌, மணலைச்‌ சுருள்‌ வட்டமாக உட்புழையான 
கூம்பு அல்லது உருளை வடிவில்‌ மேலெழச்‌ செய்கின்றன. 


7. தஆ 
லட ரு Ky இல த்‌ 2 ௯ Ty 7 
7 7 7 


படம்‌ 30, “யார்டாங்குகள்‌? 


அரிப்புப்‌ பாலையிலுள்ள பாறைக்‌ கட்டிகளையும்‌ தாக்குறெது. 
இதனால்‌, இவை தகைசால்பான முப்பட்டை உருவம்‌ பெறு 
கின்றன. 


செங்குத்தான தளங்களின்‌ கடினத்தன்மை ஒரே சீராக இல்‌ 
லாதபோது, காற்றினால்‌ இடைவிடாது அடித்துக்கொண்டே இருக்‌ 
கும்‌ மணல்‌ பிறைவடிவ முகட்டொளிப்‌ புழைவாய்களைச்‌ செதுக்கு 
இறது.: இப்‌ புழைகள்‌ சில பத்து செ.மீ. வரை பெரியதாக்கப்‌ 
பட்டுவிடுவதால்‌ பாறை தேனடைபோல்‌ (honey-comb) உருவம்‌ 
பெறுறெது (படம்‌ 381). 


சமதிடையாக உள்ள பாறைப்படலம்‌ மென்மையாக இருந்‌ 
,தால்‌ உகலியக்கத்தாலும்‌, அரிப்பாலும்‌, தூசகல்வாலும்‌ விரைவில்‌ 
பாதிக்கப்படுகிறது. இதனால்‌, பெரிய குகைகள்‌ போன்ற உட்புழை 
கள்‌ உண்டாகின்றன. காகஸஸ்‌, க்ரிமியா போன்ற இடங்களில்‌ 
உள்ள சல பள்ளத்தாக்குகளில்‌ இத்தகைய தூசகல்வுக்‌ குகைகள்‌ 
உள்ளன. இங்குக்‌ கடினமான இயோசிீன்‌ (100606) சுண்ணப்‌ 
பாறையின்‌ அடியிலுள்ள மணற்பாறை காற்றால்‌ அரிக்கப்பட்டுள்‌ 
எது. சில குகைகள்‌ ஆடுமாடுகளை அடைத்துவைக்கப்‌ பயன்‌ 
யடுத்துமளவுக்குப்‌ பெரியதாய்‌ உள்ளன. 


பாலைப்பகுதிகளில்‌ பாலை வார்னிஷ்‌ (desert varnish) என்பது 
ஒரு விந்தையான தோற்றப்பாடு. ஏறக்குறைய எல்லாப்‌ பாறை, 
களிலும்‌ இரும்பு, மாங்கனீஸ்‌ உப்புகளும்‌ ஈரமும்‌ (மிகக்‌ குறை 


154 2 பொது நிலப்பொதியியல்‌ 





படம்‌ 31. க்ரிமியாவில்‌ க்ரிடேஷியஸ்‌ மணற்‌ பாறையின்‌ 
“தேன்‌ அடை” உகலியக்கம்‌ 


வாகவாவது) உள்ளன. சூரிய ஒளிபடும்‌ பக்கத்திலுள்ள ஈரம்‌: 
விரைவில்‌ உலர்ந்துவிடுகிறது; இதனால்‌ அடியிலுள்ள ஈரம்‌ இரும்பு" 
மேங்கனீஸ்‌ ஆகியவற்றைக்‌ கரைத்து மேற்புறம்‌ நோக்கி ஊறி” 
வருகிறது. கருப்பான இரும்பு மாங்கனீஸ்‌ உப்புகள்‌ இவ்வாறாகச்‌ 
சேமிக்கப்படுகின்றன. பாறையின்‌ மேற்பரப்பில்‌ ஒன்று அல்லது: 
இரண்டு மி.மீ. கனமுள்ள கருப்பான பொருக்கு வளர்கிறது. 
இப்‌ பொருக்கு, பாறையைவிடக்‌ கடினமானது. மணலின்‌ தேய்ப்‌: 
பினால்‌ இப்‌ படலம்‌ பளபளப்பாக்கப்படுகிறது. நடு ஆசியாவில்‌: 
உள்ள பாலைகளிலும்‌ மலைப்பகுதிகளிலும்‌ தென்முகமாக உள்ள: 
பாறைகளில்‌ பாலைவார்னிஷ்‌ தகைசால்பாகக்‌ காணப்படுகிறது. 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 755 


பரப்பு முழுதும்‌ தாவரங்களால்‌ மூடியவாறுள்ள மித வெப்ப-. 
தட்பமுடைய பகுதிகளில்‌ தூசகல்வு ஏற்படுவது கடினம்‌. புல்‌,புதர்‌,. 
மரம்‌ ஆகியவை தூசகல்விலிருந்து மண்ணைப்‌ பாதுகாக்கின்றன. 
ஆனால்‌, ஸ்டெப்பி பகுதியில்‌ இது சேதம்‌ விளைவிக்கிறது. எடுத்துக்‌ 
காட்டாக, தூசு அல்லது “கருப்பு” புயல்கள்‌ சோவியத்‌ ரஷ்யாவில்‌ 
ஐரோப்பியப்‌ பகுதியில்‌ தெற்கில்‌ ஏற்படுகின்றன. இப்‌ புயல்கள்‌ : 
நீண்ட வரட்சியான காலத்துக்குப்‌ பிறகு உண்டாகின்றன. . இவை 
மண்ணைத்‌ தூசகல்வால்‌ அழிக்கின்றன; 10-15 கெ. மீட்டருக்கும்‌ 
மேலான செர்னோஜெொம்‌ மண்ணை இவை அகற்றுகன்றன. மண்‌: 
நன்னிலை மீட்பினால்‌ (land reclamation) அண்மையில்‌ இப்பகுதிகள்‌ 
முற்றிலுமாகத்‌ தூசகல்விலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளன. 
வட சீனா, தென்‌ மங்கோலியா, ஆஸ்டிரேலியா போன்ற இடங்‌: 
களில்‌ தூசுப்புயல்கள்‌ காணப்படுகின்றன. ஆப்பிரிக்காவில்‌ பரந்த 
பாலைநிலங்களின்‌ அருகே சிமூம்‌? (Si௱oom) எனப்படும்‌ 
வன்மையான தூசுப்புயல்கள்‌ ஏற்படுவதுண்டு. 
.. வகைப்படுத்தலும்‌ (5௦0102) படிதலும்‌ (Deposition) ; மேலே 
குறிப்பிட்டபடி தூசகல்வினால்‌ பாதிக்கப்படும்‌ இடத்திலிருந்து காற்‌: 
நினால்‌ தூக்கப்படும்‌ பொருள்கள்‌ , அவற்றின்‌ அளவையும்‌ காற்றின்‌ 
விசையையும்‌ பொறுத்து, சிறிது தூரம்‌ கடத்தப்பட்டுப்‌ பிறகு படி 
கின்றன. மிகச்‌ சிறிய துகள்கள்‌ தூசகல்வுப்‌ பகுதியிலிருந்து பல 
நூறு கி.மீ. தூரத்துக்கு அப்பால்‌ படிகின்றன. எடுத்துக்காட்‌ 
டாக, நடு ஆசியாவிலுள்ள காரா-கும்‌ (Kகாக-Kயm), கிழில்‌-கும்‌ 
(Kizyl-Kum) பாலைகளிலிருந்து துகள்கள்‌ கிழக்காக எடுத்துச்‌ 
செல்லப்பட்டு நடு ஆசிய மலைகளின்‌ அடிவாரங்களில்‌ படிந்துள்‌ 
ளன. சில ஆசிரியர்கள்‌ மலையடிவாரங்களில்‌ மேற்பரப்புப்‌ 
போர்வை ஆக்கத்தில்‌ இவ்வகையான கடத்தல்‌ முறை பெரும்‌ 
பங்கு கொள்வதாயும்‌, லெஸ்‌ (10௦658) பாறைகளின்‌ ஆக்கத்துக்கு 
இதுவே காரணம்‌ என்றும்‌ கூறுகின்றனர்‌. துகள்‌ மணலையும்‌ 
காற்று கடத்திச்‌ செல்கிறது; ஆனால்‌, தூரம்‌ அதிகமில்லை (சல: 
இருபது மீட்டர்‌ முதல்‌ அரிதாகச்‌ சில நூறு மீட்டர்கள்‌). பெரிய 
பாறைத்‌ துண்டுகள்‌ நிலத்தின்‌ மேலே சிறிது தூரம்‌ உருட்டிச்‌ செல்‌ 
லப்படுகின்றன.. அவை, ஒன்றோடொன்று மோதும்போது அவற்‌ 
ஜின்‌ முன்னைய கூரான முனைகள்‌ மழுங்கிவிடுகின்‌ றன. 


காற்றினால்‌ எடுத்துவரப்படும்‌ மணல்‌ சிலபோது சுமாரான 
அளவுக்குப்‌ பெரிய மேடுகளாகக்‌ குவிகின்றன. இதை மணலா 
லான கடற்கரைப்‌ பகுதிகளில்‌ அடிக்கடி காணலாம்‌. கடல்‌ வய 
மணல்‌ கடலலைகளால்‌ கரையில்‌ குவிக்கப்படுகின்றன. உலர்ந்த. 
பின்‌ காற்றினால்‌ அடித்துச்‌ செல்லப்படுகன்றன. எடுத்துக்காட்‌. 


156. பொது நிலப்பொ தியியல்‌ 


டாக, மேலைக்காற்று வீசும்‌ சோவியத்‌ யூனியனின்‌ பால்டிக்‌ கடற்‌ 
-கரையில்‌, நல்ல மணல்‌ கடற்கரைகள்‌ உள்ளன; இங்கு மணல்கள்‌ 
-திழக்கு நோக்கி நல்லமுறையில்‌ காற்றால்‌ புடைத்துத்‌ தரம்‌ பிரிக்கப்‌ 
.பட்டுள்ளதைக்‌ காணலாம்‌. மணல்கள்‌ சில மீட்டர்கள்‌ முதல்‌ 200மீ.. 
உயரமும்‌, ஒரு கி.மீ. அகலமும்‌ (அடிப்புறத்தில்‌) உடைய மணல்‌ 
திட்டுகளாகக்‌ குவிந்துள்ளன. இவை மெல்ல, கிழக்கு நோக்கி 
.தகர்ந்துவந்து காடுகளையும்‌ புல்வெளிகளையும்‌, பழத்தோட்டங்‌ 
களையும்‌, காய்கறித்‌ தோட்டங்களையும்‌, வீடுகளையும்‌ புதைத்துவிடு 
-இன்றன.. இத்தகைய மணல்மேடுகளுக்கு இடுமணல்‌ அல்லது 
எக்கர்‌. (1௦8) என்று பெயர்‌. 


இம்‌ மணற்‌ குன்றுகளின்மேல்‌, பெரும்பாலும்‌ காற்றுப்பக்கத்‌ 
தில்‌, காற்றலைச்‌ சுவடுகளைக்‌ (£ந்றற168) காணலாம்‌; இவை நகர்ந்து , 
செல்லும்போது இவற்றில்‌ சாய்வான படல அமைப்பு ஏற்படு 
கிறது (படம்‌ 32). எக்கர்‌ மணல்‌ இடம்‌ பெயர்ந்து செல்லாது 
, கடுக்க, நல்ல வேர்‌அமைப்புடைய மர்ரம்‌ புல்‌ (aரரam 2888), 
-பைன்‌ (றற) முதலிய செடி வகைகளைக்‌ காற்றுப்பக்கமாக நடு 
. கிறார்கள்‌. மணல்‌ மேடுகள்‌ நிலைத்த உடன்‌ அவற்றின்மேல்‌ ஒரு 
.மண்‌ போர்வை உண்டாகிறது. லெனின்‌ கிராடுக்கு அருகே பின்‌ 
லாந்து வளைகுடாவின்‌ கரையிலுள்ள செஸ்ட்ரோரெட்ல்க்‌, உஸ்ட்‌- 
.நரோவ்ஸ்க்‌ ஆகிய இடங்களில்‌ நிலைத்த இடுமணல்‌ குன்றுகள்‌ 
உள்ளன. 2 


படம்‌ 32. மணல்‌ எக்கரில்‌ தலைகீழ்ப்பதிகை அமைப்பு, 

மணலின்‌ தூசகல்வையும்‌, இடம்பெயர்தலையும்‌, இடுமணல்‌ 
குன்றுகள்‌ ஏற்படுவதையும்‌, ஏறக்குறைய மெரிடியன்‌ ஊடாகச்‌ 
செல்லும்‌ ஆறுகளின்‌ கரைகளிலும்‌ காணலாம்‌. இத்தகைய ஆறு 
களின்‌ கிழக்குக்கரைகள்‌ பொதுவாக மென்சரிவை உடையன. 
வெள்ளம்‌ வரும்போது ஆற்றுமணல்‌ இக்‌ கரைகளின்மேல்‌ படி 
-கின்றன; வெள்ளம்‌ வடிந்து மணல்‌ உலர்ந்தபின்‌ காற்றின்‌ இயக்‌ 
கத்துக்கு உட்படுகன்றன. சோவியத்‌ ரஷ்யாவின்‌ ஐரோப்பியப்‌ 
பகுதிகளில்‌ வீசும்‌ மேற்கு, மற்றும்‌ தென்‌-மேற்குக்‌ காற்றுகள்‌, 
மணலைக்‌ ழக்கு மற்றும்‌ வடகிழக்குத்‌ திசைகளில்‌ அடித்துச்‌ செல்‌ 
-இன்றன. இதனால்‌ காற்றுப்பக்கச்‌ சரிவுகளில்‌ உள்ள மண்ணைப்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்‌-முறைகள்‌ . ்‌ 157 


பெரிதும்‌ கெடுக்கின்றன. இத்‌ தோற்றப்பாட்டை *ட்ஸ்னா' (15௮), 
“மோக்ஷா? (Moksha), “ஸுரா? (யாக), “வோல்கா? (Volga), 
*டோன்‌” (10௦0) போன்ற ஆறுகளின்‌ கரைகளில்‌ நன்றாகக்‌ காண 
லாம்‌. 

மணற்பாலைகளில்‌ எக்கர்கள்‌ (80 14118), பிறை-எக்கர்கள்‌ 
(barkhans), பிறைஎக்கர்‌ கோவைகள்‌ (ணbarkhan chains) ஆகிய" 
இடுமணல்‌ குன்று வகைகளைக்‌ காண்கிறோம்‌. நிலமேற்கூறு' 
(topography) தொடக்கத்திலிருந்த நிலத்தின்‌ புடைகூறு (161122), 
மணலின்‌ அளவு, வெப்ப-தட்ப நிலை, காற்றின்‌ விசை ஆகிய: 
வற்றைப்‌ பொறுத்தது. 

தனித்தனியான சீர்‌ உருவற்ற மணற்குன்றுகள்‌, புதர்கள்‌ 
வளர்ந்துள்ளதும்‌, காற்றுத்‌ இசை மாறிமாறி வீசுவதாகவும்‌,. 
மணல்‌ சிறிதளவே உள்ளதுமான இடத்தில்‌ உண்டாகின்றன. 





படம்‌ 33. தனியான பிறை எக்கர்‌, 


வெளிப்புறத்தில்‌ தூசகல்வால்‌ குழிவாக்கப்பட்ட சில மணற்‌. 
குன்றுகள்‌ சிலபோது தனிப்‌ஈட்ட சீரான உருவத்தைப்‌ பெற்றுள்‌ 
ளன. காற்றுப்‌ பக்கத்தில்‌ மணல்மேடு 5--18£ சரிந்தவாறு உள்‌ 
ளது. இது காற்று மறை பக்கத்தில்‌: உதிரியான துகள்வயப்‌- 
(பொருள்களின்‌ இயற்குவிகோணமான 85” சாய்மானத்தை உடை 
யது. இந்த மேடுகள்‌ காற்றின்‌ இயக்கத்தால்‌ இரண்டு கொம்பு: 
;போன்ற கூர்முனைகளைப்‌ பெற்றுள்ளன. மேலே இருந்து பார்த்‌ 
தோல்‌, இவை மென்சரிவையும்‌ காற்று-மறைபக்கத்தில்‌ குத்துச்‌ சரி” 
(வையும்‌ கொண்ட குதிரை லாடம்‌, அல்லது பிறைச்‌ சந்திரன்‌: 
போல்‌ காட்சிதரும்‌. இவற்றைப்‌ பிறை-எக்கர்‌ என்பர்‌ (படம்‌33).. 
,இவை பாலைகளுக்கும்‌, குறை-பாலைகளுக்கும்‌ தகைசால்பானவை... 


மச்ச r பாது நிலப்பொதியியல்‌ 


காற்று, திசை மாறிமாறி வீசினால்‌ பிறை-எக்கர்களின்‌ குத்துச்‌ 
சரிவும்‌ அதற்கேற்ப திசை மாறி மாறி அமைகிறது. எடுத்துக்காட்‌ 
உாக, மேற்கு அல்லது தென்‌-மேற்குக்‌ காற்றுகள்‌ வீசும்‌ காலத்தில்‌ 
எல்லாப்‌ பிறை எக்கர்களும்‌, தம்‌ முனைகளைக்‌ கிழக்கு நோக்கியபடி 
. அமைக்கின்றன? கிழக்கு அல்லது வடகிழக்குக்‌ காற்றுகள்‌ வீசும்‌ 
“போது அவை மேற்கு அல்லது தென்மேற்கு நோக்கியபடி அமைத்‌ 
டதுக்‌ கொள்கின்றன. 


பிறை எக்கர்கள்‌ சிலபோது தனித்தனியாக நிற்கின்றன. ஆனால்‌ 
.அருகருகே பல பிறை எக்கர்கள்‌ உண்டாகியுள்ள இடங்களில்‌ அவற்‌ 
தின்‌ முனைகள்‌ ஒன்றுகூடி, பிறை எக்கர்‌ கோவைகளை உண்டாக்கு 
- கின்றன. இத்தகைய நீள்‌ கோவைகளுக்கு இடையே உள்ள 
பகுதிகள்‌, களிமண்களைக்கொண்ட பள்ளங்களாகி விடுகின்றன 
“(121078), 


காற்றுத்‌ திசைக்கு நேர்‌ குறுக்குவாட்டாக நீண்டுள்ள பிறை 
சாக்கர்‌ கோவைகளோடு, காற்றுத்‌ திசையில்‌ நீண்டுள்ள பதணம்‌ 
“போன்ற (181) மேடுகளும்‌ உள்ளன. இவை நிலத்தின்‌ புடை 
கூற்றை மேடுபள்ளமாக்குகின்றன; காற்றுப்‌ பல திசைகளில்‌ வீசும்‌ 
. இடங்களில்‌ இவை தூசகல்வுக்‌ குழிவுகளைச்‌ சூழ்ந்தவாறுள்ள நிலை 
யான அரண்மேடுகளாக அமைகின்றன. காற்றுகள்‌ நேர்குறுக்குத்‌ 
. திசைகளில்‌ வீசும்‌ இடங்களில்‌ “பிரமிட்‌? (ஹம்ம்‌) வடிவ எக்கர்‌ 
-கள்‌ உண்டாகின்றன. 


சில பிறை-எக்கர்கள்‌ 20-30 மீட்டர்‌ உயரம்‌ உள்ளன. இடு 
மணல்‌ குன்றுகளைப்‌ போல இவை போதிய அளவு மணல்‌ உள்ள 
“போதுதான்‌ உண்டாகின்றன. கற்பாலைகளிலும்‌, மண்‌ பாலைகளி 
அம்‌ (tகkyா8) பிறை-எக்கர்கள்‌ உண்டாவதில்லை; அங்குச்‌ சிறிய 
மணல்திட்டுகளே காணப்படுகின்றன.இவை 20--80 செ.மீ. உயர 
-முள்ள சீர்‌ உருவற்ற பிறை-எக்கர்‌ மாதிரிகளைப்போல்‌ காட்சியளிக்‌ 
இன்றன. 


* 





ற்‌ புடைத்து உந்தப்படும்‌ மணல்‌ 
| திரளின்‌ பாதையில்‌ ஒரு புதரோ,, 
ப்‌ பாறாங்கல்லோ தடையாக எதிர்ப்‌ 
த்‌ படும்போது பிறை எக்கர்கள்‌ 
உண்டாகின்றன. தடைப்‌ பொரு 
pb - ளின்‌ உயரம்‌ வரை. மணல்மேடு 

துத்தம்‌ வ்‌ ,. புடைத்து எழுகிறது. அதற்கு 
கே உல்ட ல்‌ ஜுரம்‌ மேல்‌ (படம்‌ 34) மணல்‌ சாற்று 
முன்னும்‌ பின்னும்‌ மண்மேடு ' மறை-பக்கத்தில்‌ :சொரியப்படு 
உண்டாதல்‌, சிறது. பிறையின்‌.மூனைகள்‌ இரு 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 159 


மருங்கிலும்‌ வளர்கின்றன (படம்‌ 35). பிறை எக்கர்‌ உண்டாகப்‌ 
போதிய அளவு மணல்‌ இல்லாதபோது, இங்குமங்கும்‌ இடம்மா றிக்‌ 
கொண்டே இருக்கும்‌ மேடுகளே ஏற்படுகின்றன. மணல்‌ போதிய 


கிடைப்படம்‌ வெட்டுத்தளப்படம்‌ 





படம்‌ 35. பிறை எக்கர்‌ உண்டாகும்போது ஏற்படும்‌ காற்றோட்டங்களின்‌ 

வேலையையும்‌ திசையையும்‌ குறிக்கும்‌ படம்‌. 
அளவு இருக்கும்போது, பிறை-எக்கர்கள்‌ உண்டாகின்றன. உண்‌ 
டாக ஒன்றோடொன்று இணைந்து இடுமணற்‌ குன்றுக்‌ கோவை 
களை உண்டாக்குகின்றன. இவற்றினிடையே உள்ள இடங்களில்‌ 
குழிவுகள்‌ (kettle-holes) உண்டா கின்றன (படம்‌ 36). நடு ஆசியா 
விலுள்ள காரா-கும்‌, *8ழில்‌-கும்‌? பாலைகளிலும்‌, இழக்கு மங்‌ 
கோலியா, “தரிம்‌-பேசின்‌” , ஸஹாராபாலை, அரேபியா, ஆஸ்டிரே 
லியா போன்ற இடங்களிலுள்ள பல பாலைகளிலும்‌ இவ்வாறு நடப்‌ 
பதைக்‌ காணலாம்‌. ்‌ 





படம்‌ 36. பிறை எக்கர்கள்‌ உள்ள இடம்‌, 


சில பிறை எக்கர்கள்‌, குறிப்பாகச்‌ சிறிய அளவு உடையவை, 
காற்றோட்டத்‌ திசையில்‌ விரைவாக நகர்ந்து செல்கின்றன. சிறிய 
பிறை எக்கர்கள்‌ ஓராண்டில்‌ 30 அல்லது 40 மீட்டர்கள்‌ நகர்ந்து 


760 பொது நிலப்பொதியியல்‌ 


செல்கின்றன; சில்போது நூறு அல்லது இருநூறு மீட்டர்‌ தூரமும்‌ 
நகர்வதுண்டு. நீளமாக வளர்ந்துள்ள மணற்குன்றுகள்‌ இதைவிட 
மெதுவாகவே செல்கின்றன. இவை துர்க்மேனியா, உஸ்பெக்கிஸ்‌ 
தான்‌, கஸக்ஸ்தான்‌ போன்றஇடங்களில்‌ (படம்‌ 37) மணல்‌ அற்ற 
புல்வெளிகளையும்‌, பயிர்‌ நிலங்களையும்‌, ஊர்களையும்‌ மூடுகின்றன . 
மணல்‌ இடம்‌ பெயர்வதைத்‌ தாவரங்களை நட்டுத்‌ தடுக்கலாம்‌. 





படம்‌ 37. அரால்‌ கடல்‌ பகுதியில்‌ தாவரங்கள்‌ மணலால்‌ மூடப்பட்டுள்‌ ளது. 


பிறை எக்கர்‌ மணல்கள்‌ பாலைகளின்‌ ஓரங்களில்‌ உண்டா 
இன்றன; பாலைகளின்‌ நடுவில்‌ அரிதாகவே காணப்படுகின்றன. 
காற்றினால்‌ அடித்து வரப்படும்‌ மணலின்‌ பெரும்பகுதி பாலையின்‌ 
நடுவிலிருந்து ஓரங்களை நோக்கிவருகின்‌ றன ; இங்குப்‌ பெருந்‌ துகள்‌ 
கள்‌ படிகன்றன; சிறுதுகள்கள்‌ பாலை ஓரத்துக்கும்‌ அப்பால்‌ தாவர 
வளர்ச்சியும்‌ மழையும்‌ உள்ள இடங்களுக்குப்‌ பாலைக்காற்றினால்‌ 
அடித்துச்‌ செல்லப்படுகின்றன. அங்குப்‌ பாலைக்காற்று வேறு திசை 
களில்‌ வீசும்‌ காற்றுகளோடு மோதி, விசையை இழந்துவிடுவதால்‌ 
இத்‌ துகள்கள்‌ கழே படின்றன. துகள்படலம்‌ ஓராண்டுக்கு 
1 அல்லது 2 மி.மீ. வீதம்‌ தடிப்பாநெது; பல்லாயிரம்‌ ஆண்டு 
களில்‌ 15-20 மீட்டர்‌ கனமான படலங்களாகப்‌ படிகிறது. " 


காற்றினால்‌ சேமிக்கப்படும்‌ தடிப்பான மஞ்சள்நிற மண்ணுக்குக்‌ 
காற்றடிவண்டல்‌ [*லெஸ்‌” (1௦௪588) என்று உச்சரிக்கப்படும்‌ சொல்‌] 
என்று பெயர்‌ (படம்‌ 38). சனாவில்‌ நல்ல காற்றடிவண்டல்‌ 
படிவுகள்‌ உள்ளன... அங்குப்‌ பல உயரங்களில்‌ உள்ள நிலக்கூறுகளின்‌ 
மேலும்‌ காற்றடி வண்டல்‌ படிந்துள்ளது. சில இடங்களில்‌ இப்‌ 
படிவு 40:6 மீட்டர்‌ தடிப்பு உள்ளது. 


'புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 161 
1 





படம்‌.38. ஃ பெர்கானா பள்ளத்தாக்கிலுள்ள ஷாரிகான்‌ ஸாயின்‌ கரையில்‌ உள்ள 
- “லெஸ்‌” மேட்டு முகப்பு. 


வடசீனாவின்‌ காற்றடிவண்டல்‌ படிவுகளுக்கு *கோபி” (001), 
“காமி? (வாம்‌), “ஜாங்கார்‌” (மாதவா) ஆகிய பாலைகள்‌ துகள்‌ 
உற்பத்திச்‌ சாலைகள்‌. ”* 

நிலப்பொதியியல்வயக்‌ காற்றியக்கத்துக்கு வேண்டிய சூழ்நிலை 
கள்‌ எல்லா இடங்களிலும்‌ ஒன்றுபோல்‌ இருப்பதில்லை. மிக ஏது 
வான சூழ்நிலைகள்‌ ஸஹாரா, அரேபியா, மெக்ஸிகோ போன்ற 
புவிநடுக்கோட்டுப்‌ பகுதிப்‌ பாலைகளிலும்‌, அரால்‌, கோப்பியன்‌ 
போன்ற பகுதிகளிலுள்ள. வடபாலைகளிலும்‌, சீனா, மங்கோலியா 
(கோபி) போன்ற பல பாலைகளிலும்‌ உள்ளன. 


இயற்கையில்‌ காணப்படும்‌ சூழ்நிலைகளைப்‌ பொருத்து, பாலைகள்‌ 
களிப்பாலைகள்‌ (1௨718) என்றும்‌, மணற்பாலைகள்‌ என்றும்‌, கற்‌- 
பாலைகள்‌ என்றும்‌ வகைப்படுத்தப்படுகின்றன. களிப்பாலைகள்‌ 
தட்டையான சமதளங்களை உடையன; மணற்பாலைகள்‌ குவிவான 
புடைப்புகளையுடைய தட்டையான மேற்பரப்பை உடையன. 
கற்பாலைகளில்‌  உகலியக்கத்தால்‌ உண்டாகும்‌ உதிரியான 
பொருள்கள்‌ காற்றினால்‌ நீக்கப்பட்டுவிடுவதால்‌ இங்கு எப்போதும்‌. 
புதிய பாறைப்பரப்பு வெளியே தெரிந்தவாறு இருக்கும்‌. 

இம்‌ மூன்று வகைப்‌ பாலைகளுமே இயல்பாகவே இடத்தால்‌ 
(in space) இணைக்கப்பட்டுள்ளன கற்பாலையின்‌ இயல்காட்‌9 

11 


162 "பொது நிலப்பொதியியல்‌ 


(landscape) தூசகல்வுக்‌ குழிவுப்‌ பகுதிகளையும்‌, இவற்றையடுத்து 
முதலில்‌ காற்றடி மணல்‌ சேமிப்புகையுடைய பகுதிகளையும்‌ 
(மணல்வயுமான, மற்றும்‌, எக்கர்‌, பிறை எக்கர்‌ இயல்காட்ட 
கள்‌), பாலை எல்லைப்பகுதிகளில்‌ வண்டல்‌ களிமண்‌ பொருள்களா 
லான பாலைகளையும்‌ கொண்டிருப்பதைக்‌ காண்கிறோம்‌. கண்டப்‌ 
படிவுகளில்‌ காணப்படும்‌ பொதுவான படிவுப்‌ படிநிலை 'மாறுபாடு 
கள்‌ (facies changes) இந்தக்‌ காற்றடிப்‌ படிவுகள்‌ இடத்திற்கு 
இடம்‌ மாறுபடுவதிலும்‌ தெரிகின்றன. 


மேற்பரப்பில்‌ ஓடும்‌ நீரின்‌ நிலப்பொதியியல்‌ இயக்கம்‌ 


மழை, வெண்பனி ஆகிய காற்று மண்டலப்‌ பொழிவுகளும்‌, 
அளற்றுகளிலிருந்து வரும்‌ நீரும்‌, உயர்ந்த 'இடத்திலிருந்து தாழ்‌ - 
வான இடத்துக்கு ஓடும்போது நிலப்பொதியியல்‌ இயக்கத்தில்‌ 
ஈடுபடுகின்றன. இவை குறிப்பிட்ட கால்வாய்களினூடே, 
அதாவது, ஓடைகளிலும்‌ ஆறுகளிலும்‌ ஓடும்‌ நீரின்‌ இயக்கம்‌ 
(அரிப்பு இயக்கம்‌ அல்லது நேர்த்திசையில்‌ (14௦87) நிகழும்‌ 
இயக்கம்‌) என்றும்‌, குறிப்பிட்ட சீரான கால்வாய்களில்‌ 
அல்லது மேற்பரப்பில்‌ ஓடும்‌ நீரின்‌ இயக்கம்‌ (சமதள, அல்லது 
மேற்பரப்பு நீருகல்வு (ி௪lயாial) அரிப்பு) என்றும்‌ இரண்டு வகைப்‌ 
யடுகின்றன. i 


நீருகல்வு இயக்கம்‌ 

புவிப்பரப்பில்‌ ஒரு சாய்வான தளத்தில்‌ நீர்‌ வழிந்து ஓடுவ 
தால்‌ மேற்பரப்பில்‌ நீருகல்வு இயக்கத்தால்‌ (eluvial 100688) 
அரிப்பு ஏற்படுகிறது. வடிநீர்‌ (ரமாட்௦11) ஓர்‌ இடையறாத நீர்ப்‌ 
படலம்‌ போல்‌ ஓடுகிறது. இதில்‌ தனித்தனியான நீரோட்டங்கள்‌ 
ஒன்றாகப்‌ பின்னிப்‌ பிணைகன்றன. இத்தகைய நீர்ப்‌ படலங்கள்‌ 
பள்ளத்தாக்குகளின்‌ இருபக்கங்களிலும்‌, மேட்டு நிலச்சரிவு 
களிலும்‌ உண்டாகின்றன. 


இந்த நீர்ப்‌ படலம்‌.ஒரு சில மில்லி மீட்டர்‌ தடிப்பே உள்ளது. 
ஆனால்‌, சரிவின்‌ கீழே நீண்ட காலமாக ஓடும்போது கவனிக்கத்‌ 
கக்க வேலையைச்‌ செய்கிறது. இதன்‌ .செயல்‌ நோக்க விசை 
(motive force) இதன்‌ பொருண்மையை அதன்‌ திசை வேகத்தின்‌ 
இருமிசைப்‌ பெருக்கத்தால்‌ பெருக்கினால்‌ வரும்‌ தொகையில்‌ பாதி. 
ஆகவே, சரிவு செங்குத்தாக ஆகஆக, மழைநீர்‌ அதிகம்‌ பெய்யப்‌ 
பெய்ய, நீரோட்டங்களின்‌ செயல்‌ நோக்க விசையும்‌ அதிகரிப்ப 
தால்‌ அரிப்பு வேலையும்‌ வன்மையாகிறது. அரிப்பின்போது 
வடிநீர்‌ சரிவிலுள்ள நுண்ணிய' 'உகலியக்கப்‌ பொருள்களையும்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 163 


களிமண்‌, *மார்ல்‌? (கா!) போன்ற மென்மையான பாறை 
களையும்‌ எடுத்துச்‌ செல்கிறது. இப்‌ பொருள்கள்‌ சரிவின்‌ கழே ஓடிக்‌ 
குழிகளில்‌ சேகரிக்கப்‌ படுகின்றன. 


ஒரு சரிவு நேரடியாக ஒரு நீர்க்கால்வாயில்‌ சீராக இறங்கினாற்‌ 
போல்‌ உள்ளபோது, அதிலிருந்து கழுவித்‌'தள்ளப்படும்‌ பொருள்கள்‌ 
அத்தனையும்‌ கால்வாயில்‌ ஓடும்‌ நீரால்‌ அடித்துச்‌ செல்லப்படு 
கின்றன. ஆனால்‌, சாதாரணமாகச்‌ சரிவுகள்‌ அடிப்பகுதியில்‌ சற்று 
தட்டையாக உள்ளதால்‌ அங்கு வடிநீர்‌ (ரம ௦) வேகம்‌ குறை 
கிறது; இதனால்‌ இங்குப்‌ பருவெட்டான பொருள்கள்‌ படிந்துவிடு 
கின்றன. நீர்க்கால்வாய்‌ சரிவின்‌ அடிவாரத்திலிருந்து வெகு 
தூரத்தில்‌ இருந்தால்‌ மழைநீர்‌ அதுவரை செல்ல முடிவதில்லை; 
வடிநீர்‌ கொண்டுவந்த பொருள்கள்‌ சரிவின்‌ கீழேயே குவிக்கப்‌ 
படுகின்றன. சரியான நீர்க்கால்களில்‌ போய்ச்சேராத்‌ நீரோட்‌. 
ங்களும்‌ பாறைத்துணுக்குகளைச்‌ சரிவின்‌ மேலிருந்து கீழ்நோக்கி 
நகர்த்திச்‌ செல்கின்றன. இதையே மேற்பரப்பு நீருகல்வு 
(deluviol) அரிப்பு என்கிறோம்‌. இதனால்‌ சேர்க்கப்படும்‌ அரிப்புப்‌ 
பொருள்களை நீருகல்வு (சமயமா) என்பர்‌. இந்த இயக்கம்‌ 
எவ்வளவு காலம்‌ நடைபெறுகிறதோ அதைப்‌ பொருத்து, இந்த 
நீருகல்‌ படிவு பல இருபது மீட்டர்கள்‌ தடிப்புவரை சேர்கின்றன. 


நீருகல்வுப்படிவுகள்‌ சரிவின்‌ 8&ழே வரிவரியாகக்‌ குவிகின்றன. 
இவை மலையடி உகு பாறைகளைப்‌ போலவே: (18108) காணப்படு 
இன்றன. ஆனால்‌ பொருள்கள்‌ பரப்பப்பட்டுள்ளதில்‌ இரண்டுக்கும்‌ 
வேற்றுமை காணப்படும்‌. நீருகல்‌ படிவில்‌ பருவெட்டான 
பொருள்கள்‌ சரிவின்‌ மேலே இருக்கும்‌; மலையடி உகலில்‌ பருவெட்‌ 
டான பொருள்கள்‌ &ழே இருக்கும்‌. 


சரிவு ஒன்றின்மேல்‌ ஒன்றாகப்படிந்துள்ள படுகைகளால்‌ 
, ஆனதாக இருந்தால்‌ மேலே உள்ள படுகை முதலில்‌ அரிக்கப்படும்‌; 
பிறகு, இரண்டாம்‌ படுகை உகலியக்கத்துக்கு ஆளாக்கப்படும்‌; 
பிறகு, சரிவின்க்ழே அரித்துத்தள்ளப்பட்டு முதலில்‌ படிந்த 
படிவின்‌ மீது பரப்பப்படும்‌. மூன்றாம்‌ படிவின்‌ . அரிப்புப்‌ 
பொருள்கள்‌ நீருகல்‌ படிவில்‌ அதற்கும்‌ மேலே படியும்‌. ஆகவே, 
நீருகல்‌ படிவுகளில்‌ அதே படிவுகள்‌ நீர்ப்பிரிநிலத்‌தினருகே (water 
81410௦) மீண்டும்‌ கழுவப்பட்ட நிலையில்‌ தலை8ழ்ப்பாடமாகப்‌ படிந்‌ 
துள்ளதைக்‌ காண்கிறோம்‌. 

நீருகல்‌ படிவுகளின்‌ கூட்டமைவும்‌, நிறமும்‌, தடிப்பும்‌, மற்ற 
கூறுகளும்‌ சரிவின்‌ உயரம்‌, செங்குத்துத்‌ தன்மை, பாறைகளின்‌ 
கடினத்‌ தன்மை ஆயெவற்றைப்‌ பொருத்தது. முழுவதும்‌ களிமண்‌ 


764 பொது நிலப்பொதியியல்‌ 


ணாலான பள்ளத்தாக்கின்‌ பக்கத்தில்‌ படிந்துள்ள நீருகல்‌ படிவு 
வரிசைகள்‌ அதே போன்ற களிமண்ணால்‌ ஆனவையே; ஆனால்‌ 
மீண்டும்‌ கழுவப்பட்டுப்‌ படிந்தவை. பலவகைப்‌ பாறைகளாலான 
பகுதிகளில்‌ நீருகல்‌ படிவுகள்‌ ஒன்றுபோல்‌ இருக்க முடியாது. 


சரிவுத்‌ தாவரங்களால்‌ பிணைக்கப்படாது அதிக செங்குத்தாக 
இருந்தால்‌, பொருள்களின்‌ தேய்மானம்‌ அல்லது நீக்கம்‌ வேகமாக 
நடைபெறும்‌ புல்‌ சரிவுகளை, நீருகல்வு இயக்கத்திலிருந்து பாது 
காக்கும்‌; ஏனெனில்‌, இது நீரோட்டத்‌ இசையில்‌ வளைந்துகொடுப்ப 
தால்‌ ஒரு பாதுகாப்பான போர்வைபோல்‌ அமைகிறது. உழப்பட்ட 
சரிவுகளில்‌ முக்கியமாக விதைமுளைத்து, வேர்‌ பிடிக்கும்முன்‌ 
அரிப்பு மிகவும்‌ தீவிரமாக நடைபெறும்‌. * நல்ல வளமான மண்‌ 
நீக்கப்படுவதால்‌ நீருகல்‌ இயக்கம்‌ பயிர்த்தொழிலுக்குப்‌ பேரிடை 
யூறு விளைவிக்கிறது. 


நிலத்தின்‌ புடை கூற்றில்‌ காணக்கூடிய மேடுகளைத்‌ தட்டை 
யாக்குவதே நீருகலின்‌ முக்கியவேலை; நீர்க்கால்களுக்கு இடையே 
உள்ள பகுதி மெல்லத்‌ தாழ்கிறது; சரிவுகளின்‌ கீழே கொண்டு 
வரப்படும்‌ உகல்‌ பொருள்களால்‌ பள்ளங்கள்‌ நிரப்பப்படுகின்‌ றன. 


i அரிப்பு (ஆTosion) 


'ஒரு மலையின்‌ சரிவில்‌ ஒரு பள்ளம்‌ (செல்‌ தடம்‌) தோன்றினால்‌ 
அதில்‌ பல ஓடைகள்‌ ஒன்று சேர்கின்றன. மற்ற இடங்களைவிட 
இந்தப்‌ பள்ளத்தில்‌ அரிப்பு விரைவாக நடைபெறுறெது. முதலில்‌ 
தோன்றிய குறிப்பிட்ட உருவம்‌ கொண்ட பள்ளம்‌ மெல்லப்‌ 
படர்ந்து நீண்டு சென்று மேட்டின்‌ உச்சியை எட்டுகிறது. இது 
நடுவில்‌ அகலமாகிறது; கீழ்‌ முகமாக உகல்பொருள்‌ படிவதால்‌ 
தட்டையாகறது. ஒரு ரான சரிவாக இருந்த இடத்தில்‌ இவ்‌ 
வாறாக ஓர்‌ ஓடை (ஜய) உண்டாகிறது. பள்ளத்தாக்கின்‌ ஒவ்‌ 
வொரு பகுதியும்‌ வெவ்வேறு வகையான நிலப்‌ பொதியியல்‌ இயக்‌ 
கங்களுக்கு உட்படுகின்றன: மேல்‌ பகுதியில்‌ அரிப்பு, நடுப்பகுதியில்‌ 
கடத்தல்‌, 8ழ்ப்பகுதியில்‌ படிவு. சரிவின்‌ அடியிலுள்ள மட்டத்தி 
லிருந்து ஓடை வளர்கிறது; இந்த அடிமட்டத்துக்கு அரிப்புத்தடை 
மட்டும்‌ (886 level of erosion) என்று பெயர்‌. இது ஓடைநீர்‌ 
சென்று தங்கக்கூடிய ஏரிக்குழிவு அல்லது நீர்த்தேக்கம்‌ அல்லது 
கடலாக இருக்கும்‌. 


ஓடைக்கால்‌ தொகுதிகள்‌ (8ystems of gulleys) 


மேட்டின்‌ உச்சியிலிருந்து (கர்ம) பள்ளத்தாக்கை 
நாக்கிச்‌ சரிவை வெட்டியவாறு இழியும்‌ ஓடைகள்‌ இணை இணை: 


யுறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 165 


யாக ஓடும்‌ தொகுதிகளாகக்‌ காணப்படுகின்றன. இவை சரிவைப்‌ 
பல பத்து மீட்டர்கள்‌ ஆழத்துக்கு அரித்து விடுகின்றன (படம்‌ 39) 
முக்கிய ஓடையிலிருந்து கலைகள்‌ உண்டாகின்றன; ஓடை 
தோன்றும்போதே இவைகளும்‌ வளர்கின்றன; அதாவது 
இவற்றின்‌ நுனிகள்‌ மேட்டின்‌ உச்சுயை நோக்கிப்‌ படர்கின்றன; 
முக்யெ ஓடையுடன்‌ கலக்கும்‌ இடத்தில்‌ ஆழத்திலும்‌ அகலத்திலும்‌ 
அதிகரிக்கின்றன. ஓர்‌ ஓடையின்‌ உச்சியில்‌ எப்போதும்‌ ஒரு குன்று 
அல்லது முகடு இருக்கும்‌; இதன்‌ சரிவில்‌ மழை நீர்‌ விரைந்து 
இழியும்‌; முகட்டின்‌ அடியை அது அரித்து வரும்‌: ஓடை இதனால்‌ 


அகலமாகும்‌; 





படம்‌ 39. செங்குத்தான களிமண்‌ சரிவுகளின்‌ ,அரிப்பினால்‌ ஏற்பட்டுள்ள ஓடைக்‌ 
கால்‌ பின்னல்‌ காட்சி, 

ஓடைத்தொகுதி வளரும்‌ வேகம்‌ நீர்‌ பிரி நிலத்தின்‌ சரிவுகளில்‌ 
உள்ள நிலப்பொதியியல்‌ அமைப்புகளையும்‌ அவற்றின்‌ செங்குத்துத்‌ 
தன்மையையும்‌ பொருத்தது. அடிக்கடி ஓடைத்‌ தொகுதியொன்று 
மெல்ல மெல்ல மேட்டின்‌ மேல்‌ படர்ந்து சென்று மறுசரிவையும்‌ 
வெட்டத்‌ தொடங்கிவிடுகிறது. இது மேலும்‌ வளர்வதால்‌. மறு 
பக்கத்திலுள்ள ஓடைகளையும்‌ சந்திக்கிறது; இதனால்‌, அவற்றில்‌ 
ஒடும்‌ நீரையும்‌ வழிமறித்துத்‌ தம்‌ வழியில்‌: ஈர்த்துக்‌ கொள்கிறது. 
ஓடைகள்‌ மட்டுமன்றி, ஆறுகளும்‌ இவ்வாறு ஒன்றையொன்று வழி 
மறித்துக்கொள்வதுண்டு. இதை ஆறுகவர்தல்‌ (ஈiver piracy) 
என்பர்‌. 

சில ஓடைகள்‌ மிக நீண்டவை; சிக்கலான கிளைக்கால்களை 
உடையவை. ஓடையின்‌ வளர்ச்சியை எளிதில்‌ கண்டுபிடித்துவிட 
லாம்‌. இரண்டு நீர்‌ ஓடைகளுக்கு இடையே உள்ள பரந்த பகுதி 


166 பொது நிலப்பொ தியியல்‌ 


களும்‌, தனிப்பட்ட பகுதிகளும்‌ பின்னல்‌ அமைப்புபோன்ற ஓடைக்‌ 
, கால்களின்‌ அரிப்பால்‌, போகவர வசதிகூட இல்லாத மேடுபள்ள 
மாக்கப்பட்டுப்‌ பயிர்த்தொழிலுக்கு ஏற்றதல்லாத நிலமாக மாறி 
விடுவதுண்டு. 

“லெஸ்‌” போன்ற பாறைகளையுடைய தாவரவளர்ச்சி அற்ற 
மலையடிவாரங்களில்‌. ஓடைகள்‌ மிக விரைவாக வளர்கின்றன. 

ஓடைகளில்‌ மழைக்காலத்தில்‌ மட்டுமே நீர்‌ ஓடும்‌; அல்லது 
பனி உருகும்‌ இளவேனில்‌ காலத்தில்‌ ஓடும்‌; மற்றப்‌ பருவங்களில்‌ 
வரண்டுகிடக்கும்‌. இவை மெல்ல்‌ அகலமாயும்‌ ஆழமாயும்வளர்ந்து 
கொண்டே போய்‌ அவற்றின்‌ படுகைகள்‌ (18162) அதற்குமேல்‌ 
அரிப்பு ஏற்படா தபடி தட்டையாகிவிடுகின்‌ றன. முதன்‌ முதலில்‌ 
ஓடையின்‌ படுகை செங்குத்தாகச்‌ சரிந்துள்ளது; இதனால்‌ இதில்‌ 
நீர்‌ அதிக விரைவாக ஓடுகிறது. ஓடை நீண்டுவிட்ட பிறகு அதன்‌ 
சாய்மானம்‌ தணிந்துவிடுகிறது. இதனால்‌ நீர்‌ மெதுவாக ஓடுகிறது; 
ஆகவே, முடிவில்‌ ஓடையில்‌ நீர்‌ விசை குறைந்துவிடுவதால்‌ நடை 
வளர்ச்சியும்‌ நின்றுவிடுகிறது. 


மிதவெப்பதட்ப நிலையுள்ள இடத்தில்‌ சரிவுகளும்‌, ஓடையின்‌ 
படுகையும்‌, புல்‌, புதர்‌, செடிகொடிகளால்‌ மூடியவாறு இருக்கும்‌. 
இத்தகைய ஓடைக்கு ₹*ரேவைன்‌” (Raine) என்று பெயர்‌. 


ஆழமாகக்‌ கொண்டே 
செல்லும்‌ ஓடைநீர்‌ மண்டிய 
பாறைபப்படலத்தை 
அடைந்ததும்‌ அதன்‌ படுகை 
யில்‌ ஊற்றுகள்‌ உண்டா 
தின்றன; இதனால்‌, இடை 
விடாது நீர்‌ஓடும்‌ ஓடைகள்‌ 
உண்டாகின்றன. நிலநீரை 
இவ்வாறு வடித்து விடுவ 
தால்‌ ஓடைக்கால்கள்‌ தாழ்‌ 
இன்றன; இவ்வாறு இவை 
தாவர வளர்ச்சிக்கு மிகவும்‌ 
தீங்கு விளைவிக்கின்றன.. 
ஓடைகளில்‌ மேல்பகுதிகளில்‌ _ 
அணைகளைக்‌ கட்டுவதாலும்‌, 
புதர்களையும்‌ மரங்களையும்‌ 
நட்டு வளர்ப்பதாலும்‌ 
அவற்றின்‌ வளர்ச்சியைத்‌ 
தடுக்கின்றனர்‌ (படம்‌ 40).. 
ஓடைகளில்‌ காணப்படும்‌ 
பகர 'அரிப்பையேஇன்னும்பெரிய 
படம்‌ 40. ஓடைக்கால்‌ அரிப்பை : அளவில்‌ ஆறுகளில்‌ a 
அணையிட்டுத்‌ தடுக்கும்‌ முறை, கிறோம்‌. 





புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 167. 
ஆற்றுத்‌ தொகுதிகள்‌ 


நடுக்கால்வாய்‌ போன்ற பேராற்றை நோக்கிச்‌ சிறிய ஆறுகள்‌ 
வடியும்‌ ஒரு பகுதிக்கு வடிநிலம்‌ (வடி.நிலக்‌ குழிவு-08811) என்று 
பெயர்‌. பெரிய ஆறுகளின்‌ வடிநிலங்கள்‌ நூறுஆயிரம்‌ சதுர கி.மீ. 
பரப்புடையன. சோவியத்‌ ரஷ்யாவின்‌ ஐரோப்பியப்‌:பகுதியில்‌ 
மிகப்பெரிய வடிநிலம்‌ வோல்கா ஆற்றின்‌ வடிநிலம்‌; இதன்‌ பரப்‌ 
பளவு 1,380,000 சதுர கிலோமீட்டர்கள்‌. இந்த வடிநிலம்‌ 
*ஓகா? (018), காமா: ((க௱&) ஆகிய பெரிய ஆறுகளையும்‌ வோல்‌ 
காவின்‌ முக்கிய இளை ஆறுகளையும்‌ அதில்‌ வந்து கலக்கும்‌ ஆயிரக்‌ 
"கணக்கான சிறுசிறு ஆறுகளையும்‌ இணைக்கிறது. 


ஆற்றின்‌ படுகையையும்‌ கரைகளையும்‌ அரித்துப்‌ பாறை உகல்‌ 
பொருள்களைக்‌ கடத்திச்‌ சென்று படியவைப்பதுதான்‌ ஆறுகளின்‌ 
முக்கியமான நிலப்பொதியியல்‌ வேலை. ஒரு பள்ளத்தாக்கின்‌ ஒரே 
பகுதியில்‌ ஒரே சமயத்தில்‌ இந்த இயக்கத்தின்‌ எல்லா அம்சங்களை 
யும்‌ அடிக்கடி காணலாம்‌. 


ஆனால்‌, ஆற்றின்‌ மேல்பகுதிகளில்தான்‌ மிகவும்‌ வன்மையான: 
அரிப்பைக்‌ காணலாம்‌. ஆற்றின்‌ மேல்பகுதிகளில்‌ படுகையின்‌ 
சாய்மானம்‌ மிகச்‌ செங்குத்தாக உள்ளது. ஆற்றின்‌ நடுக்கால்‌: 
பகுதியில்‌ முக்கியமாக அரித்தல்‌, கடத்தல்‌, படியவைத்தல்‌ ஆகிய: 
நிலப்பொதியியல்‌ வேலைகளே நடைபெறுகின்றன. ஆற்றின்‌ 8ழ்ப்‌: 
பகுதிகளில்‌ (தாழ்‌ நிலப்பகுதிகளில்‌) கடத்தலும்‌ படியவைத்தலும்‌. 
ம்ட்டுமே நடைபெறுகின்றன. 


அரிப்பு, கடத்தல்‌, படியவைத்தல்‌ ஆகிய வினைகளின்‌ தீவிரம்‌: 
ஆற்றின்‌ ஒரே குறுக்குவெட்டுப்‌ பகுதியிலும்‌, ஆற்றில்‌ ஓடும்‌ நீரின்‌: 
அளவுக்கு ஏற்ப சமயத்துக்கு ஏற்றவாறுமாறும்‌. ஆற்றில்‌ அதிக 
நீர்‌ இருக்குமானால்‌ அரிப்பு வேலை அதிகமாக நிகழும்‌. ஆற்றில்‌ 
ஓடும்‌ நீரின்‌ அளவு நன்றாக இருக்குமானாலும்‌ அதிக நீரோட்ட. 
வேகத்தைப்‌ பொருத்து அரிப்பு மாறுபடும்‌. நீரோட்ட வேகம்‌. 
இரட்டித்தால்‌ நீரின்‌ சுமக்கும்‌ இறம்‌ 64 மடங்கு அதிகரிக்கிறது ₹ 
வேகம்‌ மும்மடங்கானால்‌ சுமக்கும்‌ திறம்‌ 729 மடங்கு அதிகரிக்‌ 
கிறது. 


ஆற்றின்‌ படுகை அரிப்பு 


துகள்‌ அமிழும்‌ நிலையில்‌ (8ய3ற6$i0ற) உள்ள பொருள்களைக்‌ 
கடத்திச்‌ செல்லும்‌ அளவுக்கு நீரோட்ட வேகம்‌ இருக்கும்போது 
ஆற்றின்‌ படுகை அரிப்பு வெளிப்பாடாகிறது ; சுழலோட்டங்கள்‌ 


168 பொது. நிலப்பொதியியல்‌ 


உள்ள இடத்தில்‌ இது அதிகமாகத்‌ தோன்றுகிறது (படம்‌.41). 
எடுத்துக்காட்டாக, நீர்வீழ்ச்சிகள்‌, விரைவிகளுக்கு அருகே பெரு 
நீர்ச்சுழிகள்‌ (w்ப்ர[றப௦!5) ஆகியவை *கயம்‌” எனக்கூடிய பெரிய 





படம்‌ 41, மலையாற்றின்‌ மேல்‌ பகுதிகளில்‌: படுகை அரிப்பு 


மூடுக்கர்களைக்‌ (0௦ holes-படம்‌4 2) குடைகின்றன. நீரால்‌ சுமக்கப்‌ 
படும்‌ கடினமான பொருள்களே (முக்கியமாகப்‌ பருவெட்டான 
மணலும்‌, கூழாங்கல்லும்‌) நீரின்‌ குடைவு வேலைகளை ஊக்குவிக்கும்‌ 
முக்கியக்‌ கூறுகள்‌. தெளிவான நீர்‌, வேகமாக ஓடினாலும்‌, கடின 
மான கற்களின்‌ மேல்‌ கண்ணுக்குத்‌ தெரியுமாறு வடுவை ஏற்‌ 
படுத்துவதில்லை. 


யுறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 169 





படம்‌ 42. ஆற்றுப்‌ படுகையை நீர்‌ வீழ்ச்சி அரிக்கிறது. 

அரிப்பின்‌ வேகமும்‌ அளவும்‌ “(7௧16 and magnitude) கரைகளி 
லுள்ள பாறைகளின்‌ கூட்டமைவைப்‌ பொருத்துள்ளன. மணல்‌ 
-கள்‌, குறுமண்‌ (1௦௮), களிமண்‌, கூழாங்கற்களையும்‌, திரளைகளையும்‌ 
. உடைய காரையால்‌ பிணைக்கப்படாத பருவெட்டான சரளைக்கல்‌ 
(ஐகால்‌) ஆகிய உதிரியான பாறைகளாலான கரைகள்‌ விரைவில்‌ 
. அரிக்கப்படுகன் றன (படம்‌ 438). நீர்‌ கரைகளின்‌ அடியை இணுக்கு 
இணுக்காக அரித்து ஆழமான வரிப்பள்ளத்தை உண்டாக்கிவிடு 
. வதால்‌, மேலே உள்ள பாறைப்‌ படுகைகள்‌ கீழே தாங்கிக்கொள்ள 
- ஆதாரம்‌ "இல்லாது போய்‌ நீருக்குள்‌ விழுத்துவிடுகின்றன : விழுந்து 

“பொருளை நீர்‌ அரித்து எடுத்துச்‌ சென்றுவிடுகிறது. 





i 

ணு T 
நான ப 
LE ச 
LIT ID ணாக 
TIE 6 சரவ ஈட 
LT TT a 
TT rT! Ti 








படம்‌ 43, ஆற்றுப்‌ பள்ளத்தாக்கின்‌ குறுக்கு வெட்டுத்தளத்‌ தோற்றம்‌, 
14 கடினப்‌ பாறை அடுக்கு; 2, மென்மையான பாறைஅடுக்கு; 3, ஆற்றால்‌ 
அடித்துச்‌ செல்லப்படும்‌ படிவுப்‌ பொருள்கள்‌. 


170 பொது நிலப்பொ தியியல்‌: 


மணற்பாறை; சட்டு (schist), சுண்ணப்பாை ற, கிரேனைட்‌. 
மற்றும்‌ கடினப்பாறைகள்‌ அரிப்பை நன்றாக எதிர்த்து நிற்கின்றன... 
பாறைகள்‌ கடினமாக இருக்கும்‌ இடங்களில்‌ நீரின்‌ வேலை மிகவும்‌ 
தணிவடைறிெது; ஆனாலும்‌, கடினப்‌ பாறைகளையும்‌ ஆறுகள்‌ அங்‌ 
குலம்‌ அங்குலமாக அரித்துப்‌ பெரிய ஆழ்பள்ளத்தாக்குகளை: உண்‌. 
டாக்குகின்றன. 

பக்கவாட்ட அரிப்பு : ஆறு அதன்‌ படுகையில்‌ உடைந்து: விழும்‌ 
பொருள்களை எல்லாம்‌ கடத்திச்‌ செல்லும்‌ அளவுக்கு விசையுள்ள: 
வரை தன்‌ படுகையைச்‌ செங்குத்தான திசையில்‌ அரிக்கிறது. ஆறு: 
தன்‌ விசையை இழந்ததும்‌, தான்‌ கடத்திச்‌ செல்லும்‌ பொருள்‌ 
களைப்‌ படியச்‌ செய்கிறது; படுகை அரிப்பும்‌ நின்றுவிடுகிறது. 


வெள்ளம்‌ 'ஒடும்போது, ஆறு கரைகளை அரித்து மெல்லத்‌ தன்‌ 
பள்ளத்தாக்கை அகலமாக்குகிறது. ஆறு கரை புரண்டு ஓடும்‌ 
“போது இதை நன்றாகக்‌ காணலாம்‌. 


ஆற்றில்‌ நீர்‌ மிக உயர்ந்த அளவில்‌ ஓடும்போது அந்த நீர்‌ மட்‌ 
டத்துக்கு வெள்ள நீர்மட்டம்‌ அல்லது உயர்நீர்மட்டம்‌ என்று 
பெயர்‌. ஆற்றின்‌ மிகத்தாழ்வான நீர்மட்டமே அதன்‌ வழக்கமான 
நீர்மட்டம்‌. உயர்‌ மட்டத்தில்‌ நீர்‌ ஓடும்போது பல மீட்டர்‌ வரை 
தீர்மட்டம்‌ உயர்வதுண்டு. எடுத்துக்காட்டாக, வோல்காவில்‌: 
ஜிகுலி மலைகளுக்கு (217214 111118) அருகே சாதாரண நீர்‌ மட்டத்‌ 
தைவிட வெள்ள நீர்‌. மட்டம்‌ 14-15 மீட்டர்‌ வரை உயர்கிறது. 
மோஸ்குவா (Moskva) ஆற்றில்‌ மாஸ்கோ மாவட்டத்திலுள்ள 
தாழ்வான பகுதிகலில்‌ வெள்ளநீர்‌ பலமுறை -கரை புரண்டு: 
ஓடியதால்‌ உயரமான கரைகளைக்‌ கட்டவேண்டி இருந்தது. 
வெள்ளக்‌ காலத்தில்‌ ஆற்றில்‌ சாதாரண நேரத்தில்‌ இருப்ப 
தைவிட 30 முதல்‌ 100 மடங்கு அதிக அளவு நீர்‌ வருகிறது. 
இதைவிட ஒரே சீரான வெப்பதட்ப நிலைகளையுடைய நாடுகளில்‌, 
வெள்ளக்‌ காலத்தில்‌ ஆறுகளிலுள்ள நீர்‌ அளவு தாழ்‌-மட்ட. 
காலத்தில்‌ இருப்பதைவிட. இரண்டு அல்லது மூன்று மடங்கு இருக்‌: 
கிறது; ஆனால்‌, - மழை அல்லது வெண்பனி அதிகம்‌ பெய்யும்‌. 
குளிர்காலத்தையுடைய நாடுகளில்‌ 5-20 மடங்கு அதிகமாக. 
இருக்கிறது. 


சுழலோட்டம்‌ போல்‌ ஓடும்‌ ஊற்று நீர்‌ ஓட்டங்கள்‌ பல இ.மீ. 
தூரத்துக்கு ஆற்றங்கரைகளை அரிப்பதைக்‌ காணலாம்‌; இவை 
முன்‌ கரைப்பகுதியைப்‌ பல மீட்டர்‌ வரை மூடியும்‌ உள்ளதைக்‌: 
காணலாம்‌. 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 171 


ஆறுகள்‌ கரையின்‌ இரு மருங்கையும்‌ மாற்றி மாற்றிப்‌ பக்க: 
வாட்டமாக அரிப்பதால்‌, வளைந்து வளைந்து செல்லும்‌ ஆற்று: 
வழிகளை உண்டாக்கிக்‌ கொள்கின்றன. ஆறு பல காரணங்களால்‌, 
அதன்‌ முதல்‌ வழியை விட்டுவிட்டு வேறுவழியை வகுத்துக்‌ ' 
கொள்வதையும்‌ வளைவுகளை ஏற்படுத்திக்‌ கொள்வதையும்‌ காண: 
லாம்‌. சிறிய ஆறுகளில்‌ ஒரு புதைபட்டுள்ள மரத்திப்பை போன்ற 
தடையைச்‌ சுற்றிக்‌ கடத்தப்படும்‌ பொருள்கள்‌ படியவைக்கப்படுவ- 
தால்‌, நீர்‌ மற்ற கரைப்பக்கம்‌ அதிகமாகத்‌ தள்ளப்பட தேரிடும்‌. 
இதனால்‌, இத்தகைய வழி மாற்றங்கள்‌ ஏற்படக்கூடும்‌. பெரிய- 
ர நிலச்சரிவு இத்தகைய மாற்றத்துக்கு வழி வகுக்குக்‌. 


தடா 


படம்‌ 44, கெளியும்‌ ஆறும்‌ விடுவளைவு ஏரி உண்டாவதும்‌. 


ஓராற்றின்‌ களை ஆறுகள்‌ தாம்‌ கொண்டுவரும்‌ பொருள்களை 
வீசிறிகளைப்‌ போலவோ (விபாக! fீக5) தீவுகள்‌ போலவோ 
கொட்டி, அதனிடையே கிளைவிட்டது போல்‌ பிரிந்து ஓடுவதுண்டு; 
இதனாலும்‌ ஆற்றின்‌ வழி வளையக்கூடும்‌. ஏனெனில்‌, படிவுப்‌ 
பொருள்களை ஆற்றினால்‌. அரித்து அடித்துச்‌ செல்ல முடியாமற்‌ 
போனால்‌ அது மற்றகரையை நோக்கித்‌ திரும்பி அக்கரையை 
அரிக்கத்‌ தொடங்குவதால்‌ பாதை வளைய நேரிடுகிறது. ஓர்‌ 
ஆற்றின்‌ வழியிலுள்ள வளைவுகள்‌ மேலும்‌ வளைந்தவாறே இருக்கும்‌; 
ஏனெனில்‌, நீரோட்ட வேகம்‌ அரிக்கப்படும்‌ கரையினருகே 
எப்போதும்‌ அதிகமாக உள்ளது; அங்குதான்‌ ஆறு அதிக ஆழமாக 
உள்ளது. இதற்கு நேர்‌ எதிர்ப்‌ பக்கமாக முட்டிக்‌ கொண்டுள்ள ' 
கரைப்‌ பக்கத்தில்‌ நீரோட்டம்‌ மெதுவாக உள்ளதால்‌ ஆற்றினால்‌: 
எடுத்து வரப்பட்ட பொருள்கள்‌ வண்டலாகப்‌ படிகன்றன. 
(படம்‌ 44-45). அரிக்கப்படும்‌ கரை மெதுவாகப்‌ பின்சென்று" 
ஓர்‌ வளைவை ஏற்படுத்துகிறது. 


. ஒவ்வொரு கரையாக மாறி மாறி அரித்துக்கொண்டே ஆறு 
தன்‌ பள்ளத்தாக்கை அகலமாக்குகிறது. ஆகவே, பக்க வாட்ட 
அரிப்பு நடைபெறும்‌ பகுதியைப்‌ பள்ளத்தாக்கு அகலமாக்கப்படும்‌ 
பகுதி என்று கொள்ளலாம்‌. 


172 பொது. நிலப்பொதியியல்‌ 





படம்‌ 45, “மினரல்‌ னியே வோடி” யின்‌ அருகே *கூமா? ஆற்றின்‌ பெனிவுகள்‌. 


2 ஆற்றில்‌ நீர்‌ தாழ்வாக இருக்கும்போது தன்‌ குழிவான 
-கரையை மற்றதைவிட அதிகமாக அரித்துக்‌ கொண்டே ஒரு 
குறிப்பிட்ட திசையை நோக்கி ஓடும்‌ ஆறு, தனது குவிவான 
கரையில்‌, தான்‌ கடத்திவரும்‌ பொருள்களை ஓர்‌ உயர்கரைபோல்‌ 
குவிக்கிறது. இக்கரை அந்த ஆறு மேற்கொண்டு செல்லும்‌ வழியை 
வகுப்பதில்‌ பங்குகொள்கிறது. அடுத்த வெள்ளத்தின்போது 
. ஆற்றினால்‌ முன்வெள்ளத்தின்போது ஏற்பட்ட வண்டல்‌ படிவு 
களைக்‌ கலைத்தெறிய முடியாவிட்டால்‌ அது ஓட வேறு புதிய 
- வழியை மேற்கொள்ள நேரிடும்‌; இதனால்‌ அதன்‌ போக்கு மாறி 
.விடும்‌. வளைவான வழியில்‌ ஓடும்‌ ஆறு, குறுக்கான வழியை வெட்‌ 
டிக்கொண்டு ஓடும்போது, பிறைபோன்ற அந்த வளைவு தனியேவிடு 
பட்டுவிடக்கூடும்‌. இது வளைந்த ஏரிபோல்‌ (௦:1௦ lake) ஆற்றின்‌ 
. பள்ளத்தாக்கில்‌ க்கும்‌ (படம்‌ 44). வெள்ளக்‌ காலத்தின்‌ 
“போது இவை ஆற்றின்‌ மூக்கய போக்குடன்‌ கலந்து விடுவதும்‌ 
. உண்டு. 


ஆற்றில்‌ நீரோட்டம்‌ குறைவாக உள்ளபோது, அதன்‌ கால்‌, 
அதன்‌ பள்ளத்தாக்கைவிட மிகவும்‌ குறுகலாக இருக்கும்‌. 
வெள்ளக்‌ காலத்தில்‌ ஆற்றின்‌ கரைகளின்‌ மேல்‌ நீர்வழிந்து ஓடு 
கிறது; ஓடிப்‌ பள்ளத்தாக்கை ஒரு சரிவிலிருந்து மற்ற சரிவு வரை, 
.நீரால்‌ மூடுகிறது. 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 77௪ 


பள்ளத்தாக்கில்‌ வெள்ளத்தால்‌ மூடப்படும்‌ பகுதிக்கு. 
வெள்ளத்திடல்‌ (11௦0001240) என்று பெயர்‌. 


ஆறு அதன்‌ பாறையிலிருந்து மாறுவதற்கு ஒரு காரணம்‌: 
இயல்‌ கரைகள்‌ (natural levees) :உண்டாவதாகும்‌, ஆறு கரை 
புரண்டு புல்லும்‌ புதரும்‌ வளர்ந்துள்ள வெள்ளத்‌ திடலின்மேல்‌- 
வழிவதால்‌ இயல்‌ கரைகள்‌ உண்டாகின்றன; நீரின்‌ ஓட்டம்‌ மெது: 
வாக்கப்பட்டு, அதில்‌ அடித்துக்கொண்டு வரப்படும்‌ கனிமப்‌ 
பொருள்கள்‌ நீர்க்காலின்‌ பக்கங்களில்‌ பெரிய  கரைகளாகப்‌: 
படிகின்றன . மணலாலும்‌ வண்டலாலும்‌ ஆன நீள்கரைகள்‌, ஒவ்‌: 
வொரு வெள்ளத்தின்போதும்‌ வளர்கின்றன. இவ்வாறு, உயர்‌ 
கரைகளால்‌ பாதுகாக்கப்பட்டுள்ள ஆற்றின்‌ வெள்ளத்திற்கு 
முன்பு, நீர்‌ மட்டம்‌ வெள்ளத்திடல்‌ (1100௦0 றlaiற) விடுவளை ஏரி: 
(oxbow lake) ஆகியவற்றின்‌ மட்டத்துக்கும்‌ மேலே இருக்கும்‌. 
வெள்ளத்தின்‌ போது நீர்மட்டம்‌ மேலெழுவதால்‌, வெள்ளக்‌. 
திடலின்‌ தாழ்வான பகுதிகளிலுள்ள உயர்‌ கரைகளின்மேல்‌, நீர்‌ 
வழிந்தோடிப்‌ புதிய கால்களைக்‌ கோலவோ அல்லது பழைய கால்‌: 
களுக்கே திரும்பவோ செய்கின்றன. நீர்‌ வழிந்தோடும்‌ இடத்தி: 
லுள்ள இயல்கரை அரிக்கப்படுகிறது . 


ஆற்றடிச்செயல்முறை (1a! 10௦688): வண்டல்பொருளைப்‌" 
படியச்‌ செய்யும்‌ ஆற்றின்‌ வேலையை ஆற்றடிச்‌. செயல்முறை 
என்போம்‌. படியும்‌ பொருளை :ஆற்றடி வண்டல்‌ படிவு: 
(alluvium) என்போம்‌. 1. V. ஷாண்ட்ஸெவின்‌ (7. V. 880750) 
கருத்துப்படி ஆற்றின்‌ பள்ளத்தாக்கிலுள்ள வண்டல்‌ படிவை 
மூன்று வகையாகப்‌ பகுக்கலாம்‌: கால்வாய்ப்படிவு, வெள்ளத்திடல்‌- 
படிவு, ஏரிப்படிவு. வெள்ளத்திடல்‌ வண்டல்‌ எங்குமே கால்வாய்‌- 
வண்டலின்‌ மேல்‌ படிந்திருக்கும்‌. ஏனெனில்‌, வெள்ளத்திடல்‌: 
வண்டல்‌ பள்ளத்தாக்கின்‌ அடிப்படுகை முழுவதையும்‌ மூடிக்‌: 
கொண்டிருக்கும்‌. ஆற்றின்‌ போக்கில்‌ நெளிவுகள்‌ இல்லாதபோது 
ஆற்றின்‌ தீழ்ப்பகுதிகளில்‌ போக்கு மாறுபடுவதால்‌ இவ்வாறு: 
ஏற்படுகிறது. ஆறுகளில்‌ படிவுறும்‌ ஆற்றடி வண்டல்‌ ஆற்றின்‌ 
வேகத்தை அது அரித்தோடும்‌ பொருள்களையும்‌ பொருத்து மாறு: 
படும்‌. சில ஆறுகளில்‌ வண்டல்‌ பருவெட்டான துகள்களாகவும்‌,, 
மற்றவைகளில்‌ சன்ன மணலாகவும்‌, களிமண்‌ அல்லது வண்டல்‌: 
மண்ணாகவும்‌ (811) இருப்பதுண்டு. ஓர்‌ ஆற்றின்‌ வெவ்வேறு பகுதி: 
களில்‌ அல்லது வெவ்வேறு காலங்களில்‌. வெவ்வேறு அளவுடைய: 
வண்டல்‌ பொருள்கள்‌ கடத்தப்பட்டுப்‌ படிவதுண்டு. நீரின்‌ விசை 
அதிகமாக இருக்கும்‌ வெள்ளக்காலத்தில்‌ ஆறு பருவெட்டான' 
பொருள்களைக்‌ கடத்துகிறது; வெள்ளம்‌ தணிந்ததும்‌ தான்‌: 


174 பொது திலப்பொதியியல்‌ 


மக்கும்‌ நீந்துதுகள்வயப்‌ பொருள்களைப்‌ (3061611818 in suspension) 

படியவைக்கிறது. ஆகவே, நீர்‌ குறைவாக ஓடும்‌ காலத்தில்‌ ஆற்று 
நீர்‌ ஒளிபுகும்படித்‌ தெளிவாக இருக்கும்‌: இளவேனில்‌ வெள்ளக்‌ 
காலத்தில்‌ மிகவும்‌ கலங்கலாக இருக்கும்‌. 


வெள்ளத்தின்போது ஆறு கடத்திச்செல்லும்‌ பொருள்களின்‌ 
அளவு மிகவும்‌ அதிகமாகிறது. எடுத்துக்காட்டாக, சீனாவிலுள்ள 
“ஹ்வாங்‌ஹோ”? (11௨2-171௦) ஆறு கரைபுரண்டு ஓடும்போது 
அதன்‌ தாழ்நீர்‌- மட்ட காலத்தைவிட 400 மடங்கு அதிக படிவு 
களை எடுத்துச்‌ செல்கிறது. : இந்தியாவிலுள்ள கங்கை சாதாரண 
எட்டு மாதங்களில்‌ எவ்வளவு வண்டலை இந்திய மாகடலில்‌ சேர்க்‌ 
.குமோ, அதைப்போல்‌ 24 மடங்கு அதிக வண்டலை நான்கு மழை 
மாதங்களில்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்க்கிறது. இதில்‌ ஒரு பகுதி நீரில்‌ 
மிதந்தோ நீந்தியோ செல்லுகிறது; மிஞ்சிய பகுதி ஆற்றின்‌ படுகை 
யில்‌ உருட்டிச்‌ செல்லப்படுகிறது. நீர்மட்டம்‌ குறைந்ததும்‌, ஆற்‌ 
றின்‌ படுகையில்‌ உருண்டு செல்லும்‌ வண்டல்‌ முதலில்‌ படிகிறது, 
பிறகு நீந்துதுகள்வய வண்டல்‌ படிகிறது. ஆற்றின்‌ வேகம்‌ குறை 
வதற்கும்‌, நீர்மட்டம்‌ மாறுபடுவதற்கும்‌ ஏற்ப, வண்டல்‌ பொருள்‌ 
கள்‌ தரம்‌ பிரிக்கப்பட்டு படிவதை இது விளக்கும்‌. ஒரே ஆற்றில்‌ 
நீரோட்டங்கள்‌ பல சுழலோட்டமாக ஒரு கரைக்கும்‌ மறுகரைக்‌ 
கும்‌ இடையே அலைக்கழித்துப்‌ பாயும்போது வண்டல்‌ படிவு ஒரு 





படம்‌ 46. ஆற்றடிப்‌ படிவில்‌ சாய்வு அடுக்கமைப்பு 


யுறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 175 
சீராகப்‌ படிவதில்லை. வண்டல்‌ கூம்புப்‌ படிவுகளின்‌ (alluviol cone) 
குறுக்குத்‌ தோற்றம்‌ சாதாரணமாகச்‌ சீரற்ற முறையில்‌ அடுக்‌ 
கமைவு உடையதாகக்‌ காணப்படும்‌ (படம்‌.46). 


ஆற்றடிப்‌ படிவு முறையைப்‌ பரிசீலனை செய்யும்போது மலைப்‌ 
யாங்கான இடத்தில்‌ ஓடும்‌ ஆறுகளிலிருந்து படியும்‌ வண்டலின்‌ 
'பெளதிகக்‌ கூட்டமைவும்‌, சம நிலங்களில்‌ பாயும்‌ ஆறுகளிலிருந்து 
படியும்‌ வண்டலின்‌ பெளதிகக்‌ கூட்டமைவைப்போல்‌ இருக்காது 
சான்பதை நினைவில்‌ கொள்ளவேண்டும்‌. பின்னையது, எப்போதும்‌ 
நுண்ணிய துகள்களையுடைய வண்டலையும்‌ மணலையுமே கொண்டு 
வரும்‌; மலை ஆறுகளின்‌ சாய்மானம்‌ பள்ளத்தாக்கு ஆக்கத்தின்‌ 
ஒரு குறிப்பிட்ட நிலையில்‌ அதிக செங்குத்தாக இருக்குமாதலால்‌ 
வண்டலுடனும்‌ சிறு மணலுடனும்‌ சரளைக்கற்களையும்‌, கூழாங்கற்‌ 
களையும்‌ கொண்டு வருகின்றன; வெள்ளக்‌ காலத்தில்‌ ஒரு மீட்ட 
- ருக்கும்‌ அதிக விட்டமுடைய பாறைகளையும்‌ உருட்டிவருவதுண்டு. 
அவை ஆற்றின்‌ படுகையில்‌ உருண்டு வருகையில்‌ ஒன்றோடொன்று 
உரைந்து, மழமழப்பாகின்றன; இதனால்‌ உருண்டையான உருவம்‌ 
அல்லது நீள்‌ உருண்டையான உருவம்‌ பெறுகின்றன. இவை 
'மெல்லத்‌ தேய்ந்து கூழாங்கற்களாகிப்‌ பிறகு மணலாகின்றன. இவ்‌ 
வாறு, பெரிய மலையாறுகளும்‌ மேட்டுப்பகுதிகளில்‌ பருவெட்டான 
பொருள்களைப்‌ படியவைத்தாலும்‌ தாழ்‌ நிலப்பகுதிகளில்‌ வரவரச்‌ 
சிறு சிறு துகள்களைப்‌ படிய வைக்கின்றன. சிறு வண்டலும்‌ களி 
மண்ணும்‌ ஓர்‌ ஆறு, ஏரி அல்லது : கடலில்‌ இயக்கும்‌ இடம்வரை 
கடத்தப்படுவதுண்டு த்‌ 


ஆற்றின்‌ தாழ்‌ நிலப்பகுதி ஓட்டத்திலும்கூடப்‌ பருவெட்டான 
வண்டல்‌ துகள்கள்‌, படிகின்றன. எடுத்துக்காட்டாக, இளவேனில்‌ 
பனிக்கட்டி நீர்‌ உட்டத்தின்போது பனிக்கட்டி மிதப்புகள்‌ (floes) 
கற்களை ஆற்றின்‌ கீழ்வாட்டப்‌ பகுதிவரை கொண்டு சென்றுவிடு 
கின்றன; சாதாரணமாக, இவ்வளவு தூரம்‌ வரை வண்டலும்‌ 
மணலும்‌ மட்டுமே வரும்‌. 


ஆறுகள்‌ பேரளவு வண்டலைக்‌ கடலுக்கு எடுத்துச்செல்கின்றன- 
எடுத்துக்காட்டாக, அமு-தரியா: (கீலக) ஆண்டொன்றுக்கு 
44,854,00 கனமீட்டர்‌ வண்டலை அரால்‌ கடலுக்குள்‌ (Aral Sea) 
கொண்டு செல்கிறது; சீனாவின்‌ ஹ்வாங்‌ ஹோ (Hwang Ho) ஆண்‌ 
டுக்கு 900 மில்லியன்‌ கனமீட்டர்‌ வண்டலை எடுத்துச்‌ செல்கிறது. 
பார்க்கத்‌ தெளிவாகவே காணப்படும்‌ ரையான்‌ ஆறுகூட (15101 
ர) ஆண்டுக்கு 8 மில்லியன்‌ கனமீட்டர்‌ வண்டலைக்‌ கருங்கட 


லுக்கு எடுத்துச்செல்கிறது. 


776 பொது நிலப்பொதியியல்‌: 


வேக்மாக ஓடும்‌ மலை ஆறுகளின்‌ படுகைகளிலும்‌, அவற்றின்‌ 
பள்ளத்தாக்குகள்‌ வெட்டப்பட்டுள்ள தண்ணிய பாறைப்பொலிவு 
கள்‌ மட்டுமேயல்லாது' திரளைகள்‌ கூழாங்கற்கள்‌, மணல்போன்ற 
மற்ற படிவுகளும்‌ காணப்படுகின்றன. ஆனால்‌ இப்‌ பொருள்கள்‌. 
ஆற்றின்‌ வழியில்‌ வருடாந்திர வெள்ளக்காலம்‌ வரை மட்டுமே 
படிந்து கடக்கும்‌; வெள்ளத்தின்போது இவை புதிய இடத்துக்கு 
கடத்திச்‌ செல்லப்படுகன்றன. பள்ளத்தாக்கு அகலமாக விரியும்‌ 
இடத்தில்‌ ஆறுகொண்டு வரும்‌ பொருள்கள்‌ பள்ளத்தாக்குத்‌ தரை 
யில்‌ படிகின்றன; சாதாரணமாக, இவை குவிவாக உள்ள கரையி 
னருகே படின்றண. 

படிவுகள்‌ படியும்‌ முக்கிய இடம்‌ பள்ளத்தாக்கின்‌ கீழ்ப்பகுதி 
யில்‌ உள்ளது; இங்கு சாய்மானம்‌ குறைவாக உள்ளது; நீரோட்‌ 
டம்‌ மெதுவாக உள்ளது; ஆற்றினால்‌ வெள்ளக்காலத்தைத்‌ தவிர 
மற்ற நேரத்தில்‌ கரையை அரிக்க முடிவதில்லை. சன்னமான 
பொருள்களில்‌ பெரும்பகுதி இங்கு படிந்துவிடுகிறது; ஏனெனில்‌, 
சரளைக்கல்‌, கூழாங்கற்கள்‌ போன்ற ப்ருவெட்டான பொருள்கள்‌ 
ஆற்றின்‌ நடுப்பகுதியிலும்‌ மேல்பகுதிகளிலும்‌ முன்பே படிந்து 
விட்டன. சழ்ப்பகுதிகளில்‌ வண்டல்களைப்‌ படியச்செய்யாத ஆறு 
கள்‌ அவற்றைக்‌ கடல்‌ அல்லது ஏரிக்குக்‌ கொண்டுபோய்‌ அங்கு கழி 
முகம்‌ (Delta) எனப்படும்‌ (படம்‌ 47) படிவுகளாகப்‌ படியச்செய்‌ 





படம்‌ 47. வோல்கா ஆற்றின்‌ கழிமுகம்‌, 
படத்தில்‌ த$tரா்ha௩--ஆஸ்ட்‌ ரகான்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 177 


கின்றன. ஆற்றின்‌ முகவாய்ப்‌ பகுதியில்‌ வண்டலாலான கடலி 
லிருந்து : பறிக்கப்பட்டுள்ள நிலப்பகுதியை “டெல்டா” அல்லது 
“கழிமுகம்‌” என்பர்‌. இது வழக்கமாக முக்கோண வடிவாக உள்ளது; 
இதன்‌ கூர்முனை நீரோட்டத்துக்கு எதிர்த்திசையை நோக்கியவாறு 
உள்ளது. கழிமுகத்தில்‌ ஆறு அடிக்கடி பலகளைகளாகப்‌ பிரிகிறது; 
பிரிந்து பின்னிப்‌ பிணைந்துள்ள உருவம்‌ கொண்ட கால்களில்‌ ஓடு 
கிறது; இக்‌ கால்கள்‌ வெள்ளத்தின்போது அடிக்கடி இடம்‌ மாறும்‌. 
கழிமுகம்‌ நீரில்‌ மூழ்கியுள்ளபோது புதிய வண்டல்கள்‌-படிவதால்‌ 
அதஷ்‌் மட்டம்‌ மெல்ல உயர்கிறது. வோல்கா, நீவா (Neva) 
(லெனின்‌ கிராட்‌ இதன்‌ கரையில்‌ உள்ளது), லீனா (1.8௨), டேன்‌ 
யூப்‌, நைல்‌ ஆகிய ஆறுகள்‌ பேரளவுடைய கழிமுகங்களை உடையன. 
சோக்‌ (80101), முந்கப்‌ (Mயாஜhab). ஜிராவ்ஷான்‌ (Zeravshan) 
போன்ற சில ஆறுகள்‌ பல நூறு சதுர கிலோமீட்டர்‌ பரப்புள்ள 
வரண்ட தீலிமுகங்களை” உடையன. இந்த ஆறுகள்‌ மலைகளை 
விட்டு இறங்கும்போது நொறுங்கல்‌ பொருள்களைப்‌ (clastic mate- 
11818) படியவைக்கின்றன. இந்த ஆறுகளின்‌ ஈகழிமுகங்கள்‌” 

மலைகளின்‌ பக்கத்தில்‌ நன்றாக உருட்சி பெற்ற ஆனால்‌ பருவெட்‌ 
டான (008756) நொறுங்கல்‌ பொருள்களையும்‌ வெளியோரங்களில்‌ 
சன்னமான பொருள்களையும்‌ கொண்டுள்ளன. 


கடல்களிலும்‌, மாகடல்களிலும்‌ நீரைக்கொட்டும்‌ பல ஆறு 
களுக்குக்‌ கழிமுகமே இல்லை. மெதுவாக அ௮மிழும்‌ கடற்கரையிலும்‌, 
பொங்கோதம்‌ (i) அதிகமாக உள்ள இடத்திலும்‌ உள்ள ஆற்‌ 
றின்‌ முகவாய்கள்‌, உள்நிலம்‌ நோக்கியவாறுஉள்ள ஆழமான 
குறுகிய விரிகுடாவைப்‌ போல்‌ அமைந்துள்ளன. இத்தகைய விரி 
குடாவுக்கு (0௨) ஆற்றின்‌ கடல்வாய்‌ (684மகா3 01 [iman) என்று 
பெயர்‌. ட்னீப்பர்‌ (Dnieper), ஓப்‌ (05), பக்‌ (Bug), சைன்‌ (Seine) 
காங்கோ (020), அமேஜான்‌ (A௨20) ஆகியவை கடல்‌ வாய்‌ 
களை உடையன. 


ஆற்றின்‌ வளர்ச்சிப்‌ படிநிலைகள்‌ (Stages of river development), 
தொடக்கம்‌ முதல்‌ முகவாய்‌ வரை ஆற்‌ றின்‌ படுகையின்‌ வளைவு 
(நீள்வட்டக்‌ குறுக்குத்‌ தோற்றம்‌) மேல்பகுதியில்‌ செங்குத்தாக 
ஆரம்பித்து, மெல்ல மெல்ல மென்சரிவாகிக்‌ கொண்டே வந்து 
கீழ்ப்பகுதியில்‌ சம மட்டமாகிறது. நீரோட்டம்‌ அரிப்புவேலை 
யைச்செய்வதும்‌, ஆற்றின்‌ பள்ளத்தாக்கில்‌ படிவுகள்‌ ஏற்படுவதும்‌, 
ஒரு சமன்பாட்டை அடைந்த பிறகு இவ்வாறு உருவம்‌ ஏற்படு 
கிறது; இத்தகைய ஆறு, அரிப்புத்‌ தடைமட்டத்தை (0836 level of 
erosion) அடைந்துள்ளதாக கருதவேண்டும்‌. ஆற்றின்‌ போக்கில்‌ 

12 


378 பொது நிலப்பொதியியல்‌ 


மாறுபட்ட கடினத்தன்மை 
யுடைய பாறைகள்‌ கிடப்ப 
துண்டு. அதிகக்‌ கடினமான 
பாறைகள்‌ அரிப்பை எதிர்த்து 
நிற்கின்றன; கவே, இவை 
தனிப்பட்டு உ 
நீர்வீழ்ச்சிகளும்‌, விரைவிகளும்‌ 
(2108) காணப்படுகின்றன 
(படம்‌ 48). ஒவ்வொரு நீர்‌ 
்‌ வீழ்ச்சியும்‌, விரைவியும்‌ அந்‌ 
தந்த இடத்துக்கு அரிப்புத்‌ 
தடை மட்டத்தை -உண்டு 
பண்ணுகின்றன. இந்த நீர்‌ 
வீழ்ச்சி அல்லது விரைவிக்கு 
மேலே உள்ள ஆற்றுப்‌ பகுதி 
கள்‌, இந்தப்‌ புதிய அரிப்புத்‌ 
தடை மட்டத்துக்கு ஏற்ப, 
தமது படுகைக்‌ குறுக்கு 
வெட்டுத்‌ தோற்றத்தை ஏற்‌ 
படுத்துகின்றன; ஆனால்‌, ஆற்‌ 
தின்‌ முக்கிய அரிப்புத்‌ தடை 
மட்டம்‌ கீழ்ப்‌ பகுதியில்‌ 
அதன்‌ முகவாய்க்கு அருகே 


உள்ளது. ஆற்றின்‌ குறுக்கே செயற்கையான அணைபோன்ற தடை 
களை இடும்போதும்‌, இதேபோல்‌ அரிப்புத்‌ தடைகள்‌ ஏற்படு 
கின்றன. 





படம்‌ 48, மலை அருவி, 


சமன்பாடுடைய குறுக்குத்‌ தோற்றமுடைய படுகையை ஏற்‌ 
படுத்திக்கொண்ட ஆறு, அதன்‌ கால்வாயை மேலும்‌ ஆழமாக்க 
மூடியாது; மேல்‌ பகுதியில்‌ படுகை அரிப்பு நின்றுவிடுறெது; அதற்‌ 
கப்‌ பதிலாகப்‌ பக்கவாட்ட அரிப்பு ஆரம்பமாகிறது. 7” போன்று 
இருந்த பள்ளத்தாக்கின்‌ உருவம்‌ *U” போல்‌ மாறுகிறது. 


ஒராற்றின்‌ செய்வினைப்‌ போக்கில்‌ அதன்‌ பள்ளத்தாக்கு மிக 
அகலமாக, முழுதும்‌ வண்டலால்‌ மூடப்படும்‌. இந்த நிலையின்‌ 
தீரோட்டவேகம்‌ மிகக்‌ குறைந்துவிடுவதால்‌ படுகை அரிப்பு: 
தின்று விடுகிறது. 


ஆற்றின்‌ வளர்ச்சியில்‌ மூன்று படி நிலைகள்‌- (812268) உள்ளன: 
இளமை நிலைமையில்‌ (30011மீய/81226) படுகை அரிப்பு நிகழ்கிறது; 
முதிர்ந்த நிலையில்‌ (121076 81326) பக்கவாட்ட அரிப்பு மிகுதியா 
இறது; முடிவில்‌ ஓய்ந்த 'நிலையில்‌ (௦10 81826) அரிப்பு நின்றுவிடு 
இறது. ஆற்றின்‌ வெவ்வேறு பகுதிகள்‌ வெவ்வேறு வளர்ச்சி நிசே 
கனில்‌ உள்ளதை அடிக்கடி காணலாம்‌ : மேல்‌ பகுதிகளில்‌ தீவிர 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 175 


மான அரிப்பு நிகழும்போது, அதன்‌ முகவாய்க்கு அருகே அதே 
ஆறு ஓய்ந்த நிலையை அணுகிக்கொண்டிருக்கலாம்‌. : : 


ஒரு ஆற்றின்‌ வடிகால்‌ தொகுதியும்‌, அதனோடு காணப்படும்‌ 
மாறுபட்ட வடிநிலப்‌ புடைகூறுகளும்‌ ஏற்பட, பல்லாயிரக்கணக்‌ 
கான ஆண்டுகள்‌ பிடித்திருக்கும்‌. ஆற்றின்‌ பள்ளத்தாக்குகள்‌ குறுக 
லாகவும்‌, அவற்றுக்கு இடையே உள்ள இடைவெளி அகலமாகவும்‌ 
உள்ள வரை, நீரோட்ட இடைவெளியின்‌ பெரும்பகுதியின்‌ தரை 
மட்டம்‌ ஆற்றுப்‌ பள்ளத்தாக்கைவிட உயரமாகவே உள்ளது. 
இதை இளமை நிலை புடைகூறு என்பர்‌. ஆறு வளர்ந்துகொண்டே 
போகப்போக நீர்க்கால்‌ இடைவெளிகள்‌ குறுகக்கொண்டே வரு 
கின்றன; பள்ளத்தாக்குகள்‌ அகலமாகிக்‌ கொண்டே வருகின்றன... 
புடைகூறு முதிர்ந்த நிலையை அடைகிறது. முடிவாக, எல்லா 
நீர்க்கால்‌ இடைவெளிகளும்‌ தாழ்த்தப்பட்டு அவற்றுக்கு இடையே 
ஆங்காங்கே தனித்து நிற்கும்‌ ஒண்டி மலைகள்‌ (1108000018) .மட்‌ 
டும்‌, புடைத்தெழும்‌ நிலையில்‌ மொத்த நிலப்பரப்பும்‌ ஆற்றின்‌ பள்‌: 
ளத்தாக்கின்‌ மட்டத்துக்குத்‌ தாழ்ந்துவிட்டாற்போல்‌ தோன்றும்‌: 
இது ஓய்ந்த நிலை புடைகூறு. இந்த நிலையில்‌ மேற்பரப்பின்‌ சாய்‌ 
மானம்‌ மிகக்‌ குறைந்து விடுவதாலும்‌, வண்டல்‌ படிவு அதிகமாய்‌ 
இருப்பதாலும்‌, நீரின்‌ அரிப்புவேலை நின்றுவிடுகிறது. ஆற்று 
அரிப்பு நின்றுவிடுகிறது; நிலப்பகுதி சமதளம்‌ அல்லது அரிசமநில 
மாக (Peneplain) மாறுகிறது. 


புடைகூறின்‌ அடுத்தடுத்தவாறுள்ள இப்படிநிலைகளுக்கு 
அரிப்புச்‌ சுழற்சி (cycle of erosion or geographical cycle) 
என்று பெயர்‌. இச்‌ சுழற்சி முடிவுற மிக நீண்ட நிலப்பொதியியல்‌ - 
காலம்‌ பிடிக்கும்‌. இது நடைபெறும்போது புவிப்பொருக்கு 
மேலெழவோ தாழவோ கூடாது; அப்போதுதான்‌ நீரின்‌ அரிப்பு 
வேலை தட்டுத்தடையின்றி ஒரே சீராக நடைபெறும்‌. புவிப்‌ 
பொருக்கு மட்டத்தில்‌ ஏற்படும்‌ மாறுதல்கள்‌, நிலப்பரப்பின்‌ வெவ்‌ 
வேறு பகுதிகளிலுள்ள சாய்மானங்களை மாற்றிவிடும்‌; ஆகவே, 
அவ்வப்‌ பகுதிகளின்‌ நீரோட்ட நிலைகளும்‌ மாறிவிடும்‌. 


ஒரு வடி நிலை நீர்க்கால்‌ தொகுதியின்‌ வளர்ச்சியின்போது 
சிலபடிநிலைகள்‌ வேகமாக்கப்படவோ, தடைபடவோ கூடும்‌. 
முதலாவதாக, வடிநில நீர்க்கால்‌ தொகுதி உரியகாலத்திற்கு முற்‌ 
பட்டே ஓய்ந்த நிலையை அடைந்துவிடும்‌. இரண்டாவதாக, வடி 
நில நீர்க்கால்‌ தொகுதி புத்துயிர்ப்பு பெற்று ஆறு தன்‌ படுகையை 
ஆழமாக அரிக்கவும்‌, பள்ளத்தாக்கை அகலமாக்கவும்‌ தொடங்கி 
விடும்‌. இத்தகைய மாறுதல்கள்‌ நெடுங்காலமாக நீடிக்கும்‌. புவிப்‌ 


180 பொது நிலப்பொதியியல்‌ 


பொருக்கு மட்ட ஊச்லாட்டத்தாலோ அல்லது வெப்பதட்ப நிலை 
“வில்‌ பெரிய மாறுதல்கள்‌ ஏற்படுவதாலோ நிகழலாம்‌. 


ஆற்றின்‌ வளர்ச்சியில்‌ ஒரு குறிப்பிட்ட படிநிலையில்‌ அரிப்புத்‌ 
தடைமட்டம்‌ மெல்ல உயருமானால்‌ ஆற்றின்‌ அரிப்புவளைவு 
சமதளமா விடுவதால்‌ அதன்‌ விசை குறைந்துவிடும்‌. இது முது 
மையை உண்டாக்கும்‌. இதற்கு மாறாக, அரிப்புத்‌ தடை மட்டும்‌ 
தாழுமானால்‌ அந்த நிலப்பகுதியில்‌ ஒரு புதிய அரிப்புச்சுழற்சி ஆரம்‌ 
பமாகும்‌; அரிப்பு வளைவு செங்குத்தாகும்‌. ஆறு தன்‌ வெள்ளத்‌ 
இடலையே அரித்துச்செல்லும்‌; ஆகவே, வெள்ளத்திடலின்‌ மேல்‌ 
தொங்குமாறு உள்ள உயர்மட்டத்திடல்‌ ஒன்று, முன்னைய வெள்‌ 
ள்த்திடல்‌ இருந்த இடத்தில்‌ உண்டாகும்‌. ஆற்று உற்பத்தி இடம்‌ 
உயருமானாலும்‌ இதேபோல்‌ நிகழும்‌. 


இவ்வாறே ஆற்று வடிநிலத்தில்‌ மழை பொழிவு அதிகமானால்‌ 
ஆற்றில்‌ வரும்நீர்‌ அளவு அதிகமாகும்‌; அதன்‌ விசை அதிகமாகும்‌ 
அரிப்பும்‌ அதிகமாகும்‌. அரிப்புத்தடை மட்டம்‌ பலமுறை தாழ்வ 
தாலும்‌, ஆற்றின்‌ உயர்மட்டங்கள்‌ உள்ள இடம்‌ பலமுறை உயர்வ 
தாலும்‌, ஒன்றன்பின்‌ ஒன்றாக உள்ள திண்ணைபோன்ற தளங்கள்‌ 
ஆற்றின்‌ இருகரைகளின்‌ நெடுகிலும்‌ நீர்க்கால்‌,ஒரங்களில்‌ உண்டா 
கின்றன : (படம்‌ 49-51). இத்‌ தளங்கள்‌ ஆற்றின்‌ வண்டலாலோ 
யடுகைப்‌ பாறையாலோ ஆனவை. இவற்றுக்குப்‌ “பாறை? அல்லது 





படம்‌ 49. டீயன்ஷான்‌ மலைகளில்‌ ஸாரிஜாஸில்‌ உள்ள தளங்கள்‌. 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 181 


MU டி A TS 


ந்‌ (4. Ne த ட்‌ 


222 ட லத்‌  " 


படம்‌ 50. ஆற்றுத்‌ தளங்களின்‌ வெட்டுத்தளக்‌ காட்சி, 





“அரிப்புத்‌ தளங்கள்‌” (00% ௦7 erosion terrace) எனப்பெயர்‌. 
கலப்புத்‌ தளங்களும்‌ உண்டாகலாம்‌. ஓர்‌ ஆறு தான்‌ படியவைத்த 
வண்டல்‌ அத்தனையையும்‌ அரிக்காவிட்டால்‌, ஆற்றடி வண்டல்‌ 
தளங்கள்‌ உண்டாகின்றன. ஆறு கன்‌ வண்டலை அரித்துவிட்டுத்‌ 
தன்‌ அடிப்படைப்‌ படுகையையும்‌ அரிக்கத்‌ தொடங்கும்போது 
கலப்புத்தளங்கள்‌ உண்டாகின்றன; அரிப்பு மேடைகள்‌ ஆற்றின்‌ 
இளமை நிலைகளில்தான்‌ உண்டாகின்றன; இவை ஆற்றின்‌ இயல்‌ 
பள்ளத்தாக்கின்‌ சரிவுகளிலுள்ள நீளமான படிவிளிம்புகள்‌ (160268). 





படம்‌ 51. தளங்களில்‌ படிவுகளின்‌ அமைப்பு 


1. நீர்‌ பிரி நிலத்தில்‌ உள்ள படிவுகள்‌ (தங்கு-நீருகல்வுப்‌ படிவு--(81ம11070). 
2. சரிவில்‌ உள்ள படிவுகள்‌ (சரிவு நீருகல்வுப்‌ படிவு--0081பர1ம). 3. தளத்தில்‌ 
உள்ள படிவுகள்‌ (ஆற்றடிப்‌ படிவு--811ப1100). 


ஆறுகளால்‌ அரிக்கப்படும்‌ நிலம்‌, மற்றும்‌ ஆற்றுப்பள்ளத்‌ 
தாக்கு ஆகயவற்றின்‌ வளர்ச்சியின்‌ வரலாற்றைத்‌ தெளிவுபடுத்த 
மேடைகளின்‌ (terraces) ஆய்வு பயன்படும்‌. 


தட்டையான நிலத்திலுள்ள ஆறுகள்‌ இரண்டு அல்லது 
தான்கு தளங்கள்‌ * தொங்கிநிற்கும்‌ வெள்ளத்திடலை உடையன. 


182 பொது நிலப்பொதியியல்‌ 


மலையாறுகள்‌, வழக்கமாக, 18 முதல்‌ 30 தளங்களைப்‌ பெற்றுள்‌ 
ளன; இவை பல பத்து முதல்‌ பல நூறு மீட்டர்‌ இடை வெளி 
விட்டு ஒன்றன்மேல்‌ ஒன்று எழுந்தவாறு உள்ளன. மலைச்‌ சரிவு 
மிகச்‌ செங்குத்தாக உள்ளதால்‌, இச்சரிவுகளின்‌ வழியே இறங்கிகள்‌ 
வரும்‌ ஆறுகள்‌ செங்குத்தாகச்‌ சாய்மானமுடைய அரிப்பு வளைவை 
சும்‌ பேரளவு . விசையையும்‌ பெற்றுள்ளன. மலை ஆறுகளின்‌ 
நீரோட்டம்‌ மிகவும்‌ பலத்த சுழலோட்டம்‌ உடையது. இதற்கு 
அழிக்கும்‌ சக்தி அதிகம்‌ உண்டு. 


மேட்டு நிலங்களில்‌ தோன்றும்‌ சிற்றாறுகள்‌ வழக்கமாக நீர்‌ 
வீழ்ச்சிகளை உடையன; இவை ஆழ்‌ பள்ளத்தாக்குகளை (canyons 
(படம்‌ 52) உண்டாக்குகின்றன. வழக்கமாக நீர்வீழ்ச்சிக்குமேல்‌ 
ஆறு தாழ்வான கரைகளுக்கு இடையே ஓடுகிறது; அதற்குக்‌ கீழே 
ஆழ்‌ பள்ளத்தாக்குகளில்‌ ஓடுகிறது. ஆற்றை அதன்‌ கீழ்ப்பகுதி 
களில்‌ வந்தடையும்‌ கிளை ஆறுகள்‌, இதேபோல்‌ ஆழமான இடுக்குப்‌ 
பள்ளத்தாக்குகளில்‌ (201208) ஓடுகின்றன. 





படம்‌ 52. தெரெக்‌ ஆற்றின்‌ .ஆழ்பள்ளத்தாக்கு. 


ஆறுகளின்‌ குறுக்கே உள்ள கடினமான பாறை விளிம்புகளை 
நீர்‌ கடக்கும்போது நீர்‌ வீழ்ச்சிகள்‌ உண்டாகின்றன. காகாஸஸ்‌, 
அல்டாய்‌, நடுஆசியா ஆகிய இடங்களில்‌ இத்தகைய:பல நீர்வீழ்ச்சி 
கள்‌ உள்ளன. சமநிலத்தில்‌ ஒடும்‌ பெரிய ஆறுகளில்‌ நீர்வீழ்ச்சி 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 183 
மிகச்‌ சிலவே உள்ளன. வட அமெரிக்காவிலுள்ள 50 மீட்டர்‌ உயர 
முடைய நையகாரா நீர்வீழ்ச்சியும்‌, தென்‌ ஆப்பிரிக்காவிலுள்ள 
133 மீட்டர்‌ உயரமும்‌ 1600 மீட்டர்‌ அகலமும்‌ உடைய ஜாம்‌ 
பெஜி ஆற்றிலுள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சியும்‌ உலகின்‌ மிகப்‌ 
பெரிய நீர்‌ வீழ்ச்சகளாகும்‌. கீழே விழும்‌ நீருக்கு அரிக்கும்‌ தன்மை 
மிகுதியாக உண்டு; இதனால்தான்‌ நீர்வீழ்ச்சிகளின்‌ நீர்க்குத்திடங்‌. 
களில்‌ *முடுக்கார்கள்‌” எனப்படும்‌ ஆழமானகுழிகள்‌ ஏற்படு 
கின்றன. இதனால்‌ நீர்‌ ஓடிவந்து விழும்‌ உயரமான விளிம்புப்‌ 
பாறைகள்‌, அவற்றின்‌ கீழுள்ள பாறைகள்‌ குழிவாக்கப்பட்டுவிடு 
வதால்‌, தாங்கிக்‌ கொள்ளும்‌ ஆகாரம்‌ இல்லாது போய்‌ விழுந்து 
விடுகின்றன. இதனால்‌ நீர்வீழ்ச்சியே .ஆற்று;ஓட்டத்துக்கு எதிர்த்‌ 
திசையில்‌ மெல்லப்‌ பின்வாங்கிச்‌ செல்ல நேரிடும்‌. எடுத்துக்காட்‌ 
டாக, நையகாரா நீர்வீழ்ச்சி ஆண்டுக்கு 0.9--1.5 மீட்டர்‌ வீதம்‌ 
பின்நோக்கிச்‌ செல்கிறது. 

ஆறுகளின்‌ இடையே நீர்வீழ்ச்சிகளைத்‌ தவிர, விரைவிகளும்‌ 
(ஈகapiி5) உள்ளன. இவை ஆற்றின்‌ படுகையில்‌ வெள்ளத்தின்‌ 
போது மட்டும்‌ மூழ்க்கடிக்கப்படும்‌ கடினப்பாறை வெளிப்பு 
களால்‌ உண்டாகின்றன. 

விசை நீரோடைகள்‌ (1௦1148) : மலைப்பாங்கான பகுதிகளில்‌, 
முக்கியமாக, வெப்பதட்பநிலை வரண்டும்‌ வெம்மையாயும்‌ உள்ள 
இடங்களில்‌, சாதாரண நாளில்‌ நீரற்று உள்ள ஒஓடைகளும்‌, சிற்றாறு 
களும்‌ பெருமழைகளின்‌ பிறகு பெரும்‌ சேதம்‌ விளைவிக்கும்‌ விசை 
நீரோடைகளாக மாறுகின்றன. செங்குத்தான மலைச்சரிவுகளில்‌ 
நீரோட்டம்‌ பாறைத்துண்டுகளையும்‌ உதிரியான மண்ணையும்‌ அரித்‌ 
துக்‌ கொண்டு விரைந்து ஓடுகிறது. 

அரை குறையாக உருகிய, இழுதுபோன்ற (6117-1146) வெண்‌ 
பனித்‌ திரளைகளும்‌ பனிக்கட்டியும்‌ மண்ணுடன்‌ கலந்தவாறு, 
மிகுந்த உயரங்களிலிருந்து மலைச்சரிவுகளில்‌ சறுக்கிக்கொண்டு 
வரும்போது அதன்‌ முன்னால்‌ .நொறுங்கி உடைந்த சிறுகற்கள்‌ 
உருண்டு வருகின்றன. நீர்‌, வெண்பனி, மண்‌, மணல்‌ அனைத்தும்‌ 
கலந்து தொடர்ச்சி அறாத கருநிறமுடைய பிசுபிசுப்பான திரளாகக்‌ 
கற்களையும்‌ திரளைகளையும்‌ உருட்டிக்கொண்டு வருகின்றன. இவ்‌ 
வாறு விரைந்துவரும்‌ பெரிய குழப்பக்குவியலில்‌, பேரளவுடைய 
கற்கள்‌ பெருவிசையுடன்‌ ஒன்றின்மேல்‌ ஒன்று மோதிக்கொள் 
கின்றன. இதனால்‌ மலைகளிலிருந்து இடிபோன்ற ஓலிகள்‌ எழுந்து 
அபாய அறிவிப்புகள்போல்‌ வானைப்‌ பிளக்கின்றன. 

மேட்டு நிலங்களில்‌ இத்தகைய விசைநீரோடைகள்‌ (torrents) 
இருந்தாற்போலிருந்து பெருமழைகளாலும்‌ பனி உருகு நீராலும்‌ 
உண்டாகின்றன. இவை பெருஞ்சேதங்களை விளைவிக்கின்றன. 


184 பொது நிலப்பொதியியல்‌ 

விசை நீரோடைகள்‌ தம்‌ பள்ளத்தாக்கு முகவாய்களில்‌, பெரு 
மளவு பாறை உகல்பொருள்களைக்‌ கொண்டு வந்து சேர்க்கின்றன; 
இவை அவ்வளவாக உருட்சிபெறொத, தரம்‌ பிரிக்கப்படாத படிவு 
அடுக்கு அற்ற பாறைஉகுபொருள்கள்‌, (ஒர௦lபார்யபற) விரைவாக 
ஓடும்‌ சிற்றாறு கொண்டு வந்து கொட்டும்‌ உகுபொருள்கள்‌ உலர்‌ 
கழிமுகங்கள்‌ (பா 061128) எனப்படும்‌ பெரிய ஆற்றடி விசிறிக 
ளாகப்‌ (147121 fans) படிகன்றன (படம்‌ 59, 54). நடு ஆசியாவி 





படம்‌ 53. மலைப்‌ பள்ளத்தாக்கிலிருந்து வரும்‌ உகல்‌ கூம்பு, 
இதன்‌ உருவம்‌ தளம்‌ போன்றது ; முனை ஆற்றரிப்பினால்‌ வெட்டுப்பட்டுள்ளது. 





படம்‌ 54, மண்‌ கல்‌ ஆற்றுப்‌ டடிவுகள்‌. 


.புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 165 
அள்ள ஆல்மா-—ஆடா (Al), ஆண்டிஜான்‌ (Aறdizக) 
கோக்காண்டு (K௦kan) ஆயெ நகரங்களும்‌ காகாஸஸில்‌ பல ஊர்‌ 
களும்‌ ஆற்றடி. விசிறிகளின்மேல்‌ அமைந்துள்ளன. 


ஆற்றுப்‌ பள்ளத்தாக்குகளின்‌ சரிவுகளில்‌ மரங்களை நடுவதா 
வும்‌, அணைகளைக்‌ கட்டுவதாலும்‌ மண்ணைச்‌ சுமந்து வரும்‌ விசை 
நீரோட்டங்கள்‌ ஏற்படாமல்‌ தடுக்கின்றனர்‌. 


நிலநீரின்‌ நிலப்பொதியியல்‌ இயக்கம்‌ 


பாறைகளுக்கும்‌ நீருக்கும்‌ உள்ள உறவு : புவிப்பொருக்காய்‌ 
அமைந்துள்ள பாறைகள்‌ முற்றிலும்‌ இண்ணியவை அல்ல. இவை 
ஈரத்தைச்‌ சேமிக்கக்‌ கூடிய புரைகளையும்‌ உட்டுளைகளையும்‌ பெற்‌ 
அள்ளன. இவ்வாறு பாறைகளில்‌ சேமிக்கப்படும்‌ நீருக்கு நிலநீர்‌ 
(under gronud water) என்று பெயர்‌; இது மேற்பரப்பு நீரிலிருந்து 
வேறுபட்டது. புரைகளும்‌, உட்டுளைகளும்‌ உள்ளுக்குள்ளாகவே 
ஒன்றோடொன்று இணைந்துள்ளதால்‌, நிலை நீரியக்கவியல்‌ அழுத்த 
அயர வேற்றுமை இருக்குமானால்‌ புரைகள்‌ அல்லது உட்டுளைகளின்‌ 
வழியாக நீர்புகுந்து செல்லக்கூடும்‌ . 


புரைகளின்‌ வழியாக நீர்‌ பாயக்‌ கூடிய தன்மை பாறைக்குப்‌ 
பாறை மாறுபடுகிறது. கூழாங்கற்கள்‌, சரளைக்கற்கள்‌ மணல்‌, 
வெடிப்புக்‌ கண்ட கிரேனைட்‌, உட்குசைகளையுடைய சுண்ணப்‌ 
பாறை ஆகிய சில பாறைகளில்‌ பேரளவுடைய புரைகள்‌ உள்ளன. 
இவற்றினுள்‌ நீர்‌ எளிதில்‌ புகும்‌, ஆனால்‌ களிமண்‌, வெடிப்பற்ற 
சுதை மண்‌ (கா) வெடிப்பற்ற படிகவயச்சட்டுகள்‌ ஆயெ 
பாறைகள்‌ நுண்புழைகளை (நுண்புரைகள்‌) உடையன ; இவற்‌ 
றினுள்‌ நீர்புகமுடிவ தில்லை. 


ஒரு பாறையின்‌ நீர்‌ உறிஞ்சும்‌-திறமைக்கு நீர்‌ புகுதன்மை அல்‌ 
லது நுழைமை (றeரறeability) என்று பெயர்‌. நீர்‌ நுழைமைக்கு 
ஏற்பபாறைகளை, 1. நீர்‌ நுழைபாறைகள்‌, 8. குறை நுழைமைப்‌ 
பாறைகள்‌, 3. நீர்‌ புகாப்‌ பாறைகள்‌ என மூன்று விதமாகப்‌ 
பிரிக்கலாம்‌. 


கூழாங்கற்கள்‌, சரளைக்கல்‌, மணல்‌ போன்ற காரையால்‌ 
பிணைக்கப்படாத உருள்கல்‌ மூலப்பாறைகளும்‌ (pephitic), பெரி 
தும்‌ வெடிப்பு கண்டுள்ள பாறைகளும்‌ நுழைமையுடைய பாறை 
வகுப்பைச்‌ சேரும்‌. 'களிவய மணல்‌, லெஸ்‌ (1௦688), பீட்‌ (peet), 
வெடிப்புள்ள சுதைமண்‌ ஆகியவை குறை நுழைமைய/டையவை. 


186 ப பொது நிலப்பொதியியல்‌ 
வெடிப்பில்லா த எல்லாக்‌ கடினப்‌ படிகவயப்‌ பாறைகளும்‌, களி 
மண்களும்‌ நீர்புகாப்‌ பாறைகள்‌. 


நீரை உள்ளடக்கி வைக்கும்‌ :திறமை பாறைகளின்‌ மற்றொரு 
முக்கிய குணமாகும்‌. இதை ஈரத்திறன்‌ அளவு (moisture capacity} 
என்பர்‌. இது பாறைகளின்‌ நுண்புழை அமைப்பு, ஈரம்‌ உறிஞ்சும்‌: 
அமைப்புக்‌ கூறு ஆயெவற்றைப்‌ பொருத்தது. இவை: &ழ்வரும்‌: 
மூன்றுவகையின : 


1. அதிக ஈர அளவு உடையவை (பீட்‌, களிவய. குறுமண்‌).. 

~~ 

2. குறைந்த ஈர அளவு உடையவை (சுதைமண்‌,. “லெஸ்‌”, 
களிவய மணற்பாறை, களிவய மணல்‌). 


3. ஈரத்‌ தன்மையே அற்ற பாறைகள்‌ (தணற்பாறைகள்‌, 
திண்ணிய படிவுப்‌ பாறைகள்‌). i 


ஒரு பாறையின்‌ ஈர அளவு அதன்‌ புரைகளின்‌ அளவையும்‌, 
துணுக்குகளுக்கு இடையேயுள்ள புழைகளின்‌ அளவையும்‌ பொருத்‌ 
தது. புழைகள்‌ எவ்வளவுக்கெவ்வளவு நுண்ணியவையாக உள்ள 
எனவோ அவ்வளவுக்கவ்வளவு பாறையின்‌ ஈரஅளவு அதிகமாகவும்‌ 
நுழைமை குறைவாகவும்‌ இருக்கும்‌. நீர்‌ மண்டிக்‌ கடக்கும்போது, 
துண்புழைப்‌ புரைகளிலுள்ள நீர்ப்படலத்தின்‌ மேற்பரப்பு விகு. 
விசை அந்த நீர்த்துணுக்குகளைச்‌ சிறைபிடித்து வைத்துவிடுவதால்‌,. 
மேற்கொண்டு நீர்புகுந்து அடியிலுள்ள பாறை அடுக்குகளை அணு: 
காமல்‌ தடுத்துவிடுகின்‌ றன. 


இதை விளக்க இரண்டு எடுத்துக்காட்டுகள்‌ : உதிரியான' 
பெருங்‌ கூழாங்கல்லின்‌ கூழாங்கற்களுக்கு இடையேயுள்ள உட்‌. 
புழைகள்‌ அதிக அளவு நீரை உள்ளடக்கவல்லவை.. ஆனால்‌, 
எளிதில்‌ மொத்த நீரும்‌ வடிந்து 8ம்‌ அடுக்குகளை அடைகிறது;: 
கல்லின்மேல்‌ ஈரமான படலமாக ஓட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ நீர்‌ மட்‌. 
டுமே பின்‌ தங்குகிறது. இதனால்தான்‌, கூழாங்கல்‌, சரளைக்கல்‌: 
போன்ற படிவுகளிலிருந்து அதிக அளவு நீர்‌ கிடைக்கிறது. 


நீர்‌ மண்டிய களிமண்ணில்‌ இதற்கு நேர்‌ மாறாக நிகழ்கிறது... 
உலர்ந்த களிமண்‌ உயர்ந்த நுண்புழைப்‌ புரைமையுடையது: 
(60 %): இது நீரை விரைவாக உறிஞ்சிக்‌ கொள்கிறது; நீரால்‌: 
நிறைக்கப்பட்டதும்‌ நீர்‌ நுழைமையை இழந்து விடுகிறது;: 
ஏனெனில்‌, இதன்‌ நுண்ணிய உட்புழைகளிலுள்ள நீர்ப்படலத்தின்‌ ' 
மேற்பரப்பு, விகுவைவிசை உள்ளே நுழையும்‌ நீருக்கு மிக. 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 787 


அதிகமான எதிர்ப்பைத்‌ த்ருகிறது. களிமண்ணில்‌ மிகக்‌ குறைந்த. 
அளவு நீர்‌ கிடைப்பதை இது விளக்குகிறது. 


களிமண்ணின்‌ உயர்ந்த நுண்புழைமைக்குக்‌ காரணம்‌, அதன்‌: 

. துணுக்குகளின்‌ கூரை ஓடுகள்‌ போல்‌ ஒன்றின்‌ மேல்‌ ஒன்று கவிந்த 

வாறுள்ள பாவு அமைப்பு (101௦816) ஆகும்‌. இதனால்‌ துணுக்கு 

களின்‌ இடையேயுள்ள உட்புழைகள்‌ 8ற்றுத்‌ துளைவடிவில்‌: 

(slit-shaped) உள்ளன. இதனால்‌ குறுவெட்டுப்பரப்பு குறை: 
வாகவும்‌, நீர்‌ ஓட்டுப்‌ பரப்பு அதிகமாகவும்‌ உள்ளது. 


களிமண்ணின்‌ ஈர அளவு எவ்வளவு அதிகமானது என்பதைக்‌ 
கீழேகாணும்‌ உண்மை உணர்த்தும்‌: களிமண்ணின்‌ ஈர அளவு 
40 முதல்‌ 70 சதவீதம்‌ வரை இருக்கக்கூடும்‌; அதாவது, ஒரு. 
மீட்டர்‌ கனசதுர அளவுள்ள களிமண்‌ 0.20.4 கனசதுர மீட்டர்‌ 
அளவு நீரை உறிஞ்சி உள்ளே அடக்கிக்‌ கொள்ளும்‌; சிலபோது 
0.7 கனசதுர மீட்டர்‌ அளவு நீரைக்கூட உறிஞ்சிக்‌ கொள்ளும்‌. 


நிலரீரின்‌ தோற்றம்‌ : நிலநீர்‌ பல வழிகளில்‌ தோன்றுகிறது. 
மழை நீர்‌ அல்லது வெண்பனி உருகு நீர்‌ ஆகியவை நிலத்தினுள்‌: 
ஊறிச்செல்வதால(றercolation, infiltration) நிலநீர்‌உண்டாகிறது. 
நிலநீர்‌ இயற்கையான ஏரிகள்‌ அல்லது ஆறுகள்‌ அல்லது செயற்கை: 
யான கால்வாய்கள்‌ அல்லது நீர்நிலைகளிலிருந்து ஊறுவதாலும்‌. 
சேமிக்கப்படுகிறது, ஆனால்‌, சில. இடங்களில்‌ நிலநீர்‌ உள்‌ 
ஊறலினால்‌ உண்டாவதில்லை. எடுத்துக்காட்டாக, மழையே 
இல்லாமலும்‌, ஆவியாதல்‌ அதிகமாயும்‌ உள்ள பாலைகளிலும்‌, பல- 
மீட்டர்‌ அல்லது சிலபோது பல இருபது: மீட்டர்‌ ஆழத்தில்‌ 
உள்ளது. இந்த நீரில்‌ பெரும்பாலும்‌ அதிக அளவு கனிமச்சத்து 
இருப்பதால்‌ இது குடிக்க ஏற்றதல்ல. பிறை எக்கர்களின்‌ 
(barkhans) சிறிதளவு நன்னீர்‌ உள்ளது. இந்த நீர்‌ நீராவி குளிர்ந்து: 
உறைவதால்‌ உண்டானதென்று நம்பப்படுகிறது. சிறிதளவு நீராவி 
எப்போதும்‌ காற்று மண்டலத்திலும்‌ மண்ணிலுள்ள 'உட்புழை 
களிலும்‌ இருக்கும்‌. 


காற்று ஒரு குறிப்பிட்ட அளவு நீரைத்தான்‌ கொண்டிருக்க 
வல்லது. இந்த அளவு அதன்‌ வெப்பநிலையைப்‌ பொருத்தது. 
காற்றின்‌ வெப்ப அளவு அதிகமாக ஆக அது ஈர்க்கக்கூடிய நீராவி 
அளவு அதிகமாகிறது. 0₹செ: வெப்பஅளவில்‌ செறிவு நிலையில்‌: 
உள்ள ஒரு கன சதுர மீட்டர்‌ அளவுள்ள காற்று 4.5 கராம்‌ எடை. 
அளவுவரை நீராவிவயமான ஈரத்தைக்‌ கொண்டிருக்கக்கூடும்‌; 
1755௦௪. வெப்பத்தில்‌ 12.7 கிராமும்‌ 85௪௪. வெப்பத்தில்‌ 40.3: 


288 பொது நிலப்பொதியியல்‌ 


கிராமும்‌ கொண்டிருக்கும்‌. வழக்கமாக, காற்று குறை-தெவிட்டு 
நிலையில்‌ இருக்கும்‌; 25௪௪. வெப்ப முடைய பாலைக்‌ காற்று முழு 
அளவான 40.38 கிராமில்‌ பாதி அளவுக்குமேல்‌ நீராவி ஈரத்தைப்‌ 
“பெற்றிருப்பதிலை. இதன்படி பாலைகளில்‌, குறை செறிவு அளவு 
20 கிராம்‌; அதாவது, காற்றின்‌ சார்பு ஈர நயப்பு (ஈelative 
humidity) 40—50 சதவீதம்‌. இதற்கு நேர்மாறாக, பகல்‌ இரவு 
வெப்ப அளவுகளுக்கு இடையேயுள்ள அதிக வேற்றுமையின்‌ 
-காரணமாக, இரவில்‌ பூலைக்‌ காற்று மிகு தெவிட்டு நிலையில்‌ 
உள்ளது. இந்த மிகை ஈர அளவு, பனித்துளிகளாக விடுவிக்கப்‌ 
படுகிறது; இப்‌ பனித்துகள்கள்‌ நிலத்தின்மேல்‌ படிகன்றன; 
இதனால்‌ நிலத்தை ஈரமாக்குகின்றன; . அவ்வப்போது உள்ளேயும்‌ 
அளறிச்‌ செல்கின்றன. சிறிது நீர்‌ நிலத்தின்‌ உள்சென்று செறி 
-கிறது; இது நில நீருடன்‌ சேர்கிறது. இவ்வாறு, பாலைகளில்‌ நிலநீர்‌ 
காற்றிலுள்ள நீராவியின்‌ உறைவால்‌ உண்டாகிறது. இதனால்‌, 
.நீராவி உறைவு (Condensation) நிலநீர்‌ உண்டாவதற்கு மற்றொரு 
வழியாகும்‌. 


எரிமலைகள்‌ கற்குழம்புகளுடன்‌ அடிக்கடி நீராவியையும்‌ வெளி 
“யேற்றுகன்றன. இதனால்‌ புவியினுள்ளே தோன்றும்‌ பாறைக்‌ 
- குழம்பு (ாப8ஜுக) பல வாயுக்களை மட்டுமல்லாது நீராவியையும்‌ 
“கொண்டுள்ளன என்று சில அறிவியலாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. 
பவியின்‌ உள்ளிருக்கும்‌ மிகச்‌ சூடான, மிக்க அமுக்கத்தில்‌ உள்ள, 
-ஆவிகள்‌ (28868) செறிந்துள்ள வாயுக்கள்‌ (\)கற௦பா$) கனிமங்களை 
வெகு விரைவில்‌ கரைக்கின்றன. இவை புவிப்பொருக்கின்‌ மேல்‌ 
-மட்டத்திலுள்ள படலங்களை நோக்கி மேலெழும்போது வழியில்‌ 
பல கனிமங்களைக்‌ கரைக்கின்றன. புவிப்பொருக்கின்‌ குளிர்ந்த 
பகுதிகளை அடைந்ததும்‌ இவை சூடான வாயுக்கள்‌ கரைந்து 
செறிந்துள்ள நீராகின்றன. இந்‌ நீர்‌ மேற்பரப்பை நோக்கி வரும்‌ 
“போது குளிர்கிறது; ஆனாலும்‌; அடிக்கடி இது மிகச்சூடாகவும்‌ 
'பெருமளவு கனிம மாசுகளையும்‌ கொண்டுள்ளது. இதற்கு பாறைக்‌ 
குழம்பு நீர்‌, அல்லது இளநீர்‌ (௱agmatic-juvenile water) என்று 
"பெயர்‌. நில நீர்‌ ஓரளவுக்கு, புவிப்‌ பொருக்கில்‌ உள்ள நீர்‌ 
'கொண்ட கனிமங்கள்‌ நீரை இழப்பதால்‌ (0810781100) பெருகு 
.கிறது. எடுத்துக்காட்டாக, ஜிப்ஸம்‌ C௨50,. (2H,0) 21 சதவீதம்‌ 
.நீர்‌ உடையது. ஜிப்ஸம்‌ பாறை மாற்றியல்பகுதியை அடைந்ததும்‌, 
.இந்த நீரை இழப்பதால்‌ அன்ஹைட்ரைட்டாக (ayia) மாறு 
கிறது. மிராபிலைட்‌ (௱irabilite) Na,SO,. (10H,0) 56 சதவீதம்‌ 
.நீரை உடையது. மிராபிலைட்‌ நீரை.இழந்ததும்‌ (வehydraled) இந்த 
"தீர்‌ விடுவிக்கப்‌ படுறது. இயற்கைச்‌ சூழ்நிலைகளைப்‌ பொருத்து, 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 189 


வெவ்வேறு நிலப்பகுதிகளில்‌ நிலநீர்கள்‌ மேற்குறிப்பிட்டவற்றில்‌: 
பல அல்லது ஒரு வகையில்‌ உண்டானவை. 


ஆனால்‌, செயல்முறையில்‌, (இரண்டு அல்லது மூன்று கி.மீ. 
ஆழம்‌ வரை) செயற்கையாக உண்டாக்கிய குழிகளில்‌ ஊறும்‌ நீர்‌ 
முக்கியமாக உள்ஊளறல்‌ நீராகவே இருக்கும்‌. இளநீர்‌, பனிஉறை- 
நீர்‌, வேதியியல்‌ நீர்‌ இழப்பு (ப2மும11)ற ஆதிய முறைகளில்‌: 
உண்டாகும்‌ நீரின்‌ அளவு மிகச்‌ சிறிதாகும்‌. “ 


உள்‌ ஊறல்‌ பனி உறைவு நீர்கள்‌ காற்று மண்டலத்திலும்‌: 
நீர்‌ மண்டலத்திலும்‌ உள்ள ஈரத்துக்கு மிக நெருங்கிய உறவு: 
கொண்டவை. இந்த நீர்கள்‌ ஒரே சுழற்சியில்‌ திரும்பந்திரும்பச்‌' 
சுழல்வன. மாகடல்கள்‌, கடல்கள்‌, நீர்த்தேக்கங்கள்‌ ஆகியவை: 
ஆவியாகி உலர்வதால்‌ நீராவி வெளிப்பட்டு மேகங்களில்‌ சேர்‌ 
கின்றன; பிறகு குளிர்ந்து இறுகி மழையாகவும்‌, பனியாகவும்‌ 
பொழிகின்றன. நிலத்தின்‌ மேல்‌, ஆறுகளாகவும்‌ ஓடைகளாகவும்‌ 
பனிக்கட்டியும்‌ வெண்பனியும்‌ உருகிய நீராகவும்‌ இந்த்‌ நீர்‌ நீர்த்‌ 
தேக்கங்களுக்குள்‌ ஓடிச்‌ சேர்கின்றன. இவ்வாறு நீர்த்தேக்‌. 
கங்கள்‌ இழக்கும்‌ நீர்‌ மீண்டும்‌ பெறப்படுகிறது; அதாவது, இது: 
ஒரு குறிப்பிட்ட சுழற்சியை மேற்கொள்கிறது. புவிப்பரப்பில்‌: 
விழும்‌ நீரில்‌ சிறுபகுதி ஆவியாகிறது; ம்ற்றொரு பகுதி மண்‌ 
ணுக்குள்‌ ஊறிச்செல்கிறது; சென்று அங்குள்ள தரையடிக்‌ கால்‌: 
களினூடே ஓடி அதுவும்‌ நீர்த்‌ தேக்கங்களை அடைகிறது. நிலநீரின்‌ 
பின்னைய பகுதி, காற்று மண்டலப்‌ பொழிவின்‌ பொதுவான வடி. 
முறையின்‌ தரையடிப்‌ பகுதியைச்‌ சேரும்‌; இதற்கு நிலைய நிலகீர்‌: 
(Vadose water) என்று பெயர்‌. இது மேக்மா வயமான தணல்‌. 
நீருக்கு மாறுபட்டது. 


சில நிலப்பகுதிகளில்‌, வெப்பதட்ப நிலையின்‌ காரணமாக, 
ஆண்டுப்‌ பொழிவில்‌ :75--80 சதவீதம்‌ மேற்பரப்புநீர்‌ மற்றும்‌: 
'நிலநீரின்‌ ஆக்கத்துக்கே செலவழிக்கப்படுகிறது; மற்றப்பகுஇகளில்‌: 
அதே அளவு ஆவியாதலில்‌ செலவாகிறது. 


ஏறத்தாழ ஒரே மாதிரியான வெப்பதட்ப நிலைகள்‌ இருக்கு 
மானால்‌, உள்‌ ஊறும்‌ நீரின்‌ அளவு 10 முதல்‌ 80 சதவீதம்‌ வரை 
மண்‌ வேற்றுமை, சாய்மான வேற்றுமை, தாவர வேற்றுமை ஆகிய” 
வற்றுக்கு ஏற்ப மாறுபடுகிறது... 


மேலும்‌, தரையினுள்‌ ஊறும்‌ மழைநீர்‌ வெண்பனி நீர்‌, ஆகிய: 
வற்றின்‌ அளவு மண்ணின்‌ நுழைமை, தாவர வகை, நிலமேற்கூறு, 
மழையும்‌ வெண்பனியும்‌ பொழியும்‌ சூழ்‌ நிலைகள்‌, வெண்பனி” 


190 ட பொது நிலப்பொதியியல்‌ 


கருகும்‌ சூழ்நிலை, சாய்மான நிலை, பருவகாலம்‌ ஆகியவற்றைப்‌ 
பொருத்தது. எடுத்துக்காட்டாக, நடு ஆசியாவின்‌ மலைப்பள்ளத்‌ 
தாக்குகளில்‌ இளவேனில்‌, இலையுதிர்‌ காலங்களின்‌ பொழிவில்‌ 40- 
45 சதவீதம்‌ நிலத்தினுள்‌ ஊறுகிறது ; குளிர்காலத்தின்‌ பெரும்‌ 
பாலான பொழிவு வழிந்தோடிவிடுகிறது. (£ம-௦£f) ; கோடை 
பொழிவு ஆவியாகிவிடுறெது. 


நிலநீர்களின்‌ பாகுபாடு : புவிப்பொருக்கில்‌ நிலநீர்கள்‌ உள்ள 
திலைகளும்‌, இந்த நீர்களின்‌ தரமும்‌ வியக்கத்தக்க முறையில்‌ மாறு 
படுகின்றன; ஆகவே, நிலநீர்களை அவை கிடைக்கும்‌ சூழ்நிலைகளைப்‌ 
பொருத்தும்‌, அவற்றின்‌ தரத்தைப்பொருத்தும்‌ பகுக்கின்றனர்‌. 
இடைக்கும்‌ சூழ்நிலைளையொட்டி பகுக்கப்பட்டுள்ள நீர்களை 
ஆய்வோம்‌. 


முக்கிய பிரிவுகள்‌ : 1. மண்நீர்கள்‌; 2. அடிமண்‌ நீர்கள்‌; 
5. நடு அல்லது அடுக்கிடை நீர்கள்‌. 


மண்‌ நீர்கள்‌ : புவி மேற்பரப்பில்‌ உள்ளன. இவை பருவகால 
வெப்ப தட்ப நிலைகளால்‌ பாதிக்கப்படுகன்றன: கோடையில்‌ 
_ இவை சூடாகின்றன; இதனால்‌ விரைவாக ஆவியாகின்றன; மழை 
காலத்தில்‌ இவை மண்ணில்‌ செறிவடைகின்றன ; குளிர்காலத்தில்‌ 
பனிக்கட்டியாக உறைகின்றன. 


இதேபோல்‌ இவற்றின்‌ தரமும்‌ மாறுபடுகிறது. பல வரண்ட 
பகுதிகளில்‌ மண்ணில்‌ உவர்‌ நீர்‌ உள்ளது. இந்த மண்‌ உயர்ந்ததும்‌ 
.உவர்‌ நீர்‌ வரண்டு அதன்‌ உப்புகள்‌ படிகமாகி, ஆல்கலி தளங்கள்‌ 
(1181) அல்லது உப்பு அழுவங்களை உண்டாக்குகின்றன. அளவுக்கு 
மேலான ஈரமுள்ள இடங்களில்‌, மண்ணிலுள்ள நீர்கள்‌ பெருமளவு 
அயிர்மப்பொருள்களைக்‌ கொண்டுள்ளன; இதனால்தான்‌ அவை 
மஞ்சள்‌ பழுப்பு நிறத்தைக்‌ கொண்டுள்ளன. 


அடிமண்‌ நீர்கள்‌ ($யம்‌-501] கters) : மேற்பரப்புக்குச்‌ சிறிது: 
ஆழத்தில்‌ உள்ளது. இதற்கு அடியில்‌ ஏறக்குறைய நீர்‌ புகாதவா 
ள்ள ஒரு பாறைப்‌ படலம்‌ உள்ளது. இவை பெரும்பாலும்‌ களி 
.மண்கள்‌, களிமண்‌ போன்ற பாறைகள்‌, ஒற்றைக்கல்வய (mon௦[li- 
41ம்‌) சுண்ணப்பாறைகள்‌, சட்டுக்கள்‌, மற்றும்‌ பல பாறைகளாக 
உள்ளன (படம்‌ 55). 


_ இவ்வாறு, மண்‌ நீர்களுக்கு மாறாக, அடிமண்‌ நீர்கள்‌ இருப்‌ 
பதை அவற்றுக்கு அடியிலுள்ள நீர்‌ எதிர்ப்புடைய படலம்‌ காட்‌ 
(டும்‌. இவற்றுக்கு மேலே சுமாரான தடிப்புடைய நீரற்ற பாறைப்‌ 


யுறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ ர்‌ 191 


பகுதி இவற்றை மேற்பரப்பி 
லிருந்து பிரிப்பதால்‌ மண்‌ நீர்‌ 
களைப்‌ போல்‌ இவற்றில்‌ வெப்ப 
மாற்ற வீச்சு அதிகமாக இருப்‌ 
பதில்லை. அடிமண்‌ நீர்கள்‌ சில 
மீட்டர்‌ ஆழத்தில்‌ இருக்கும்‌ 
போது (நிலை பனிப்பகுதியைத்‌ 
தவிர, றermo frost) அவை எப்‌ 
போதும்‌ பனிக்கட்டியாக உறை 
வதில்லை; இவற்றின்‌ வெப்பநிலை 
மிகுதியாகக்‌ குறைவதே இல்லை; 
படம்‌ 55. கிணற்றின்‌ வெட்டுத்தளத்‌ இவை மண்‌ நீர்களைப்‌ போல 
தோற்றம்‌, கோடையில்‌ அதிகமாக வெப்ப 
1. கில நீர்மட்டம்‌; 2. நீர்புகு படுகை டை வதும்‌ இல்லை. 2 இதனால்‌ 
3. நீர்புகாப்‌ படுகை. தான்‌, அடிமண்‌ நீர்கள்‌ கோடை 
யில்‌ குளிர்த்தும்‌ குளிர்காலத்தில்‌ வெதுவெதுப்பாகவும்‌ இருப்பது 
போல்‌ தோன்றுறெது. 





இந்த நீர்கள்‌ தரத்திலும்‌ மிகவும்‌ வேறுபடுகின்றன. சில 
பாறைகளில்‌ கரையக்கூடிய பொருள்கள்‌ மிகவும்‌ சிறிதளவே 
உள்ளன; இவற்றிலுள்ள நீர்‌ மென்மையாகவும்‌ (8014) சுத்தமாக 
வும்‌ (121) உள்ளது. எடுத்துக்காட்டாக, மணற்‌ பாங்கான படி 
வுகள்‌. இதற்கு நேர்மாறாக அடிமண்‌ நீர்கள்‌ கடினமாகவும்‌ 
உவர்ப்பாகவும்‌ உள்ளன; பாலைகளில்‌ இவை அடிக்கடி. உப்பு நீரா 
கவே உள்ளன. சாதாரண உப்பு தயாரிக்கப்‌ பயன்படும்‌ உப்பு 
நீர்கள்‌ (ஸரiறes) ஹேலைட்‌ (1741446, 118௦1) எனப்படும்‌ கனிமமும்‌, 
'மற்றும்‌ எளிதில்‌ கரையக்‌ கூடிய உப்புகளும்‌, மிகுதியாக உள்ள 
பாறைகளின்‌ ஊடே நீர்‌ ஊறிச்‌ செல்வதால்‌ உண்டாகின்றன. 


த அடிமண்‌ நீர்களின்‌ மேற்பரப்பை நிலநீர்‌ மட்டம்‌ (கter- 
able) என்பர்‌. இந்த நிலநீர்‌ மட்டத்தின்‌ ஆழம்‌ 0 முதல்‌ 20 மீட்‌ 
டர்‌ வரை மாறுபடுகிறது. இது நீர்‌ எதிர்க்கும்‌ பாறைப்‌ படலம்‌ 
எவ்வளவு ஆழத்தில்‌ உள்ளதோ அதைப்‌ பொருத்தும்‌, நீர்செறித்‌ 
துள்ள படுகையின்‌ தடிப்பைப்‌ பொருத்தும்‌ வேறுபடுகிறது. 


வடக்கிலிருந்து தெற்கு நோக்கிச்‌: செல்வோமாயின்‌, அடிமண்‌ 
நீர்கள்‌ உள்ள ஆழம்‌ ஒழுங்காக இல்லாததைக்‌ காணலாம்‌. எடுத்‌ 
துக்காட்டாக, வளிஈரம்‌ (hயாப்ப்iீர) அதிகமாக உள்ள பகுதிகளில்‌ 
நில நீர்மட்டம்‌ மேற்பரப்புக்கு வெகு அருகேயே உள்ளது; இந்தப்‌ 
' பகுதிகளில்‌ நிலநீர்‌ பெருமளவில்‌ உள்ளது; இது மென்னீராக 
உள்ளது; இதில்‌ பெருமளவு உயிர்மப்‌ பொருள்கள்‌ கலந்துள்ளன. 
இன்னும்‌ தெற்கே, நிலநீர்‌ மட்டத்தின்‌ ஆழமும்‌ நீரிலுள்ள கனிம 
அளவும்‌ அதிகரிப்பதைக்‌ காண்கிறோம்‌. ்‌ 


௫. 


192 பொது நிலப்பொதியியல்‌: 


நிலநீர்கள்‌ ஆற்றுப்பள்ளத்தாக்கிலுள்ள ஆற்றடிப்‌ படிவுகளில்‌ 
காணப்படுகின்றன. இப்‌ பள்ளத்தாக்குகளில்‌ இவை மழை பொழி 
வால்‌ மட்டுமல்லாது, ஆற்றின்‌ நீராலும்‌ சரிவுகளிலுள்ள நிலநீர்‌ 
உள்‌ ஊறுவதாலும்‌ அதிகமாக்கப்படுகின்றன.. நிலநீர்களின்‌ அளவு 
ஆற்றடிப்‌ பகுதிகளின்‌ தடிப்பையும்‌ கூட்டமைவையும்‌ பொருத்தது 
சிறிய ஆறுகளின்‌ களிச்சத்து அதிகமாக உள்ள ஆற்றடிப்‌ படிவு 


, களில்‌ நிலநீர்‌ சிறிதளவே உள்ளது. *வோல்கா” “ட்னீபெர்‌? 


போன்ற பெரிய ஆறுகளின்‌ பள்ளத்தாக்குகளில்‌ ஆற்றடி வண்டல்‌ 
பல பத்து மீட்டர்‌ தடிப்பு உள்ளது; இது மணல்‌ வயமாகவும்‌ 
உள்ளது; இச்‌ சூழ்நிலைகளில்‌ நிலநீர்‌ இதில்‌ மிகுந்துள்ளது. இது 
மிகப்பெரிய பரப்புகளிலுள்ள குவார்ட்ஸ்‌ மணல்‌ நிறைந்த பண்‌: 
டைய பனியாற்றுப்‌ பள்ளத்தாக்குகளோடு இணைந்துள்ளது.. 
*“யவுஜா” (1812௨) எனப்படும்‌ *மோஸ்க்வா? (Moskva) ஆற்றுக்‌. 
களைஆற்றின்‌ பள்ளத்தாக்கு இத்தகைய ஒன்றே. இந்த ஆற்றின்‌ 
பண்டைய ஆற்றடி வண்டல்‌ படிவுகள்‌ பல பத்தாண்டுகளாகச்‌ 
சுமார்‌ ச மில்லியன்‌ “பக்கெட்‌” நன்னீரை மாஸ்கோவுக்கு. 
அளித்துக்‌ கொண்டிருக்கின்றன. ல்‌ 


நிலநீர்‌ மட்டம்‌ அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது; இது 
காற்று மண்டலச்‌ சூழ்நிலைகள்‌, மழை பொழிவு ஆட்சி, மேற்பரப்பு 
வடிநீர்‌ ஆட்சி, தாவரங்கள்‌, மற்றும்‌ இதுபோன்ற பல கூறுகளுக்‌ 
குக்‌ கட்டுப்பட்டுள்ளது. மேற்பரப்புக்கு அருகே உள்ள நீர்‌ எளிதில்‌ 
மாசடைகிறது. அடிமண்‌  நீர்களுக்கு நிலை நீரியக்க உயரம்‌ இல்லை. 
ஆகவே, இவற்றிலிருந்து நீரை எடுத்த பிறகும்‌ இவை வழக்கமாக 
முன்பு இருந்த அதே ஆழத்திலேயே உள்ளன. 


அடிமண்‌ நீர்களின்‌ மேற்பரப்பின்‌ சம உயரக்கோடுகள்‌ 


(contours) நிலமேற்பரப்பின்‌ சம உயரக்கோடுகளைப்போலவே, 


ஆனால்‌ சற்று மழுக்கப்பட்ட உருவத்தைக்‌ கொண்டுள்ளன. 
ஆகவே, நிலநீர்மட்டம்‌ சரிவாக உள்ளபோது நீரோட்டத்தைஉண்‌ 
டாக்குகின்றன. நீர்‌ எதிர்க்கும்‌ படுகை தாழும்‌ இடங்களில்‌ சில 
போது நிலையான நீர்ப்பகுதிகள்‌ இருப்பதுண்டு. இவற்றுக்கு அடி 
மண்‌-நீர்‌ பேசின்கள்‌ என்று பெயர்‌. 


நிலநீர்‌ புவிஈர்ப்பு ஊற்றுக்காக (gாavity 801128) நீர்‌ உள்ள 
படுகை பள்ளத்தாக்கினால்‌ வெட்டப்படும்‌ இடத்திலோ ஏரி அல்லது 
கடலின்‌ கரையில்‌ திடுமென முடிவுறும்‌ இடத்திலோ மேற்பரப்‌ 
புக்கு வருகிறது. நிலநீர்‌ ஓட்டத்தின்‌ மேற்பரப்பு, மெல்ல நீரோட்‌ 
டத்திசையில்‌ தாழ்ந்து செல்வதால்‌ அதன்‌ உருவம்‌ குழிவாக்கப்‌ 
படுகிறது. 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 192 


.. இந்த மேற்பரப்பு பேசினுக்கு உட்புறமாகவோ அல்லது 
வெளிப்புறமாகவோ சாய்ந்து இருக்கக்‌ கூடும்‌ (படம்‌ 56). முதல்‌ 
வகையில்‌ நிலநீர்‌ மேற்பரப்பு நீர்களால்‌ பெருகுகிறது; இரண்டா 
வது வகையில்‌ நிலநீர்‌ மேற்பரப்பு நீர்களைப்‌ பெருக்குகிறது. 





படம்‌ 56. குழிவு மேற்பரப்பு. 


(a) நில நீரால்‌ ஊட்டப்படும்‌ ஆறு. (9) ஆற்றினால்‌ ஊட்டப்படும்‌ நிலநீர்‌. 


அடிமண்‌ நீரின்‌ மட்டத்துக்கும்‌ ஆம்றுநீர்‌ மட்டத்துக்கும்‌ 
இடையேயுள்ள உறவு வெப்பதட்ப நிலையைப்‌ பொருத்தது. 
ஈரமான அல்லது மித வெப்பமான வெப்ப தட்ப நிலையில்‌ ஆறுகள்‌ 
அடிமண்‌: நீர்களால்‌ ஊட்டப்படுகின்றன; வரட்சியான வெப்ப 
தட்ப நிலையுடைய பகுதிகளில்‌ அடிமண்‌ நீர்கள்‌ ஆறுகளால்‌ ஊட்‌ 
டப்படுகன்றன. மனிதனின்‌ செயல்கள்‌ ' நிலநீர்‌ மட்டத்துக்கும்‌ 
மேற்பரப்பு நீர்மட்டத்துக்கும்‌ இடையே உள்ள ௨ ப்‌ பெரிதும்‌ 
பாதிக்‌இன்‌றன. 


அடுக்கிடை ' . நீர்களுக்குமேல்‌ ய ன்னு கூறை 
போன்ற நீர்‌ எதிர்க்கும்‌ படிவு (உள்ளடக்குப்‌ படிவு) உள்ளது. 
அடிமண்‌ நீர்களில்‌ இவ்வாறு இல்லை.” இதனால்‌ மேற்பரப்பு நீர்கள்‌ 
(மழை, வெண்பனி, ஆறு ஆகியவற்றின்‌ நீர்கள்‌) அடுக்கை நீர்‌ 
138 


194 பொது நிலப்பொதியியல்‌ 


கள்‌ வரை உள்‌ ஊறிச்செய்வதில்லை (படம்‌ 57). இதன்‌ விளைவாக, 
அட்டப்பகுதிகளை வெகு அருகே கொண்டுள்ள மேற்பரப்பு நீர்‌ 
களுக்கு மாறாக அடுக்கிடை நீர்களின்‌ ஊட்ட ப்பகுதி (௨110148110 
202400) நூற்றுக்கணக்கான இ. மீ. தொலைவிலும்‌ இருக்கும்‌. 





படம்‌ 57, ஆர்டீஷியன்‌ நீர்‌, 


1. நீர்‌ புகாப்‌ படுகை, 2, நீர்‌ உள்ள படுகை, 


அடுக்கிடை நீர்‌ நிறைப்‌ படுகைகளிலிருந்து நீரை ஆற்றுப்‌ 
பள்ளத்தாக்கு. அல்லது ஆழமான கமர்க்கால்‌ அல்லது ஓடைக்‌ 
கமர்களில்‌ (££) பெறலாம்‌. இங்கு இது விட்டு விட்டு எழும்‌ 
அளற்றகவோ தொடர்ந்து வடியும்‌ ஊற்றோடையாகவோ 
(படம்‌ 58) வெளிவரும்‌. இங்கு நிலநீர்‌ ஊட்டப்‌ பகுதியிலிருந்து 
பள்ளத்தாக்கை .நோக்கி. நீர்‌. எதிர்க்கும்‌: படுகையின்‌ சாய்ந்த 
பரப்பின்‌ ஊடே வருகறது;' இது இறங்கும்‌ நீர்‌ : எனப்படும்‌. இது 
'நிலநீரைவிடப்‌ புவிப்பரப்புக்கு எவ்வளவுக்கெவ்வளவு விலகிய 
வாறு:உள்ளதோ அவ்வளவுக்கவ்வளவு இதன்‌ வெப்ப அளவு 





'படம்‌ 58, -பன்ளத்தாக்குகளில்‌ ஊற்று உண்டாகும்‌ விதங்கள்‌, 
- படத்தில்‌ ணை 


யுறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 195 
நிலைத்ததாக இருக்கும்‌. இத்தகைய நீரைஎட்டும்‌ ஆழமான கிணறு 
களிலுள்ள நீரின்‌ ஆண்டு வெப்ப அளவு 1-22செ-க்கு மேல்‌ மாறு 
படுவதில்லை. இறங்கும்‌ அடுக்கிடை நிலநீரின்‌ தரம்‌ இந்த நீர்‌ ஊறி 
வரும்‌ பாறைகளிலுள்ள எளிதில்‌ கரையும்‌ உப்புகளின்‌ அளவைப்‌ 
பொருத்துள்ளது. ஆகவே, அடுக்கிடை நீர்கள்‌ மென்மை 
யாகவோ, கடினமாகவோ, உப்பாகவோ இருக்கக்கூடும்‌. 


சிலபோது அடுக்கிடை நீர்‌ நிறைப்‌ படுகையிலிருந்து நீர்‌ 
வெளியேறுவதே இல்லை. இதில்‌ நீர்‌ சேர்ந்து கொண்டே வருகிறது. 
இதை அடக்கியுள்ள படுகையின்‌ மட்டம்‌ வரை இதை நிரப்பு 
இறது; நிலைநீர்‌ இயக்க உயரத்தை வளர்க்கிறது. இந்த உயரத்தின்‌ 
அளவு, நீர்‌ நிறைப்படுகையின்‌ ஊட்டப்‌ பகுதியானது உள்ள 
ங்கிய நீரின்‌ வெளியேற்றப்‌ பகுதியைவிட எவ்வளவு பெரியதாக 
உள்ளதோ அதைப்‌ பொருத்துள்ளது. உள்ளடக்குப்‌ படுகையை 
வெட்டிச்‌ சென்று அடுக்கிடை நீரை அடையும்‌ ' கிணற்றில்‌ 
நிகரானது நிலைநீர்‌ இயக்க உயரம்‌ எவ்வளவு அழுத்துகிறதோ 
அவ்வளவு உயரம்‌ வரை எழும்‌. மேற்பரப்புப்‌ புடைகூறுகள்‌ 
உதவியாக அமையும்போது நீர்‌ மேற்பரப்பு வரை அல்லது 
அதற்கும்‌ மேலே பீறிட்டு எழும்‌. 


நிலைநீர்‌ இயக்க அழுத்தத்தால்‌ நீர்‌ மேலெழும்‌ கிணற்றுக்கு 
ஆர்டீஷியன்‌ கணதுர* (படம்‌ 59) என்று பெயர்‌, நிலை நீர்‌ இயக்க 
அழுத்தவிசை கொண்ட அடுக்கிடை நீர்‌ மட்டத்துக்கு 
ஆர்டீஷியன்நீர்‌ உள்ள படுகை என்று பெயர்‌. கீழ்‌ வாட்டாக 
மடிந்துள்ள அடுக்கமைப்பு ஆட்டீஷியன்‌ நீர்கள்‌ ஏற்பட மிகவும்‌ 
ஏதுவாக உள்ளன. . 


அடுக்கிடை நீர்களின்‌ நீர்‌ஊட்டப்பகுதியும்‌, நீர்‌ பரவும்‌ 
பகுதியும்‌ சேர்ந்து ஆட்டீஷியன்‌ பேசின்களை உண்டாக்குகின்றன. 
சோவியத்‌ ரஷ்யாவின்‌ ஐரோப்பியப்‌ பகுதியில்‌ இத்தகைய பல 
*பேசின்க௧ள்‌' உள்ளன. மாஸ்கோ, ட்னீபெர்‌-—டோன்‌, கருங்கடல்‌ 
பேசின்கள்‌ ஆகிய பகுதிகளில்‌ கிணறுகள்‌ எடுக்கப்பட்டு நல்ல 
முறையில்‌ பயன்படுத்தப்படுகின்றன . 

ஆர்டீஷியன்‌ ' நீர்‌ அதிக ஆழத்திலிருந்து வருவதால்‌ பேக்டி. 
ரியா, உயிர்மங்கள்‌ போன்ற மாசுகள்‌ இல்லாமல்‌ சுத்தமாக இருக்‌ 
கும்‌ இதனால்‌ இந்த நீரைத்‌ தொழிற்துறைகளிலும்‌ மக்கள்‌ பயனுக்‌ 
கும்‌. பயன்‌ படுத்துகின்றனர்‌. 

* வட ப்ரான்ஸ்‌ நாட்டில்‌ ஆர்டீஷியம்‌ (இர(0ேர்மற 02 :&2(016) என்னும்‌ 

இடத்தில்‌ இத்தகைய தலை நீர்களைப்பற்றி முதன்‌ முதலில்‌ கூர்ந்து ஆய்வுகளை ௩டத்‌ 
தினர்‌. 


196. பொது நிலப்பொதியியல்‌ 





படம்‌ 59, மேலெழும்‌ .ஆர்டீஷியன்‌ ஊழ்று, 


.ஆர்டீஷியன்‌ பேசின்களில்‌ மிக ஆழத்திலுள்ள நீர்நிறை 
படுகைகள்‌ அதிக உப்புடைய நீரைக்‌ கொண்டுள்ளன. எடுத்துக்‌ 
காட்டாக, மாஸ்கோவுக்கு அருகே *கார்பானிபரஸ்‌” (Caரஸoni- 
f௪ா௦ப$) படுகையில்‌ 300 மீட்டர்‌ ஆழத்திலுள்ள நீர்நிறை 
படுகைகள்‌ ஆர்டீஷியன்‌ மென்னீரைக்‌ கொடுக்கின்றன. 500-600 
மீட்டர்‌ ஆழத்திலுள்ள டெவோனியன்‌ (0௦08௩) படிவுகளிலுள்ள 
நீர்‌-நிறைப்‌ படிவுகள்‌ சற்று உப்பான (0180%1811) நீரை உடையன? 
இவற்றைக்‌ கனிம நீர்களாகப்‌ (மம்ரசரக1 waters) பயன்படுத்து 
கின்றனர்‌. 1500 மீட்டர்‌ ஆழத்திலுள்ள படுகைகளில்‌ ஒரு 
லிட்டருக்கு 275 கிராம்‌ சாதாரண்‌ உப்புள்ள உவர்நீர்‌ 
உள்ளது. 


நிலநீரில்‌ கனிமச்சத்து இருப்பதற்கும்‌ இது ஆழத்துக்கு ஏற்ப 
மாறுவதற்கும்‌ பல காரணங்கள்‌ உள்ளன. முதலாவதாக, நீர்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 197 


தான்‌ ஓடும்‌ வழியில்‌ கரையக்கூடிய பொருள்கள்‌ பலவற்றைச்‌ 
சந்திக்கிறது; இரண்டாவதாக, நீரின்‌ கனிமங்களைக்‌ கரைக்கும்‌ 
திறன்‌ அதன்‌ வெப்ப அளவு, அழுத்தம்‌, அதிலுள்ள வாயு, உப்பு 
களின்‌ அளவு ஆகிய பலவற்றையும்‌ பொருத்தது. க்கு 


டாக, கார்பன்‌-டை-ஆக்சைடு அற்ற ஒரு லிட்டர்‌ நீரில்‌ கிராம்‌ 


கேல்சைட்‌ கனிமம்தான்‌ கரையும்‌. இதே அளவு நீரில்‌ 
கார்பன்‌-டை-ஆக்சைடு அதிக கேல்சைட்டைக்‌ கரைக்கும்‌. 
ஆகவே, கார்பன்‌-டை-ஆக்ஸைடு செறிந்துள்ள நீர்‌ சுண்ணப்‌ 
பாறையினுள்‌ நுழைந்து ஓடும்போது பெருமளவுக்கு அப்பாறை 
யைக்‌ கரைக்கிறது. ஆனால்‌, கார்பன்டை ஆக்சைடு ஆவியானதும்‌ 
அதில்‌ கரைந்துள்ள கேல்சைட்டில்‌ ஒரு பங்கு வீழ்படிவாகிவிடும்‌. 


கனிம வெந்நீர்‌ ஊற்றுகள்‌ (1101 ஈப்ற£ாக! 8றriறத$): நாம்‌ முன்பே 
குறிப்பிட்டவாறு நிலநீரின்‌ வெப்பஅளவு, அவை எவ்வளவு 
ஆழத்தில்‌ உள்ளதென்பதைப்‌ பொருத்தது. புவிமேற்‌ பரப்புக்கு 
அருகே உள்ள நில நீர்களின்‌ வெப்பஅளவு பருவ காலத்துக்கு ஏற்ப 
மாறுபடுகிறது. ஆழநீரின்‌ வெப்பஅளவு, ஏறத்தாழ மாறாமல்‌ 


உள்ளது. ர்‌ 


20°செ. வெப்ப அளவுள்ள நீரைத்‌ தண்ணீர்‌ என்றும்‌, 
20--42”செ. வெப்ப அளவுடைய நீரை வெதுவெதுப்பான நீர்‌ 
, என்றும்‌, 42”செ. வெப்ப அளவுடைய நீரை வெந்நீர்‌ என்றும்‌ 
சொல்லலாம்‌. 


வெந்நீர்கள்‌ நிலத்தின்‌ பாதாளப்‌ பகுதிகளிலிருந்து மேற்‌ 
பரப்பை நோக்கி வருகின்றன. இவை பெரும்பாலும்‌ எரிமலை 
களுக்கு அருகே உள்ளன. *கெய்ஸர்கள்‌” எனப்படும்‌ (ஓூeysers) 
கொதி நீர்ப்பீச்சுகள்‌ நீராவியையும்‌, வெந்நீரையும்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட இடைவெளி நேரம்‌ விட்டுவிட்டோ, அல்லது சீரற்ற 
முறையில்‌ அவ்வப்போதோ காற்றில்‌ எறிகின்றன. இவை எரிமலை 
இயக்கத்துடன்‌ இணைந்தவை. 


ஆனால்‌, ஓர்‌ ஊற்றின்‌ உயர்ந்த வெப்ப அளவு மட்டும்‌ அது 
மேக்மா அறையுடன்‌ தொடர்பு கொண்டுள்ள தற்கு அறிகுறியல்ல. 
மேற்பரப்பில்‌ உண்டாகிப்‌ பின்‌ ஆழமான பகுதிகள்வரை உள்‌ 
அளறிச்‌ செல்லும்‌ நீர்களும்‌ ஆழத்தால்‌ அதிகரிக்கும்‌ வெப்பத்தால்‌ 
சூடாக்கப்பட்டு மேல்‌ வரக்கூடும்‌. 


, வெந்நீர்‌ ஊற்றுகளின்‌ வெப்ப அளவு பருவ காலங்களுக்கு 
ஏற்ப மாறுவதில்லை; இது எப்போதும்‌ மாறாமல்‌ உள்ளது. ஆனால்‌, 


198 பொது நிலப்பொதியியல்‌ 


இந்த வெப்ப அளவு சீரானது அல்ல. காகர்ஸஸில்‌ கோர்யாசி 
வோட்ஸ்க்கில்‌ (Goryachevodsk) வெந்நீர்‌ ஊற்றுகளின்‌ வெப்ப 
அளவு 44-—80°செ; ப்யாடிகோர்ஸ்க்கில்‌ (றyatigorsk)27—5 1°; 
ஜீலெஜ்னோவோட்ஸ்க்கில்‌ (zheleznovodsk) 44° செ; அன்கிரன்‌ 
பேசினில்‌ (Aறஜூூ Basin) உள்ள அரசான்‌ (A௨82) ஊற்றில்‌ 
39.5செ. 


ஓர்‌ ஊற்றின்‌ ' ஆழத்தைப்‌ புவி வெப்பச்‌ சாய்மானத்தைக்‌ 
கொண்டு (ஓeothermol gradient) கணக்கிடலாம்‌. 80°செ. வெப்ப 
அளவுடைய ஊற்றுகள்‌ சுமார்‌ 3500 மீட்டர்‌ அழத்திலிருந்து 
மேலே வந்திருக்க வேண்டும்‌. இதன்‌ தொடக்க வெப்ப அளவு 
200௪. இருந்திருக்கக்கூடும்‌; ஏனெனில்‌, நீர்‌ மேல்நோக்கி வரும்‌ 
போது குளிர்ந்த பாறைகளுக்குச்‌ சிறிது வெப்பத்தை அளித்து 
விடும்‌. 


கனிமச்‌ சத்துள்ள நீரை ஒரு பீங்கான்‌ கோப்பையில்‌ வைத்து 
ஆவியாக்கினால்‌ அதனடியில்‌ சிறிது மிச்சப்பொருள்‌ தங்கும்‌: 
இவ்வாறு ஆவியாக்குதலை 105-—110°செ வெப்பத்தில்‌ நடத்த 
வேண்டும்‌. லிட்டருக்கு இவ்வளவு உலர்ந்த அல்லது கட்டியான 
மிச்சப்‌ பொருள்‌ உள்ளதாகத்‌ தெரிவிக்கவேண்டும்‌ . 


வெர்னாட்ஸ்‌கி (Vernadsky). நீரை அதன்‌ கனிம ஊட்டத்தைப்‌ 
பொருத்து பின்வருமாறு பாகுபடுத்தினார்‌. நன்னீர்‌ லிட்டருக்கு 
1 இராம்‌ கட்டிப்‌ பொருள்‌ உடையது; உவர்ப்பான நீர்‌ 
லிட்டருக்கு 1-50 கிராம்‌ உடையது; 'உப்புநீர்‌ லிட்டருக்கு 50 
கிராமுக்கும்‌ அதிக எச்சப்பொருள்‌ உடையது. நன்னீரை மேற்‌ 
கொண்டும்‌ பாகுபடுத்தலாம்‌. கடினநீர்‌ லிட்டருக்கு 0.85--7 
கிராம்‌ எச்சப்‌ பொருள்‌ உடையது. மென்னீர்‌ லிட்டருக்கு 0.25 
இராமுக்கும்‌ குறைவான எச்சப்பொருள்‌ உடையது. 


நிலைப்பனிப்பகுதியில்‌ நிலநீர்‌; எப்போதும்‌ பனிக்கட்டி உறைந்‌ 
துள்ள நிலத்தில்‌ பல பத்து ஆண்டுகளாக வெப்ப அளவு சுன்னத்‌ 
துக்கும்‌ கீழேயே உள்ளது. ஏனெனில்‌, இங்குள்ள அடித்தலப்‌ 
பாறையும்‌ குளிர்காலத்தில்‌ உறைகிறது; இங்கு மேலே உள்ள 
இயங்கு படலம்‌ (active layer) என்னும்‌. ஒரு பகுதி மட்டுமே 
கோடையில்‌ உருகுகிறது. 

நிலைப்பனிப்பகு தuி(permafrost 2016) நிலநீர்‌ பாறையின்‌ கூட்‌ 
டமைவைப்‌ பொருத்திருப்பதில்லை; இப்‌ பாை றகள்‌ எவ்வளவுக்கு 
உறைந்துள்ளன என்பதையே பொருத்துள்ளன. உறைபனி 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 199 


அடுக்குகள்‌ நீர்புகு தன்மை உடையவையல்ல; இதனால்‌ நிலநீர்கள்‌ 
தனிப்பட்ட முறையில்‌ சுற்றுவதற்கு ஏது உண்டாகிறது. 


11. டோல்ஸ்டி௫ன்‌ . (14. Tolstikin) நிலைப்‌ பனித்தரையைச்‌ 

சேர்ந்த நிலநீர்களைப்‌ பின்வரும்‌ 3 பிரிவுகளாகப்‌ பிரித்துள்ளார்‌. 

. 1. மிகு உறைபனி (ம ற.1.). 2. இடை எக்க கய p: ரி). 
3. குறை உறைபனி (infra p. f). 


இய்க்குப்யல்‌ அடுக்குகளில்‌ மட்டும்‌ உள்ள மிகு உறைபனி 
நீர்களை நிலநீர்கள்‌ என்று கருதலாம்‌. இவை நீர்‌ பொழிவர்லும்‌ 
மேற்பரப்பு நீர்‌ உள்‌ ஊறுவதாலும்‌, நிலத்தினுள்ளே இருக்கும்‌ நீர்‌ 
நிறை படுகைகளில்‌ இருந்து ஊறுவதாலும்‌ ஊட்டப்படுகின்றன. 
இந்த நீர்கள்‌ பருவகாலங்களில்‌ உறைவதையும்‌, உருகுவதையும்‌ 
பொருத்துள்ளன, இவற்றிலுள்ள கனிம அளவு தாழ்வானது; ' 
- ஆனால்‌, இவை பெருமளவு உயிர்மப்பொருள்களை உடையன. 
இவற்றிலுள்ள உயிர்மப்பொருள்கள்‌ “அழுகிவிட்டிருக்குமாதலால்‌ 
இவற்றைக்‌ குடிநீராகப்‌ பயன்படுத்தக்கூடாது. 


மிகு உறைபனித்‌ தரை நீர்கள்‌ உறையும்போது அளவில்‌ பருக்‌ 
கின்றன; இதனால்‌ விளையும்‌ பெருமளவு அழுத்தம்‌ நெகிழ்உடைய 
தரையை மேலே உப்பி ஏழச்‌ செய்கிறது (ய25). இதனால்‌ நீர்‌ 
உண்ட உப்பலான மேடுகள்‌ பல உண்டாகின்றன. இத்தகைய 
மேடுகள்‌ உடைந்தால்‌ அவற்றிலிருந்து வெளியே வழியும்‌ நீர்‌ 
உறைந்து பனித்திரளாகின்றன. இவ்வாறு தரையின்‌ உருவம்‌ 
மாறக்கூடும்‌ என்பதைக்‌ கட்டட வேலைகளைத்‌ தொடங்கும்‌ முன்‌ 
நினைவுபடுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. இடை-உறை பனித்தரை 
நீரும்‌ குறை--உறை சனித்தரை நீரும்‌ உறைவதில்லை; ஏனெனில்‌, 
இங்குள்ள பாறைகள்‌ அதிக நுழைமை (permeability) உடையன 
வாக உள்ளன. மேலும்‌, அடிமட்டங்களில்‌ இருந்து வெப்ப நீர்கள்‌ 
வெளியேறுகின்றன; மேலும்‌, இவை ஆறுகள்‌, ஏரிகள்‌, முதலியவற்‌ 
றின்‌ அடியிலுள்ளன. இந்த நீர்கள்‌ மாறுபடாத நிலையை (ாegime) 
உடையன; சுத்தமாய்‌ உள்ளன; இதனால்‌ இவை உஸீரி (185பா1) 
ட்ரான்ஸ்‌ பைகால்‌ இரயில்பாதைகளுக்கு முக்கிய நீர்‌ ஊற்றகங்‌ 
களாக உள்ளன. 


நிலநீரின்‌ இடப்பெயர்ச்சி : நிலநீர்கள்‌ மேற்பரப்பு நீர்களை 
விடப்‌ பன்மடங்கு மெதுவாக ஓடுகின்றன. சராசரியாக ஒரு 
நாளைக்கு 0.5--1 மீட்டர்‌ செல்கின்றன. i 

இவற்றின்‌ செலவு வீதம்‌ பாறைகளில்‌ உள்ள புரைகளின்‌ அள 
வையும்‌ (பெரிய புரைகளையுடைய பாறையில்‌ நிலநீர்‌ வேகமாகச்‌ 


200 பொது நிலப்பொதியியல்‌ 


செல்கிறது) நீர்‌ பாயும்‌ பாறையின்‌ நீர்‌ இயக்கவிசைச்‌ சாய்மானத்‌ 
தையும்‌, அவை செல்லும்‌ தூரத்தையும்‌, அவற்றின்‌ பாகுமையை 
(viscosity) ஆளும்‌ வெப்பத்தையும்‌ ' பொருத்துள்ளது. குறைந்த 
நுழைமையுடைய பாறைகளில்‌,  நீருக்குச்‌ சில நூறு மீட்டர்‌ 
தொலைவு செல்லக்கூடப்‌ பல மாதங்கள்‌ பிடிக்கும்‌. வரண்ட 
ஆண்டுகள்‌ ஊற்றுகளின்‌ நீர்‌ வெளியேற்றத்தை (0180112726) '10-12 
மாதங்களுக்குப்‌ பிறகே பாதிப்பது ஏன்‌ என்பதை இது விளக்கும்‌. 
இவ்வாறு குறைந்த வேகத்தில்‌ சென்றாலும்‌, நிலநீர்கள்‌ பாறைகளி 
னூடே செல்லும்போது கவனிக்கத்தக்க நிலப்பொதியியல்வயச்‌ 
செயலில்‌ ஈடுபடுகின்றன. இந்த முறையில்‌ இவை பாறைகளை 
ஆக்கவும்‌ செய்கின்றன; அழிக்கவும்‌ செய்கின்றன. 


நிலரீரின்‌ அழிவு வேலை ($மீ£ரீ050ற) : பாறைகளைக்‌ கரைப்பது 
பெளதிக அரிப்பு, அரிக்கப்பட்ட துகள்களை வெளியேற்றுவது ஆகி 
யவை நிலநீரின்‌ அழிவு வேலையைச்‌ சேரும்‌. 


ஆற்று நீரைப்‌ போலல்லாது நிலநீர்கள்‌ கனிமப்பொருள்களை 
திறையப்‌ பெற்றுள்ளதால்‌ கடல்நீரின்‌ உவர்ப்புத்‌ தன்மையைப்‌ 
டுபறுவதும்‌ உண்டு. 


பாறைகள்‌ நீரில்‌ கரைவதும்‌. மாறுபட்ட விதங்களில்‌ நடை 
பெறுகிறது. எளிதில்‌ கரையும்‌ கனிமங்களில்‌ (ஒரு லிட்டர்‌ நீரில்‌ 
நூற்றுக்கணக்கான கிராம்கள்‌) பாறைஉப்பு, ஸோடியம்‌ கார்‌ 
பொனேட்‌, ஸோடியம்‌ சல்பேட்‌ ஆகியவை சேர்ந்துள்ளன. 
இதனால்தான்‌ கல்லுப்புப்‌ படிவுகள்‌, களிமண்‌ போன்ற நுழைமை 
யற்ற படிவுகளால்‌ காக்கப்பட்டுள்ள இடங்களில்‌ மட்டும்‌ உண்டா 
இன்றன. - 

ர 

ஜிப்ஸமும்‌ அன்ஹைட்ரைட்டும்‌ நடுத்தர கரைதிறன்‌, (அதா 
வது 380-550 பங்கு நீரில்‌ 1 பங்கு கரையும்‌) உடையன என்று 
கருதுவர்‌. சுண்ணப்பாறையும்‌, டோலமைட்டும்‌ எளிதில்‌ கரைவ 
திலலை. சாதாரண வெப்ப, அழுத்த நிலைகளில்‌ ஒரு பங்கு 
சுண்ணப்பாறையைக்‌ கரைக்க 1000-3000 பங்கு நீர்‌ தேவைப்‌ 
படுகிறது. குவார்ட்ஸ்‌, பெல்ஸ்பார்‌, மைகா ஆகிய கனிமங்கள்‌ 
சிறிதுகூடக்‌ கரைவதே இல்லை. 


௨. கார்பன்டை ஆக்சைடு, ஆக்சிஜன்‌, ஹைட்ரோஜன்‌, சல்‌ 
பைடு, மீதேன்‌ (methane) ஆகிய வாயுக்களும்‌ நீரில்‌ கரைகின்றன. 
நீர்மங்கள்‌ உரம்‌ அதிகம்‌ உள்ள படலத்தினூடே ஊறிச்செல்லும்‌ 
போது கார்பன்டை ஆக்சைடால்‌ அடர்வாக்கப்படுகிறது. நீரில்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 207 


கார்பன்டை ஆக்சைடு கரைந்து இருப்பதால்‌ அது சுண்ணப்பாறை 
யைக்‌ கரைக்கும்‌ திறன்‌ இரண்டு மூன்று மடங்கு அதிகமாகிறது. 
நீரிலுள்ள உயிர்மப்பொருள்கள்‌ பல கனிமப்‌ பொருள்களுக்குத்‌ 
தயக நீக்கப்‌ பண்டமாகப்‌ (ரசபபஎரறத 820) பயன்படுகின்றன. 


ஆக்ஸிஜன்‌, கார்பன்டை ஆக்ஸைடு, கனிம, கரிமபண்டங்கள்‌ 
ஆசியவற்றையுடைய நீர்‌ வீரியம்மிக்க நிலப்பொதியியல்‌ 
செயலியாக உள்ளது. இதை எப்பாறையா லும்‌ நெடுங்காலம்வரை 
எதிர்க்க முடியாது. 


பாறைகள்‌ கரைவதாலும்‌, அரிக்கப்படுவதாலும்‌ அவற்றில்‌ 
உண்டாகும்‌ உட்புழைகளும்‌ குகைகளும்‌, உள்வீழ்‌ புதை குழிகளும்‌ 
(sinkholes) பலவும்‌ உள்ளடங்கிய நிலப்பொதியியல்‌ தோற்றப்‌ 
பாட்டுக்கு *கார்ஸ்ட்‌” (கால்‌) * என்று பெயர்‌. இத்தோற்றப்‌ 
பாடு நிகழ்ந்துள்ள இடத்துக்கு *கார்ஸ்ட்‌” புடைகூறு உடைய 
பகுதி என்று பெயர்‌. ஜிப்ஸம்‌; சுண்ணப்பாறை ஆகியவை தீவிர 
"மான *கார்ஸ்ட்‌* வினைக்கு உள்ளாகின்றன. இவற்றில்‌ பாறையின்‌ 
உள்ளேயும்‌, மேற்பரப்பிலும்‌ ஒரே சமயத்தில்‌ கரைப்பு நிகழும்‌; 
பாறைகளிலுள்ள புழைகள்‌, வெடிப்புகள்‌, : வழிகள்‌ ஆகியவை 
இதற்கு உதவியாக அமைகின்றன. சுண்ணப்‌ பாறையின்‌ மேற்‌ 
பரப்பு மழைநீராலும்‌ வெண்பனி நீராலும்‌ கரைக்கப்படுகின்றன. 
இதனால்‌, இவற்றில்‌ இணை . இணையாகஉள்ள, வரிப்பள்ளங்கள்‌ 
உண்டாகின்றன. இவை சிலபோது பல பத்து செ.மீ ஆழம்‌ 
உள்ளன, இவை புதைகுழிகள்‌ அல்லது விழுங்குகுழிகளாகவும்‌ 
(Swallow holes; படம்‌ 60) மாறுகின்றன. 


சுண்ணப்‌ பாறைகளின்‌ மேற்பரப்பில்‌ வழிந்தோடும்‌ நீர்‌, 
அதிலுள்ள ஒரு வெடிப்பின்‌ மூலம்‌ பாறையினுள்‌ சென்று, அங்கு 
உட்‌ குகைகளையும்‌ குழிவுகளையும்‌ கரைத்து எடுக்கின்றன; 
. இவ்வாறு ஏற்படும்‌ கணறுபோன்ற உட்குழிவுக்குப்‌ “புனல்‌ அல்லது 
பெய்குழல்‌ வடிவமான வாய்‌ உண்டு. இதனுள்‌ விழும்‌ நீர்‌ கீழே 
யுள்ள கணறு போன்ற புதை குழிக்குள்‌ (8111: 1௦16) செல்கிறது. 


சுண்ணப்‌ பாறைக்குள்‌ நீர்‌ ஓடும்போது அதன்‌ வழியிலுள்ள 

. பாறையைக்‌ கரைக்கிறது; இதனால்‌ கால்வாய்களும்‌, வடி குழிவுக்‌ 
- கால்களும்‌ உண்டாகிக்‌ களை ஆறுகளை உடைய ஆறு நிலத்தினுள்‌ 
-ஓடுவதுபோல்‌ அமைகிறது. இத்தகைய பாதாள ஆறுகள்‌ சில நில 
“மேற்பரப்புக்கு வருகின்றன; அப்போது *கார்ஸ்ட்‌” ஊற்றுகளை 
* யூகோஸ்லேவியாவின்‌ அட்ரியாடிக்‌ கரையிலுள்ள டினாரிக்‌ ஆல்ப்ஸில்‌ 
அள்ள கார்ஸ்ட்‌ சுண்ணப்பாறை மாவட்டத்தின்‌ பெயரை இதற்கு வைத்துள்ளனர்‌. 


202 பொது நிலப்பொதியியல்‌ 





படம்‌ 60, சுண்ணப்‌ பாறையில்‌ கரைசல்‌ குழிவுகள்‌: 


உண்டாக்குகின்றன. ஊட்டப்பகுதியின்‌ பரப்பையும்‌ மழை: 
பொழிவையும்‌ பொருத்து சில “கார்ஸ்ட்‌” ஊற்றுகள்‌ பேரளவு: 
நீரை வெளியேற்றுகின்றன. சில இடங்களில்‌ இவற்றின்‌ மேல்‌ 
சிறிய மின்னாற்றலகங்களையும்‌ ஆலைகளையும்‌ கட்டியுள்ளனர்‌. ஓரா 
யிரம்‌ ஹெக்டேர்‌ பரப்பளவு நிலத்துக்கு ஒரே ஒரு கார்ஸ்ட்‌ ஊற்றி' 
லிருந்து நீரைப்‌ பாய்ச்சலாம்‌. | 


நீர்‌ ஊட்டப்பகுதி சிறிதாக உள்ள கார்ஸ்ட்‌ பகுதியிலுள்ள 
கார்ஸ்ட்‌ ஊற்றுகளில்‌ பருவகாலத்துக்கு ஏற்ப நீரின்‌ அளவு மாறு: 
படுவதைக்‌ காணலாம்‌. பனி உருகிய பிறகு கார்ஸ்ட்‌ ஊற்று: 
அடிக்கடி அதிகஅளவு நீரைத்தரும்‌. கோடை வரண்டதாய்‌' 
இருந்தால்‌ இந்த நீர்‌ அளவு மிகவும்‌ விரைவாகக்‌ குறைந்து விடும்‌. 
இதற்கு எடுத்துக்காட்டாக, லெனின்ரொடுக்கு அருகேயுள்ள 
ஊற்றுகளைக்‌ கூறலாம்‌. இங்குள்ள ஊற்றுகள்‌ இளவேனிலில்‌ பல 
மில்லியன்‌ “பக்கெட்‌” நீரைக்கொடுக்கின்றன. ஆனால்‌, கோடையில்‌: 
சில துளிகள்‌ முதல்‌ 10,000 “பக்கெட்‌” நீரையே கொடுக்கின்றன. 
சோவியத்‌ ரஷ்யாவிலுள்ள பெரிய: கார்ஸ்ட்‌ குகைகள்‌ பின்‌: 
வருவன. க்ரிமியாவிலுள்ள சாட்டிர்டாக்‌ (மேஹா Dag) குகைகள்‌; 
கோர்கி பகுதியிலுள்ள பார்னு கோவ்‌ (8௨0 1$0) -: குகை; காகா: 
ஸஸில்‌ உள்ள குட்டால்ஸி (Kய£ஃi$1) குகைகள்‌; சைபீரியாவிலுள்ள 
நிஷ்னியூடின்ஸ்க்‌ (1112101081) குகை; நடு ஆசியாவிலுள்ள- 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 203 


-துயா-முயுன்‌ (Tமyக-Mயyயn), அரவன்‌ (காகக்‌), கரமஜார்‌ (Kara 
mazar), உகாம்‌ (பத), டெர்‌ மெஜ்க்கு (1) அருகேயுள்ள 
டெஷிக்டாஷ்‌ (Teshik-Tash) குகை. 


வட அமெரிக்காவிலுள்ள 250 கி.மீ. நீளமுள்ள மேம்மத்‌. 
குகை (mammoth cave) உலகிலேயே மிகப்பெரிய :கார்ஸ்ட்‌” 
குகை. இதில்‌ பல இயற்குடைவு வழிகளும்‌, நீள்குகை வழிகளும்‌. 
உள்ளன; இவற்றில்‌ சில ஒன்றின்‌ மேல்‌ ஒன்றாக அடுக்கினாற்போல்‌ 
உள்ளன. மிக உயரமான ஒன்று 300 மீட்டர்‌ உயரம்‌ உள்ளது. 
குகையினூடே ஓர்‌ ஆறு ஓடுகிறது; பல ஏரிகள்‌ உள்ளன. சில 
கார்ஸ்ட்‌ குகைகள்‌ ஏறக்‌ குறைய பனிக்‌ கட்டியால்‌ மூடுண்டு கிடக்‌ 
கின்றன (படம்‌ 61). மெதுவாகத்‌ தாழும்‌ சாய்வான வழிகளை: 
யுடைய குகைகளில்‌ பனிக்கட்டி நிறைந்துள்ளது; ஏனெனில்‌, 
இவற்றில்‌ குளிர்ந்த காற்று சேருகிறது. குளிர்காலத்தில்‌: 
இக்குகைகள்‌ பனியால்‌ உறைகின்றன ; இளவேனிலில்‌ இவற்றினுள்‌ 
நீர்‌ ஆவியும்‌ நீரும்‌ சென்று அவையும்‌ உறைகின்றன. குளிர்ந்த. 
காற்று சூடான காற்றைவிட கனமானதால்‌ இரண்டுக்கும்‌ 
இடையே கைமாற்றம்‌ நடைபெறுவதில்லை. ஆகவே, குளிர்காற்று 
கலையாமல்‌ நிலைத்துள்ளது. 


குய்பைஷெவ்‌ (Kயibyshev) என்னுமிடத்தில்‌ பனி நிறைந்த. 
குகைகள்‌ உள்ளன. யூரல்‌ மலையிலுள்ள குங்கூர்‌ (Kாஜமா) குகை. 


77} ATI 27௮ 
[ர ti ந்‌ 
ரா 1 த 
Ih [] Trae / 


ll AM rf TY ! 


7 
அம்‌ 





படம்‌ 61, பனிக்கட்டியாய்‌ நிறைந்துள்ள குகை. 


204 பொது நிலப்பொதியியல்‌ 
தனிச்‌ சிறப்புடையது. இது சோவியத்‌ யூனியனில்‌ உள்ள மிக 
நீளமான ஜிப்ஸம்‌ குகை; இது உலகிலேயே மிகப்பெரிய குகை 
களில்‌ இரண்டாவது ஆகும்‌. குங்கூர்‌ நகரின்‌ அருகே “சில்வா” 
(Silva) ஆற்றின்‌ வலது கரையிலுள்ள இக்‌ குகையில்‌ நூற்றுக்கும்‌ 
“மேலான குகை வழிகளும்‌ இடைவுகளும்‌ உள்ளன. இதன்‌ 
மொத்த நீளம்‌ 4.6 கி.மீ. இதனுள்‌ 36 ஏரிகள்‌. இவற்றில்‌ 19 
'பெரிய அளவுள்ள ஏரிகள்‌. இவற்றுள்‌ மிகப்பெரிய ஏரியின்‌ பரப்‌ 
பளவு 200 சதுர மீட்டர்கள்‌. ஏரிகள்‌ 6 மீட்டர்‌ ஆழம்‌ உடையன; 
.நீரின்‌ வெப்ப அளவு 4.4-5செ. 


லெஸ்‌, குறுமண்‌ (1௦௨௩) ஆகியவற்றிலும்‌ “கார்ஸ்ட்‌்‌ 
செயல்முறை காணப்படுகிறது. இவற்றை *களிவய கார்ஸ்ட்‌' 
அல்லது “சிறு கார்ஸ்ட்‌* என்பர்‌. இவை கோபெட்‌--டாக்‌ 
.(Kopet-Dag) மலைகளில்‌ பரவலாகக்‌ காணப்படுகின்றன. 


ஆறுகள்‌, ஏரிகள்‌, கடல்களின்‌ ஓரங்களில்‌ நிலநீர்‌ மேற்பரப்‌ 
புக்கு எழுந்துவரும்‌ இடங்களில்‌ நிலச்சரிவுகளும்‌ பாறை வீழ்ச்சி 
களும்‌ நிகழ்வதுண்டு. இவை நிலநீரின்‌ அழிவு வேலைகளில்‌ (8ய£ீரீ௦- 
81010) சேரும்‌. 


நீர்புகும்‌ பாறைகளும்‌ நீர்புகாப்‌ பாறைகளும்‌ கலந்தவாறுள்ள 
சரிவுகளில்‌ நிலச்‌ சறுக்கல்கள்‌ (1800811068) அடிக்கடி நிகழ்கின்றன 
(படம்‌ 62). நீர்புகாப்‌ பாறையின்‌ பரப்பு நீரில்‌ ஊறிவிடுவதால்‌ 
வழுவழுப்பாகிவிடும்‌; இத்னால்‌ இதற்கு மேலுள்ள. படிவுகள்‌ பல 


வெளிப்புற நிமித்தக்கூறுகளால்‌ உடைந்து கீழே வழுக்கிவிழு 
இன்றன. 





படம்‌ 62. நிலச்சரிவின்‌ வெட்டுத்‌ தளத்‌ தோற்றம்‌, 
1. நீர்புகும்‌ படிவுகள்‌; 2. . நீர்‌ புகாப்‌ படிவுகள்‌. 


நில அதிர்ச்சிகள்‌, நீர்புகாப்‌ படுகையின்‌ மேலுள்ள படுகை 
-களின்‌ எடையை அதிகரிக்கும்‌ பல்த்த மழைகள்‌, கடல்‌ அல்லது 
ஆறு கரைச்சரிவை அரித்தல்‌, மனிதனின்‌ செயல்கள்‌ (தவறான 
. முறையில்‌ நீர்ப்பாசன வசதிகளைச்‌ செய்தல்‌. கவனமில்லாத முறை 
யில்‌ எச்சநீரை வெளியேற்றல்‌, சரிவுகளில்‌ கனமான கட்டடங்‌ 


றத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 205 


களைக்‌ கட்டுதல்‌ போன்ற பல செயல்கள்‌) ஆகியவை நிலச்சரிவு: 
களை உண்டாக்க வல்லவை (படம்‌ 68). 





படம்‌ 63. ஆற்றின்‌ கரை--நிலச்சரிவு 


..படுகைப்‌ பாறைகளிலும்‌ (0௦4 1௦k) நிலச்சரிவுகள்‌ கீழ்வரும்‌: 
காரணங்களால்‌ உண்டாகக்கூடும்‌ ; 1. ப்ள்ளத்தாக்கின்‌ திசை 
யிலேயே சாய்ந்துள்ள படலங்களும்‌, வெடிப்புகளும்‌; 2. பெரு. 
மள்வு நிலநீர்‌; 3. நீர்புகாப்‌ பாறைப்‌ படுகையின்மேல்‌ நீர்புகும்‌ 
பாறைப்‌ படிவுகள்‌. களிமண்வயப்‌ பாறைகளிலும்‌, களிமணல்‌: 
வயப்‌ பாறைகளிலும்‌ படுகைப்‌ பாறை சமமட்டமாக இருந்தாலும்‌ 
நிலச்சரிவுகள்‌ ஏற்படக்கூடும்‌. படிவு அடுக்குகளின்‌ சாய்வு நிலச்‌ 
சரிவை எதிர்த்து அதனுள்‌ ஆழமாகச்‌ சென்றாலும்‌ கூட நிலச்சரிவு 
கள்‌ ஏற்படக்கூடும்‌. ல 


நிலச்சரிவுகள்‌, அடிக்கடி, பாறைகளின்‌ படிவு அடுக்குகளில்‌ 
மாறுதல்களை உண்டாக்குகின்றன; அவற்றை முறுக்குகின்றன: 
பாறைகளைப்‌ புரட்டி அவற்றையே மீண்டும்‌ மீண்டும்‌ சரிவுகளில்‌ 
தோன்றச்‌ செய்கின்றன. நிலச்சரிவுகள்‌ சில, பல கி.மீ. நீளமும்‌, 
பல நூறு கி.மீ. அகலமும்‌ உடைய ஆற்றங்கரைப்‌ பகுதிகளில்‌ 
உள்ள காடுகள்‌, தோட்டங்கள்‌, வீடுகள்‌ ஆகிய அனைத்தையும்‌ 
ஒன்றாக அப்படியே எடுத்துச்‌ சென்றுள்ளன. இதனால்‌. ஏற்படும்‌: 
சேதங்கள்‌ விபரீதமானவை. எனவே, இவற்றைத்‌ தடுக்கத்‌ தனிப்‌: 
பட்ட பாதுகாப்பு முறைகளைக்‌ கையாளவேண்டும்‌. 


206 பொது நிலப்பொ இயியல்‌ 


நிலநீரின்‌ ஆக்கவேலை. கனிமத்திரள்களைக்‌ கரைப்பதால்‌ நில 
நீர்‌ கனிம வயமாறெது. கனிம உப்புப்‌ பொருளால்‌ செறிவடைந்த 
பிறகே கரைப்பதை நிறுத்துறெது. இது அதிகமாகச்‌ செறி 
வடைந்துவிட்டால்‌ இந்த உப்பில்‌ ஒருபங்கை வீழ்படிவாக்குகிறது. 
கரைப்பதற்குக்‌ கடினமான பொருள்கள்‌ முதலில்‌ வீழ்படிவா 
கின்றன. 


நீர்‌ சுண்ணப்‌ பாறையினூடே கசியும்போது அது சுண்ணச்‌ 
சத்தைக்கரைத்து கேல்ஷியம்‌ பை கார்பொனேட்டை C(HC0,),, 
உண்டாக்குகிறது. இக்கரைசல்‌ ஆவியாவதால்‌ 60, வெளியேறு 
கிறது; அரகோனைட்‌ (.காகதறர்ர6) வீழ்படிறெது. கார்ஸ்ட்‌ 
.குகைளின்‌ உள்ஊறும்‌ கரைசல்களிலிருந்து இம்‌ முறையில்‌ 
-கேல்ஷியம்‌ பை கார்பொனேட்‌ படிநறெது. கார்ஸ்ட்‌ குகைகளின்‌ 
அவர்களில்‌ கசியும்‌ நீர்கள்‌ கனிமங்களைக்‌ கசிவுப்‌ பொருக்குப்‌ படிவு 
களாகச்‌ (ஸர்‌) சுவர்களிலும்‌, கூரையிலும்‌, தரையிலும்‌ படிய 
வைக்கின்றன. = 

இப்‌ படிவுகள்‌ தரண்களைப்போல்‌ படிவதுண்டு. கூரையிலிருந்து 
*தொங்குவதுபோல்‌ வளரும்‌ ப்டிவை *:கல்விழுது?” (8481804146) 
எனலாம்‌; தரையிலிருந்து மேல்‌ நோக்கி வளர்ந்தாற்போல்‌ உள்‌ 
எதைக்‌ *“கல்புற்று?? (81218தம்‌(6) எனலாம்‌ (படம்‌ 64). 





படம்‌ 64. கல்விழுதுகளும்‌ கல்புற்றுகளும்‌, 


சுண்ணப்பாறைப்‌ படுகையினூடே நீர்த்தூளிகள்‌ ஊறிச்‌ 
“சென்று பிறகு ஆவியானதும்‌ அவை கரைத்த உப்புகளைப்‌ பின்‌ 


புறத்தோற்றச்‌. செயல்‌ முறைகள்‌ 207 


தங்கச்‌ செய்கன்றன. இவை பாறைப்‌ புரைகளின்‌ வழியே நீர்‌ 
கசிந்து கூரையிலுள்ள கணுபோன்ற இடத்தில்‌ கழே வழிந்துவந்து 
சொட்டுச்சொட்டாக விழும்போது விரைவில்‌ ஆவியாவதால்‌ 
உண்டாகின்றன. கேல்ஷியம்‌ கார்பொனேட்‌ படுக்கைகளும்‌ 
கேல்சைட்‌ படிகங்களும்‌ இவ்வாறு மெல்ல மெல்லத்‌ திரட்டப்படு 
இன்றன. கசிந்துவரும்‌ நீரின்‌ அளவு, போதிய அளவு அதிகமாகி 
இருந்தால்‌ சொட்டுக்கள்‌ விழுவதற்கு முன்‌ மொத்தம்‌ ஆவியாகா 
மல்‌ தரையிலும்‌. விழுந்து அங்கு ஆவியாகின்றன. இவ்வாறு தரை 
யில்‌ வளரும்‌ படிவுக்கு *கல்புற்று”£”என்று பெயர்‌. கல்‌ விழுதும்‌, 
கல்‌ புற்றும்‌ வளர்ந்துகொண்டே வந்து ஒன்றாக இணைந்துவிட்டால்‌ 
தூண்போன்ற உருவங்கள்‌ உண்டாகின்றன. இவ்வாறு *கார்ஸ்ட்‌” 
குகைகள்‌ படிவுகளால்‌ நிரப்பப்பட்டு விடுவதுண்டு. ஆனால்‌. இத்‌ 
தகைய கனிம வளர்ச்சியால்‌ குகைகள்‌ குறைக்கப்பட மிக நீண்ட. 
காலம்‌ பிடிக்கும்‌. 


ஊற்றுச்‌ சுண்ணப்‌ பாறையாகும்‌ (மீக ௦ traver tine) கேல்‌ 
ஆயம்‌ கார்பொனேட்‌, கார்பன்டை-ஆக்சைடு செறிந்த நீர்கள்‌ 
மேற்பரப்புக்கு வரும்போது படின்றன. பாறைகளில்‌ உள்ள 
வெடிப்புகளிலும்‌ இக்கனிமம்‌ படியக்கூடும்‌. இவ்வாறு பாறை 
களின்‌ வெடிப்புகளிலும்‌ புரைகளிலும்‌ கனிமப்‌ பொருள்‌ படிவ 
தால்‌ (கேல்ஸைட்‌) அப்பாறை கெட்டியான காரையால்‌ பிணைக்‌ 
கப்பட்டாற்போல்‌ ஆகிற. 


நீரின்‌ வெப்ப அளவு குறைவதாலும்‌ உயர்வெப்பத்தில்‌ 
கரைந்த கனிமப்பொருள்‌ வீழ்படிவமாக வீழ்த்தப்படும்‌. வாயுக்‌ 
கள்‌ செறிந்த நீர்‌ உயர்ந்த வெப்பத்திலுள்ள அதிக ஆழங்களில்‌ 
இருந்து மேலே வரும்போதும்‌ குளிர்ந்து சிறிதளவு கனிமப்‌ 
பொருளை வீழ்படியச்‌ செய்கிறது. இவ்வாறு படியும்‌ கனிமப்‌ 
பொருள்‌ பாறைகளின்‌ புரைகளிலும்‌ வெடிப்புகளிலும்‌ காரைப்‌ 
பிணைப்பாகப்‌ படிஏன்றன. 


கரைசலில்‌ இருந்து உப்புகள்‌ படியும்‌ இச்செயல்முறை வெகு 
காலமாக நடைபெறுமானால்‌ எல்லா உட்புழைகளும்‌ காரைப்‌ 
பொருள்களால்‌ அடைக்கப்படும்‌. இவ்வாறே மணல்கள்‌ மணற்‌ 
பாறைகளாக மாறுகின்றன; வெடிப்புண்ட பாறை பிணைக்கப்‌ 
படுகிறது; வெடிப்புகளில்‌ கனிமத்தாரைகள்‌ உண்டாகின்றன. 
நீரில்‌ கரைந்துள்ள உப்புகளுடன்‌ உலோக உப்புகளும்‌ கலந்து 
இருக்குமானால்‌ தாதுக்களின்‌ (வெள்ளி-ஈயம்‌, செப்பு, ' தங்கம்‌, 
இரும்பு, துத்தம்‌, ஈயம்‌) நீர்‌ வெப்பப்‌ படிவுகள்‌ உண்டாகலாம்‌. 


204. பொது நிலப்பொதியியல்‌ 


சிலிகா வய வெந்நீர்ப்படிவு (geyserite sinter) சிலிஸிக்‌ அமி 
லம்‌ செறிந்துள்ள வெம்மையான நில நீர்களிலிருந்து பரவலாகப்‌ 
்‌ படிகின்றன.. சுண்ணவய மற்றும்‌ சிலிகாவய வெத்நீர்ப்‌ படிவு 
களை மட்டுமல்லாது, ஊற்று நீர்கள்‌, பெருமளவு லிமோனைட்‌ 
எனப்படும்‌ பழுப்புநிற இரும்புத்‌ தாதுவையும்‌ படியவைக்கின்‌ றன. 
இது பெரிதும்‌ தேவைப்படும்‌ ஓர்‌ இரும்புத்தாது. 


-  இலைத்துளிர்‌ வடிவம்கொண்ட (4807171168) அயவய, மற்றும்‌ 
மாங்கனீஸ்‌ ஆக்சைடுகள்‌ பாறை அடுக்குகளுக்கு இடையேயுள்ள 
பிளவுத்‌ தளங்களில்‌ படிவதையும்‌ இங்கு குறிப்பிடவேண்டும்‌. 


புவிப்பெருக்கில்‌ சுற்றிவரும்‌ நீர்‌, இவ்வாறு, பல கனிமக்‌: 
கூட்டுப்‌ பொருள்களை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு: 
எடுத்துச்செல்வதால்‌ கனிமச்சத்துகள்‌ இடம்‌ பெயர்த்துச்‌ 
செல்ல உதவும்‌ செயலியாதிறது. 


நிலரீரின்‌ செயலியல்‌ முக்கியத்துவம்‌ ; நிலநீரின்‌ ஆய்வு கருத்‌ 
தியல்‌ முறையிலும்‌ செயல்‌ முறையிலும்‌ முக்கியமானது. பண்‌ 
டைக்காலம்‌ முதல்‌ நிலநீர்‌ குடிநீராகவும்‌: பாசன நீராகவும்‌ பயன்‌ 
பட்டு வந்துள்ளது. நடு ஆசியாவில்‌ வணிகர்‌ செல்லும்‌ நெடுஞ்‌ 
சாலைகளில்‌ உள்ள பண்டைய ஆழ்‌ கிணறுகளும்‌ (100 மீட்டர்‌ 
ஆழம்‌ உடையவை) ஈகரீஜ்‌” (1௨12௦5) என்ப்படும்‌ சம மட்ட 
அகழ்வு வழிபோன்ற புவி ஈர்ப்பால்‌ நீர்‌ ஊறும்‌ குடைவுகளும்‌ 
குறிக்கின்றன (படம்‌ 65). 








சண 





படம்‌ 65, 'கரீஜ்‌' கிணற்றின்‌ வெட்டுத்தளத்‌ தோற்றம்‌ 


1. நீர்புகாப்‌ படிவுகள்‌ 2, நீர்புகும்‌ படிவுகளும்‌ நீர்‌ கொண்ட படிவுகளும்‌ 8. வாய்‌ 


நில-வெப்ப, வெப்ப-கனிம, மற்றும்‌ வெப்பக்‌'காற்றூட்ட 
நீர்கள்‌ உடல்‌ நலம்‌ விளைவிக்கவல்ல மருந்து நீருடைய குளிக்கும்‌ 
இடங்களாகப்‌ போற்றப்படுகின்றன. போதிய அளவு கனிமங்கள்‌ 
கரைந்துள்ளபோது அவற்றிலிருந்து பல உப்புகளைத்‌ தயாரிக்‌ 
கின்றனர்‌. ்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 209: 


வெண்பனி; பனிக்கட்டி ஆகியவற்றின்‌ 
நிலப்பொதியியல்‌ இயக்கம்‌ 


வெண்பனியும்‌, பனிக்கட்டியும்‌ குறிப்பிட்ட வெப்ப தட்ப 
நிலைகளுடன்‌ பிணைக்கப்பட்டுள்ளன. வெண்பனித்துகள்‌ பொழிவு 
பெருமளவில்‌ விழுந்தால்‌ வெண்பனித்துகளாலும்‌, பனிக்கட்டி 
யாலும்‌ ஆன போர்வை மட்டுமே உண்டாகும்‌. வெண்பனி அப்‌ 
படியே இருக்க சுன்னத்துக்கும்‌ கீழான வெப்ப அளவு தேவை. 
ஆர்க்டிக்கின்‌ வடகோடியில்‌ 600 மீட்டர்‌ ஆழம்‌ வரை சுன்னத்துக்‌ 
கும்‌ குறைவான வெப்ப அளவு இருக்கும்‌. சுன்ன வெப்ப அளவுக்‌ 
கோடு அங்கிருந்து தெற்காக மெல்ல மெல்லத்‌ தரையின்‌ மேற்‌ 
பரப்பை நோக்கி வருகிறது. புவி நடுக்கோட்டுப்‌ பகுதியில்‌ சுன்ன 
வெப்ப அளவுக்கோடு கடல்‌ மட்டத்துக்கு மேல்‌ பல்லாயிரம்‌ 
மீட்டர்‌ வரை உயர்ந்துவிடுகிறது. ஆகவே, நம்‌ கோளில்‌ வெண்‌ 
பனிமண்டலம்‌ (Cரyosphere or Hionosphere) ஒன்று இருப்பதாகக்‌ 
கூறலாம்‌. இதன்‌ 8ழ்‌ எல்லையின்‌ உயரம்‌ துருவங்களிலிருந்து புவி 
நடுக்கோட்டுக்கு வரும்போது உயர்கிறது. வெண்பனி மண்டலத்‌ 


தின்‌ மேல்‌எல்லை வளியடுக்கு மீண்ட (stratosphere) 
உள்ளது. 


'வெண்பனியின்‌ நிலப்பொதியியல்‌ வேலை வெண்பனி மட்டம்‌ : 
(8௨௦-1106). இது திண்மப்‌ பொழிவின்‌ வெளிப்பாடும்‌ மறைவும்‌ 
சரிசமானமாக உள்ள திறந்த வெளிச்‌ சமதளங்களிலுள்ள எல்லை 
யாகும்‌. வெண்பனி மட்டத்துக்கும்‌ கழே திண்மப்‌ பொழிவு உள்‌ 
ளடக்கப்படுவதற்கு மேல்‌ ஒரு சிறிதளவே விழுவதால்‌ கோடை 
யில்‌ வெண்பனி நிலைப்பதில்லை. வெண்பனி மட்டத்துக்குமேல்‌ 
ஆண்டு முழுதும்‌ வெண்பனி 'நிலைத்துள்ளது. வெண்பனி மட்டம்‌ 
காலாகாலத்தில்‌ (06110010) நடைபெறும்‌ வெப்பதட்ப மாறுபாட்‌ 
டுடன்‌ இணைந்துள்ளதை மிக நீண்ட காலமாக நடத்தப்பட்ட 
ஆய்வுகள்‌ காட்டுகின்றன. குளிர்ந்த ஈரமான வெப்ப-தட்ப 
காலத்தில்‌ இது ழே தாழ்கிறது; வெப்பமான வரண்ட “காலங்‌ 
களில்‌ இது உயருகிறது; இவ்‌ வெப்பதட்ப காலமாறுபாடுகள்‌ 
20-45 ஆண்டுகள்‌ இடைக்கால வெளிவிட்டு நிகழ்கின்றன. எடுத்‌ 
துக்காட்டாக, 64 ஆண்டுகளாக நிகழ்த்திய ஆய்வுகள்‌ ஸ்கேண்டி 
னேவியன்‌ மலைகளிலுள்ள வெண்பனி மட்டம்‌ 150 மீட்டர்‌ அளவு 
வீச்சுக்குள்‌ மாறுபடுகிறது என்பதைக்‌ காட்டியது; அராரட்‌ 
(Ararat) மலையில்‌ 18 ஆண்டுகளில்‌ 320 மீட்டர்‌ அளவு வீச்சுக்குள்‌ 
மாறுபட்டது. சில்லியில்‌ ஆண்டீஸ்‌ மலையில்‌ 700 மீட்டர்‌ அளவு 
வீச்சுக்குள்‌ மாறுபட்டது. 

14 


210 * பொது நிலப்பொதியியல்‌ 


ஒரே கிடைக்கோட்டின்‌ நெடுகிலும்‌ வெண்பனி மட்டத்தின்‌ 
உயரம்‌ அந்தந்த இடத்தின்‌ வெப்பதட்ப நிலைக்கு ஏற்ப மாறுபடு 
இறது. வட அரைக்‌ கோளத்தில்‌ சில பகுதிகளில்‌ வெண்பனி மட்‌ 
டத்தின்‌ சராசரி உயர அளவு சுமாராகப்‌ பின்வருமாறு உள்ளது ; 
வடகிழக்கு கிரீன்லாந்தில்‌ 0 மீட்டர்‌; நோவாயா ஜெம்லியாவில்‌ 
(Novaya Zemlya) 600 மீட்டர்கள்‌; தென்‌ அலாஸ்காவில்‌ 1500 
மீட்டர்கள்‌; ஆல்ப்ஸில்‌ 2000 மீட்டர்கள்‌; மேற்கு காகாஸஸில்‌ 
8700 மீட்டர்கள்‌; கிழக்கு காகாஸஸில்‌ 3500-3800 மீட்டர்கள்‌; 
டெர்ஸ்கெய்‌-அலாடாவில்‌ (Terskei-Alataup) 3500-3800 மீட்டர்‌ 
கள்‌; அராரட்‌ மலையில்‌ 4250 மீட்டர்கள்‌; நடு பாமிர்களில்‌ 
5000-5500 மீட்டர்கள்‌, டிபெட்டில்‌ 6000 மீட்டர்கள்‌. 


தென்‌ அரைக்‌ கோளத்திலும்‌ வெண்பனி மட்டத்தில்‌ உயரம்‌ 
இவ்வாறே மாறுபட்டாலும்‌ ஒரு வேற்றுமை உள்ளது; அதாவது, 
இம்மட்டம்‌ தென்‌ துருவத்தை நோக்கிச்‌ செல்லச்செல்ல விரை 
வாகத்‌ தாழ்றெது. ஏனெனில்‌, இந்த அரைக்கோளத்திலுள்ள 
வெப்பதட்ப நிலை அவ்வாறு உள்ளது. 


சோவியத்‌ யூனியனில்‌ வெண்பனி ஒரு பருவகாலத்‌ தோற்றப்‌ 
பாடு. குளிர்காலத்தில்‌ அது வடதுருவத்தில்‌ தென்‌ துருவத்தை 
விட அதிக கால அளவு வரை தரைமட்டத்தில்‌ உள்ளது. உயர 
மான மலையுச்சிகளில்‌ மட்டுமே நிலையான வெண்பனி உள்ளது. 


வெண்பனி புவிப்பரப்பை ஆழ்‌ உறையிலிருந்து (பepfree- 
212) பாதுகாக்கும்‌ ஒரு வெப்பக்‌ காப்பீடு. இது மலைப்பகுதிகளி 
லும்‌ சமவெளிகளிலும்‌ இயங்கும்‌ ஒரு சுறுசுறுப்பான நிலப்பொதி 
யியல்‌ செயலி; ஆறுகளுக்கு இது ஒரு முக்கிய நீரூட்டியாகவும்‌ உள்‌ 
எது. இளவேனில்‌ காலத்தில்‌ வெண்பனி உருகிப்‌ பல சிற்றாறுகளை 
உண்டாக்குகிறது; இவை சரிவுகளிலுள்ள மண்ணை அரிக்கின்றன. 
இவ்வாறு இவை ஆற்றடி வண்டல்‌ படிவையும்‌ (alluvial process) 
நீருகல்‌ இயக்கத்தையும்‌ (deluvial ),துவக்குகின்றன. பனி உருகு 
நீர்‌ ஆறுகளில்‌ வெள்ளம்‌ வருவதற்கும்‌ நீர்‌ உயர்வதற்கும்‌ காரண 
மாக இருப்பதும்‌ உண்டு. 


உதிரியாக உள்ளதால்‌ வெண்பனி காற்றினால்‌ அடித்துச்‌.செஃ 
அப்படுநறெது; மலைப்‌ பகுதிகளில்‌ இவ்வாறு இடம்‌ பெயரும்‌ வெண்‌ 
பனித்‌ திரள்கள்‌ பள்ளத்தாக்குகளின்‌ பேரளவில்‌ சரிந்து விழு 
இன்றன. 
்‌. பனிப்பாறை வீழ்ச்சி (Avalanche) : காற்று மறை சரிவுகளில்‌ 
(ceward slope) காற்றினால்‌ அடித்துத்‌ திரட்டப்படும்‌ வெண்பவி 


புறத்தோற்றச்‌ செயல்‌ மூறைகள்‌ 211 


குவிக்கப்படுகிறது. யூரல்‌ மலைகளில்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சரிவுகளில்‌ சிறி 
தளவே வெண்பனி சேருகிறது; ஆனால்‌, கிழக்குப்‌ பக்கச்சரிவுகளில்‌. 
தடிப்பான போர்வை போல்‌ வெண்பனி அடிக்கடி படிறெது; 
ஆனாலும்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ ஒரே அளவு பனியே பொழி 
இறது. இந்தப்‌ பகுதியில்‌ மேம்பட்டுள்ள மேலைக்காற்று மேற்குச்‌ 
சரிவிலுள்ள வெண்பனியைக்‌ கிழக்குச்‌ சரிவுக்குக்‌ கடத்திச்‌ செல்‌ 
வதே இதற்குக்‌ காரணமாய்‌ அமைகிறது. 


காற்று மறையும்‌ சரிவில்‌ இவ்வாறு சேரும்‌ வெண்பனி செங்‌ 
குத்தாகவும்‌ கவிந்தவாறும்‌ உள்ள சரிவுகளில்‌ பெரிய வெண்பனித்‌ 
தளங்களை (801 ரர 8116) உண்டாக்குகின்றன. சூரிய வெப்‌ 
பத்தின்‌ விளைவாட்சிக்கு உட்பட்டு இத்தகைய இடங்களில்‌ கெட்டி 
யாக இறுகிய வெண்பனிப்பொருக்கு தாற்காலிகமாக எற்படு 
கிறது. இது சுமாரான வலிமையுடைய அமைப்பாய்‌ உள்ளது. 
மலைமேல்‌ ஏறுவோர்‌ இம்மலைச்சரிவுகளின்‌ கவிந்த பகுதிகளில்‌ 
ஏற்படும்‌ பனித்தளங்கள்‌ ஒரு மனிதனின்‌ எடையைத்‌ தாங்கவல்‌ 
லவை என்று கூறுவர்‌. 


சில மலைகளின்‌ சரிவுகளில்‌ பனியாற்று முகட்டுக்‌ குடைவுகள்‌ 
அல்லது வட்டரங்குக்‌ குழிவுகள்‌ (01101068) பல உள்ளன. இவற்‌ 
றில்‌ பல நூறாயிரம்‌ கனசதுர அளவு வெண்பனி சேருகிறது. 
(படம்‌ 66). இப்‌ பெரிய வெண்பனித்‌ திரள்கள்‌ உடைந்து சரிவின்‌ 
கீழே விரைந்து சறுக்கிச்செல்வதுண்டு, இவை சறுக்கி விழும்‌ 





யடம்‌ 66. குளிர்‌ காலத்தில்‌ ஐ--பெட்ரி மலையில்‌ பனிக்கட்டித்துகள்‌ (11) 


212 பொ து நில்ப்பொ தியியல்‌ 


வேகத்தில்‌' பள்ளத்‌ தாக்கின்‌ அடியில்‌ மறுபக்கச்‌ சரிவின்‌ அடிவாரம்‌ 
வரை பரவி விடுவதுண்டு. 


வெண்பனி வீழ்ச்சிகளின்‌ மாபெரும்‌ வேகம்‌ காற்றில்‌ ஒரு 
சூறைக்காற்று போன்ற அசைவை உண்டாக்குகிறது; இக்காற்று 
மரங்களை வேறோடு களப்பிவிடுவதுண்டு; பாை றக்‌, குவியல்களைக்‌ 
கலைப்பதுவும்‌ உண்டு; உகலியாக்கப்‌ பொருள்களைக்‌ கடத்‌ திச்‌ செல்‌ 
வதும்‌ உண்டு. சிலபோது வெண்பனிப்‌ பாறை வீழ்ச்சிகள்‌ பேரிடர்‌ 
விளைவிக்கக்கூடிய அளவில்‌ நிகழ்கின்றன. அடர்த்தியான ஜன 
நெருக்கடி உடைய ஸ்வீஸ்‌ ஆல்ப்ஸ்‌ மலையில்‌ பனிப்பாறை வீழ்ச்சி 
கீள்‌ பெருத்த உயிர்ச்சேதத்தையும்‌ விளைவித்துள்ளன. காகாஸஸ்‌, 
பாமிர்‌ ஆகிய மலைப்பகு திகளிலும்‌. பெருஞ்‌ சேதங்கள்‌ இவ்வாறு 
எனைந்தள்ள்‌ (படம்‌ 67). 





டம்‌ 67. வெண்பனி வீழ்ச்சி 


பனிப்பாறை வீழ்ச்சிகள்‌ பேரிடர்‌ விளைவிப்பதால்‌ இவை 
களின்‌ பாதையில்‌ தடைகளைக்‌ கட்டுவதாலும்‌ மற்ற பல நடவடிக்‌ 
கைகளை மேற்கொள்வதாலும்‌ இவற்றைத்‌ தடுக்கின்றனர்‌. தனிப்‌ 
பட்ட காவல்‌ மேற்பார்வை நிலையங்களை அமைத்து இவற்றைக்‌ 
கண்காணிக்கின்றனர்‌. பனிப்பாறை வீழ்ச்சிகள்‌ நிகழக்கூடும்‌ 
என்னும்‌ அபாய அறிவிப்பை வெளியிடும்‌ சேவைகளும்‌ உள்ளன. 


'சவாய்‌ ஆல்ப்ஸ்‌ (5௦ -Alற5) மலையில்‌ நிகழ்ந்த; பனிப்பாறை 
வீழ்ச்சககளின்‌ குறிப்பைப்‌ பார்த்தாலே (35. காலெஸ்னிக்‌ 
5. Kolesnik வெளியிட்டது.) இத்தகைய வீழ்ச்சிகள்‌ எவ்வளவு 
அடிக்கடி நிகழ்கின்றன என்பது விளங்கும்‌. 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 213 


1908-04 ... 648 1907--08 .. 6388 
1904-05 ... 517 1908-09 ., 740 
7905-06 .. 672 2909-10 ,, 644 
7909-07 ... 787 1917-12 .. 530 


தொடர்ந்து பல ஆண்டுகளாகப்‌ பாறை வீழ்ச்சிகள்‌ சீரான 
அதே பாதைகளில்‌ விழுந்தோடி வருகின்றன. 


பனிக்கட்டியின்‌ நிலப்பொதியியல்‌ வேலை 


பனிக்கட்டிகள்‌ ஆறு வகைகள்‌: வெண்பனி மட்டம்‌ கடல்‌ 
மட்டத்துக்குத்‌ தாழ்ந்துவிடும்‌ துருவப்பகுதிகளிலும்‌, துருவங்‌ 
களிலிருந்து வெகு தொலைவுகளில்‌ உள்ள உயரமான மலைப்பகுதி 
களிலும்‌ பனிக்கட்டியாறுகள்‌ (240128) உண்டாகின்றன. பனிக்‌ 
கட்டியாறுகளின்‌ அடியிலுள்ள நிலப்பரப்பு நிலையான அளவு உடை 
யதல்ல. இது வெப்பதட்ப நிலைக்கு ஏற்ப மாறுபடுகிறது. தற்‌ 
போது புவிப்பரப்பின்‌ மொத்தப்‌ பரப்பில்‌ 10 சதவீதம்‌ பனி 
யாறுகளின்‌ அடியில்‌ உள்ளது. இதில்‌ 99:5 சதவீதம்‌ துருவப்‌ 
பகுதிகளில்‌ உள்ளது; மீதம்‌ 0-5 சதவீதம்‌ உயரமான மலைகளில்‌ 
உள்ளது. 


பனியாறுகள்‌ அளவில்‌ மாறுபடுகின்றன. இவை தங்கியுள்ள 
இடமும்‌ நிலத்தின்‌ புடை கூறுக்கு ஏற்பவும்‌, உயரம்‌ பொழிவு ஆகி 
ய்வற்றுக்கு ஏற்பவும்‌ மாறுபடுகிறது. இவற்றையெல்லாம்‌ கருத்‌ 
தில்‌ கொண்டு பனியாறுகளை மூன்று முக்கிய வகைகளாகப்‌ பிரித்‌ 
துள்ளனர்‌. 1. மலைவகை (ஆல்பைன்‌-வகை); 2. .மேட்டுதில 
வகை (ஸ்கேண்டினேவியன்‌ வகை); 3. கண்டப்‌ பனியாறுகள்‌ 
அல்லது பனித்தொப்பிகள்‌ (க்ரீன்லாந்து வகை). முதல்‌ :இரண்து 
வகைகளும்‌ சேர்ந்து மொத்த பனியாற்றுப்‌ பரப்பில்‌ 98:5 சத 
வீதம்‌ உள்ளன்‌. 


மலைவகைப்‌ பனியாறுகள்‌ சிறியவை. - இவை மலைகளில்‌ உச்சிப்‌ 
பகுதியில்‌ உள்ளன. (Stellate glaciers); இவை மலைச்‌ சரிவுகளி 
லுள்ள குழிவுகளில்‌ உள்ளன. (716 and hanging glacier), அல்‌ 
லது பள்ளத்தாக்குகளின்‌ வழியாக வழிகின்றன. (Valley glaciers) 
இத்தகைய பனியாறுகள்‌ காகாஸஸ்‌, டீன்ஷான்‌, பாமிர்‌, அல்‌ 
டாய்‌, ஆல்ப்ஸ்‌ மலைகளில்‌ உள்ளன (படம்‌ 68). 


காகாஸஸில்‌ நவீன பனியாறுகள்‌ 1967 சதுர ௫, மீ. பரப்‌ 
பைக்‌ கவர்ந்துள்ளன. இதில்‌ 1465 சதுர ௫. மீ. பரப்பு வடசரி 


214 போது நிலப்பொதியியல்‌ 





படம்‌ 68. காஜ்பெக்‌ மலையில்‌ தேவ்‌ தோரர்க்‌ பனிக்கட்டி ஆறு 


வில்‌ உள்ளது. 5. ஸோலோவ்‌ யோவ்‌ (S௦lovyov, 5) கொடுத்‌ 
துள்ள குறிப்புப்படி காகாஸஸில்‌ உள்ள மிக நீண்ட பனியாறுகள்‌ 
டைக்ஸு (Dykh-5ய, 15:28 ௫. மீ. காராகும்‌.((Karagum, 74:94 
. இ. மீ.); பெஜிங்கி ஊறத்‌, 13-61 இ. மீ.) இவை வடசரிவில்‌ 
. உள்ளவை. லெக்ஜைர்‌ ((பekzy, 13:65 ௫. மீ.) தென்‌ சரிவில்‌ 
உள்ளது. சோவியத்‌ யூனியனில்‌ மிக நீண்ட பனியாறுகள்‌ நடு 
ஆசியாவில்‌ உள்ளன. பாமிரில்‌ உள்ள ஃபெட்செங்க்கோ பனி 
“யாறு (Fedchenko glacier, 77 &. மீ.) டீன்ஷானில்‌ உள்ள 
. இனைல்செக்‌ பனியாறு (Inylchek glacier, 80 இ. மீ.) நடு ஆசியா 
“வில்‌ 11,000 சதுர க. மீ. பரப்பு பனியாறுகளின்‌ அடியிலுள்ளது. 
மேட்டு நிலப்‌ பனியாறுகள்‌ திண்ணிய பனிக்கட்டிப்‌ படலத்‌ 
தால்‌ மூடப்பட்டுள்ள தட்டையான உச்சிகளையுடைய மலைகளின்‌ 
மேல்‌ உண்டாகின்றன. இத்தகைய பனியாறுகள்‌ பல ஸ்கேண்‌ 
டடினேயா . மலைகளில்‌ . உள்ளன. இவற்றுக்கும்‌ எரிமலைகளின்‌ 
அச்சிகளிலுள்ள தொப்பிப்‌ பனியாறுகளுக்கும்‌ இடையே சில ஒப்பு 
மைகள்‌, உள்ளன. தொப்பிப்‌ பனியாறுகள்‌ காகாஸஸில்‌ எல்ப்ரஸ்‌ 
(1008) ஆப்பிரிக்காவில்‌ கிலிமான்ஜாரோ, காம்சட்காவில்‌ (K&-. 
chatka) க்ளையூவ்செங்காயா (Klyuchevskaya). ஆகிய மலைகளில்‌ 
காணப்படுகின்றன. 


்‌ 


5 கண்ட-வகைப்‌ பனியாறுகள்‌ துருவப்பகுதிகளில்‌ அண்ட்டார்க்‌ 
' டிக்‌, கிரீன்லாந்து, ஸ்பிட்ஸ்பெர்கன்‌ ம ற்றும்‌ பல பகுதிகளில்‌ மிகப்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 4/௪ 


பரவலாகக்‌ காணப்படுகின்றன. கண்டவகை பனித்‌ தொப்பிகள்‌ 
கேடய உருவம்‌ கொண்டவை; இவை நடுப்பகுதியில்‌ சற்று உயர 
மாக உள்ளன. இவை மிகவும்‌ தடிப்பானவை. கிரீன்லாந்து 
பனியாறு (Greenland Glacier) நடுப்பகுதியில்‌ 3000 மீட்டர்‌ சன 
மூடையது. நடுவிலிருந்து பனி விளிம்புகளில்‌ உள்ள கடலை நோக்‌ 
கித்‌ தனித்தனியான நாக்குகளைப்‌ போல வழிந்து செல்கின்றன. 
கடலை அடைந்ததும்‌ அவை உடைந்து பனிக்கட்டித்‌ தெப்பங்‌ 
களாக மிதந்து கடலில்‌ செல்கின்றன. 


பனியாறுகள்‌ உண்டாகும்‌ விதம்‌: மலைப்‌ பனியாறுகளில்‌ உள்ள 
பனிக்கட்டி குறிப்பாக வெண்பனி மாறியதால்‌ உண்டானதாகும்‌. 
பெருமளவு வெண்பனி குவிந்துள்ளதால்‌ அதன்‌ சொந்தச்‌ சுமை 
யின்‌ காரணமாக அழுத்தப்பட்டு கட்டியாகிறது. இதன்‌ மேற்‌ 
பரப்பு பகல்வேளையில்‌ சூரிய வெப்பத்தில்‌ உருகுகிறது. இரவில்‌ 
உறைகிறது (கோடை காலத்திலும்கூட). இவ்வாறு மாறிமாறி 
நிகழ்வதால்‌ வெண்பனி *நெவே' (Nee) எனப்படும்‌ திண்துகள்‌ 
வயப்‌ பனிக்கட்டியாக மாறுகிறது. 


*நெவே' வெண்பனியை விட மாறுபட்ட அமைப்பை 
உடையது; ஒவ்வொரு துகள்‌ திரளிலும்‌ பல பனிக்கட்டிப்‌ (1௦6) 
படிகங்கள்‌ ஒன்றாக ஒட்டிக்கொண்டிருக்கின்றன. இப்‌ படிகங்கள்‌ 
மேல்‌ படலங்களில்‌ சிறியனவாகவும்‌ 8ழே செல்லச்செல்ல பெரிய 
தாயும்‌ உள்ளன; ஐந்து அல்லது ஆறு மீட்டர்‌ ஆழத்தில்‌ 100 கன 
சதுர மில்லிமீட்டர்‌ அளவை அடைகின்றன. 


*நெவே”, மலை- உறை பனியாலும்‌ (அதாவது மலை ௨ச்கி 
களின்‌ காற்றுப்‌ பக்கச்‌ சரிவுகளில்‌ விழுந்து உருகி மழுப்பப்படும்‌ 
உறைபனியாலும்‌) ஊட்டப்படுகிறது. இந்த உறைபனி பின்வரு 
. மாறு உண்டாகிறது. ஈரமான காற்று உறைந்துள்ள சரிவின்மேல்‌ 
வந்து. படும்போது, ஒன்றிரண்டு மீட்டர்‌ தடிப்புக்குப்‌ பொருக்கு' 
போல்‌ படிறெது; இது தன்னுடைய எடையினாலேயே உடைந்து 
*நெவே”யின்‌ மேற்பரப்பில்‌ விழுகிறது. 


சில பகுதிகளில்‌ ‘£நெவே? வயல்கள்‌ மலையின்‌ உச்சிகளில்‌ உண்‌ 
டாகும்‌ வெண்பனிப்‌ பாறை வீழ்ச்சிகளால்‌ ஊட்டப்படுகின்றன. 
மேற்பரப்புக்கு அருகே “அடிக்கடி *நெவே' வெண்பனியுடன்‌ 
மாறி மாறிக்‌ கடப்பதுண்டு கீழே மறைத்து விடுகிறது. *நெவே” 
கடினமான 'பனிக்கட்டிப்‌ படலங்களுடன்‌ மாறிமாறி கடக்கிறது. 

*நெவே” பேசின்களின்‌ தரை குழிந்துள்ளது: இவை தட்டை 
யான கிண்ணங்களைப்போல்‌ உள்ளன. இவற்றில்‌ வெண்பனிக்‌ 


‘216 பொது நிலப்பொதியியல்‌ 


கட்டியாகும்போது . :“நெவே?யாக மாறுகிறது; இதன்‌ பிறகு 
இது பனியாற்றுப்‌ பனிக்கட்டியாக மாறுகிறது; இது ' நீர்நிலை 
களின்‌ மேற்பரப்பில்‌ உருவாகும்‌ பனிக்கட்டிக்கு மாறானது. நீர்‌ 
நிலைப்‌ பனிக்கட்டியின்‌ அடர்வெண்‌ 0.917; பனியாற்றுப்‌ பனிக்‌ 

- கட்டியின்‌ அடர்வெண்‌ 0:909; (நெவே” 0:28 முதல்‌ 0.4 வரை 
மாறுபட்ட அடர்வெண்‌ உடையது. 


பல நூற்றாண்டுகளாக அல்லது பல்லாயிரக்கணக்கான ஆண்டு 
களாகச்‌ சேர்ந்துகொண்டே வரும்‌ *'நெவே” பனிக்கட்டியாறுகளை 
உண்டாக்குகிறது, அடிப்பகுதியில்‌ பனியாற்றுப்‌ பனிக்கட்டியாக 
மாறியுள்ள *நெவே” மலை முகட்டுக்‌ குழியை நிறைத்து அங்கிருந்து 
நெகிழ்ந்து வழிந்து மலைச்சரிவில்‌ கழ்‌ நோக்கிச்‌ செல்கிறது. இவ்‌ 
வாறு.மலைப்பள்ளத்தாக்கு வழியே வழிந்தோடும்‌ பனிக்கட்டியாறு 
கள்‌ உண்டாகின்றன. 

ஆகவே, பனியாற்றின்‌ ஊட்டப்பகுதியே *நெவே” பேசின்‌. 
இதில்‌ வெண்பனித்‌ திரட்சிகள்‌ சேர்ந்து குவிகின்றன; இவை 
மெல்லப்‌ பனியாற்றுப்‌ பனிக்கட்டியாக மாறுகின்றன. பனியாறு 
பீள்ளத்தாக்கை விட்டு வெளியே வரும்போது நாக்கு போன்ற 
தது டம கனு பெற்றுள்ளது. 


பனியாறுகளின்‌ புடைப்‌ பெயர்ச்சி: (௩௦4) பனிக்கட்டி 
நெகிழ்மப்‌ பொருள்களைப்‌ (188110) போல்‌ நகர்கிறது. ப்னியாற்‌ 
றின்‌.வேக அளவு வழக்கமாக அதிகம்‌ இருப்பதில்லை; ஒரு நாளுக்குச்‌ 
சில பத்து மில்லி மீட்டர்கள்‌ முதல்‌ பல பத்து செ. மீ. வரைதான்‌ 
இருக்கும்‌; எப்போதாவது நாளுக்கு 7--1:5 மீட்டர்‌ வரை இருப்‌ 
பதும்‌ உண்டு. கண்ட-வகைப்‌ பனியாறுகளின்‌ வேகம்‌ நாளுக்கு 
20-40 மீட்டர்‌ வரை உள்ளது. பனியாற்றின்‌ வேகம்‌ பனிக்கட்‌ 
டித்‌ திரட்சியின்‌ அளவையும்‌ தரையின்‌ சாய்மானத்தையும்‌ 
பொருத்தது. பனியாற்றின்‌ வேகத்தைப்‌ பல வழிகளில்‌ அளக்க 
லாம்‌. மிக எளிய முறைப்படி பனியாற்றின்‌ குறுக்கே வண்ணக்‌ 
கற்களை வைத்துவிட்டு அவை பனியாற்றோடு செல்வதைக்கவனிக்க 
வேண்டும்‌. பனியாற்றின்‌ ஓரங்களைவிட அதன்‌ நடுப்பகுதி விரை 
வாகச்‌ செல்வதை நிரூபித்துள்ளனர்‌. 


பனியாறு பள்ளத்தாக்கின்‌ கீழே செல்லும்போதே ஆவியாவ 
தாலும்‌, உருகுவதாலும்‌ ஓரளவு பனிக்கட்டியை இழக்கிறது. 
'ஒழே செல்லச்செல்ல உருகுவதும்‌ அதிகரித்துக்‌ கொண்டே செல்‌ 
“லும்‌; ஒரு குறிப்பிட்ட உயரத்தில்‌ உருகுவதால்‌ நேரும்‌ இழப்பும்‌ 
மேலிருந்து வழிவதால்‌. ஏற்படும்வருவாயும்‌ சரிசமமாக இருக்கும்‌. 
-யனியாறு இத்தகைய ஒரு புள்ளியைக்‌ கடந்து செல்வதற்கில்லை. 


யூறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 218 


பனியாற்று இயக்கம்‌*(activity): 
பனியாறு பள்ளத்தாக்கில்‌ i 
நோக்கி நகரும்போதே நிலப்‌ 
பொதியியல்‌ வேலைகளைச்‌ செய்‌ 
கிறது; இது தன்‌ சொந்தச்‌ சுமை 
யாலேயே தரையை அரிக்றெது; 
அதனடியில்‌ சிறைபிடித்து வைத்‌ 
தாற்போல்‌ உள்ள பெரிய பாறை 
களினால்‌ குழிகளைப்‌ பறிக்கிறது; 
கூரான சம உயரக்‌ கோட்டுக்‌ 
கூறுகளை மழுக்குகிறது; தான்‌ 





படம்‌ 69 பனிக்கட்டி ஆற்றுப்‌ செல்லும்‌ பள்ளத்தாக்குக்கு “U’ 
பள்ளத்தாக்குகளின்‌ வெட்டுத்தளத்‌ போன்ற வடிவத்தைக்‌ கொடுக்‌ 
தோற்றம்‌ கிறது (படம்‌ 69-70). பனி 


்‌ 1. குழிவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கு யாறு எவ்வளவுக்‌ கெவ்வளவு 
(தோள்‌; முகடு 2. இருமுறை பனி அதிக அளவு பாறைகளைக்கொண் 
யாறு சென்றுள்ள பள்ளத்தாக்கு (- டுள்ளதோ அதற்கு ஏற்பவும்‌, 
பபான்ற சண வல்‌ ட ஆற்தினால்‌ எவ்வளவுக்கெவ்வளவு வக 
<i வ்த்ல்‌ மாகச்‌ செல்லுகறதோ அதற்கு 
ஏற்பவும்‌ அதன்‌ அரிப்பு இயக்கம்‌ அதிகரிக்கிறது. கிரேனைட்‌ 
'போன்ற கடினப்‌ பாறைகளும்‌ மழமழப்பாக்கப்படுகின்றன . உதிரி 
யான பாறைகள்‌ பனியாறுகளால்‌ , உழுதாற்போல்‌ கோதிவிடப்‌ 
படுகின்றன. 


இவ்வாறு பனியாற்றினால்‌ உழப்பட்ட' பிறகு உடைந்துள்ள 
பொருள்களும்‌, மலைச்சரிவுகளின்‌ மேலிருந்து விழுந்த பொருள்‌ 
களும்‌, பனியாற்றினால்‌ கடத்தப்பட்டு அதன்‌ முடிவிலோ (முனை 
யிலோ) அல்லது வழி நெடுகிலுமோ படி.வாக்கப்படுகின்‌றன. 


பனியாற்றினால்‌ சுமக்கப்பட்டுப்‌ பின்‌ படிளாக்கப்படும்‌ பாறை 
சிதைவுப்பொருளை 'பனியாற்றுப்‌ பொதிப்பொருள்‌ (0௦02௭௦) 
என்பர்‌; இப்‌ பொதிப்‌ பொருள்கள்‌ பல வகைப்படும்‌. அடிப்பொதி 
(ler); பக்கப்பொதி (181781) உள்பொதி (11281). இவை 
அனைத்தும்‌ நகரும்‌ வகைகள்‌. பனியாற்றின்‌ நாக்கு உருகும்‌ இடத்‌ 
இல்‌ படியும்‌ பொதிக்குக்‌ கடைப்பொதி (terminal ௩08116) என்று 
பெயர்‌. பனியாற்றின்‌ அடித்தளத்துக்கு அருகே சிதறிக்கிடக்கும்‌ 
சிதைவுப்பொருளுக்குத்‌ தரைப்பொதி :(ஜாaறஎ mலாகiறe) என்று 
பெயர்‌ (படம்‌ 71). 


* பனியாறுகளின்‌ பெளதிக, புவியியல்‌ வய (ஜூ௦தஜாaphical) ஆய்வு ஒரு 
தனிப்பட்ட அறிவியல்‌ துறையைச்சாறும்‌, இதைப்‌ பனியாற்றியல்‌ (ஓlaciology) 
என்போம்‌, த்‌ 


218 பொது நிலப்பொதியியல்‌: 





படம்‌ 70. இறங்கிவரும்‌ பனியாறுகள்‌ (௩டுச்சுமைகளைக்காண்க)- 


மலைப்‌ ப்ள்ளத்‌ தாக்குகளின்‌ மேல்‌ பகுதிகளில்‌ பல பனியாற்று - 
'தாக்குகள்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து கொள்வதுண்டு. இவ்வாறு நிகழும்‌ 
போது இவற்றுள்‌ பெரிய நாக்கு முக்கிய நாக்காக இயங்குகிறது. 
சில பனியாறுகளில்‌ முக்கிய ஆறு மிகப்‌ பெரியதாக இருக்குமானால்‌ : 
அதன்‌ பள்ளத்தாக்கு ஆழமாக வெட்டப்பட்டிருக்கும்‌; மற்ற : 
யக்கப்பனியாறுகள்‌ அதற்கும்‌ மேல்மட்டத்தில்‌ அதனுடன்‌ : 
இணைந்தவாறு இருக்கும்‌. ஒன்றாகச்சேரும்‌ பனியாறுகள்‌ சுமா 
ராக ஒரே அளவில்‌ இருக்குமானால்‌, அவற்றின்‌ பக்கங்கள்‌ ஒன்றாக்‌ : 
கப்பட்டு இணைந்தவாறு அமைகின்றன. ஓவ்வொரு பனியாற்‌ : 
றின்‌ விளிம்புகளும்‌ பக்கப்‌ பொதிகளைச்‌ சுமந்துவரும்‌. ஆகவே, 
- இரண்டு பனியாறுகள்‌ ஒன்றாக இணைந்து ஒரு நடுப்பொதியை : 
(ஙedia]) உண்டாக்குகின்றன. 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 219 


கர 





படம்‌ 71. பனியாற்றின்‌ மேல்‌ காட்சி (1) பக்கக்காட்சி (11) 


1. தரைப்பொதி, 2. பக்கப்பொதி, 8, கடுப்பொதி, 4. கடைப்பொதி, .. 


எத்தனை நடுப்பொதிகள்‌ உள்ளன என்று எண்ணி அதனுடன்‌ 
ஒன்றைக்‌ கூட்டினால்‌ எத்தனை பனியாறுகள்‌ ஒன்றாக இணைந்துள்‌ 
ளன என்று கூறிவிடலாம்‌. ஆகவே, ஒரு பனியாற்றின்‌ மேல்‌ 
மூன்று இணையான நடுப்பொதிகள்‌ இருக்குமானால்‌ . அங்கு நான்கு. 
பனியாறுகள்‌ ஒன்றாக இணைந்துள்ளன என்று கூறிவிடலாம்‌. 


கடைப்பொதி (]eminal moraine) கீழே படியும்போது, 
குறுக்காகவும்‌ நெடுக்காகவும்‌ அமையும்‌ நீள மேடுகள்‌ உண்டா 
கின்றன. பனியாறு உருகுமிடத்தில்‌, அதன்‌ மேற்பரப்பிலும்‌, 
உள்ளும்‌, அடியிலும்‌ உள்ள பொதிப்பொருள்கள்‌ குறுக்காக 
அமையும்‌ நீள்‌ மேடுகளையும்‌, நடுவிலும்‌ பக்கங்களிலும்‌ உள்ள: 
பொதிகள்‌ நெடுக்காக அமையும்‌ நீளமேடுகளையும்‌ ஆக்குகின்றன. 
பனியாறு உருகிப்‌ பின்வாங்கும்போது கடைப்‌ பொதிக்கும்‌ பனி' 
யாற்றின்‌ நுனிக்கும்‌ இடையே ஒரு சிறு கண்ணம்‌ போன்ற ஏரி 
உண்டாகிறது. பனியாறு முன்னேறும்போது அது கடைப்‌ 
பொதியைப்‌ பள்ளத்தாக்கின்‌ கீழே நகர்த்திச்‌ செல்கிறது; அல்லது 
பொதிமேடு மிகப்‌ பெரியதாக இருக்குமானால்‌, அதன்‌ மேல்‌ ஏறிச்‌ 
செல்கிறது. 


பனியாற்றுப்‌ பொதிகள்‌, களிமண்‌, மணல்‌, பாறைக்கசடு, 
கூழாங்கற்கள்‌, பாறைத்‌ துகள்கள்‌ (பொதிக்‌ குறுமணல்‌, வண்டல்‌: 
களி) ஆகிய வகை Es பலவிதமான பொருள்களால்‌" 
ஆனவை. 


௮20 பொது நிலப்பொதியியல்‌ 


பனியாறுகள்‌ செல்லும்‌ பல பள்ளத்தாக்குகள்‌ வளைந்து 
வளைந்து உள்ளன: அவற்றின்‌ தரைகள்‌ தட்டையாகவோ செங்‌ 
குத்தாகவோ இருக்கும்‌. பனியாறு நகரும்போது பள்ளத்தாக்கின்‌ 
குவிவான பக்கத்தையே அழுத்தினாற்போல்‌ செல்லும்‌; இதனால்‌ 
அப்பக்கத்திலேயே அதிக உழவரிப்பு எற்படுகிறது. பள்ளத்தாக்‌ 
கின்‌ தரையில்‌ பாறைத்‌ தடைகள்‌ இருந்தால்‌ நொறுங்கும்‌ தன்மை 
வாய்ந்த பனிக்கட்டியாற்றின்‌ மேற்பகுதியில்‌ பள்ளத்தாக்கின்‌ 
குறுக்காக அமைந்தவாறுள்ள பாளம்‌ பாளமான வெடிப்புகள்‌ 
ஏற்படுகின்றன. பனிக்கட்டியின்‌ தடிப்பையும்‌, பள்ளத்தாக்கின்‌ 
சாய்மானத்தையும்‌ கொடுத்து இந்த வெடிப்புகள்‌ மிகவும்‌ அகல 
மாயும்‌ ஆழமாயும்‌ இருக்கும்‌. (படம்‌ 72). இத்தகைய இடங்‌ 
களைக்‌ கடப்பது மிகக்‌ கடினம்‌. பனியாறு இதைவிட மென்‌ 
- சாய்வுடைய பகுதியை அடைந்ததும்‌ வெடிப்புகள்‌ மூடிக்‌ கொள்‌ 
கின்றன. மேற்பரப்பு மீண்டும்‌ சமமாகி விடுகிறது. 





படம்‌ 72, ரோன்ஸ்சி பனிக்கட்டியாறு. 


நீர்‌-பனிப்‌ படிவுகள்‌ (11180-2120121 88ற08118) ; பனிக்கட்டி 
அருகுவதால்‌ ஆறு உண்டாகின்றன. இவை பனியாற்றின்‌ அடியில்‌ 
ஒடும்‌ நீரோட்டத்‌ தொகுதிகளாய்‌ அமைகின்றன. 


இந்த ஆறுகள்‌ பனியாற்றின்‌ முனையில்‌ வெளிவரும்‌ இடத்தில்‌ 
, சிலபோது மிகப்பெரிய குகை உண்டாவதுண்டு. இந்த ஆறுகளில்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 227 


நீர்‌ சிறிதளவே உள்ளபோது இவற்றின்‌ வழியே பனிக்கட்டிக்குள்‌: 
வெகுதூரம்‌ நடந்து செல்ல முடியும்‌, கோடைக்‌ காலத்தின்‌ 
பின்னைய: பாதியில்‌ பனிக்கட்டியின்‌ அடியில்‌ ஆற்றல்‌ மிக்க நீரோட்‌. 
டங்கள்‌ அடிக்கடி ஓடுகின்றன. காற்றின்‌ வேப்ப அளவு குறைந்‌: 
ததும்‌ பனி உருகுவதும்‌ குறைகிறது; நீரோடைகளில்‌ நீர்‌ தாழ்‌: 
இறது; குளிர்‌ காலம்‌ வந்ததும்‌ இவற்றில்‌ நீர்‌ இருப்பதில்லை. 


... பனியாற்றுவய நீர்க்கால்கள்‌ (31118) அல்லது நீர்‌-பனிவய: 
நீரோடைகள்‌ பனியாற்றுப்‌ பொதிப்பொருள்களை அரிக்கின்றன; 
அதேபோது அவற்றைத்‌ தரம்பிரித்து வகைப்படுத்துகின்றன . 
கோடையில்‌ இந்த நீரோடைகள்‌ மிக்க வலிமை பெறுகின்றன; 
இவற்றின்‌ அரிப்பும்‌ அதிகமாய்‌ உள்ளது; பெரிய பெரிய பாறை: 
களையும்‌ அப்போது உருட்டிச்‌ செல்லுகின்றன. படுகையின்‌ சாய்‌: 
மானம்‌ மிகக்‌ குறைவாய்‌ உல்ள ஆற்றின்‌ கீழ்மட்டங்களில்‌ பனி: 
யாற்று நீர்க்கால்கள்‌ மெதுவாக. ஓடுகின்றன; இவற்றின்‌ விசை 
குறைகிறது; பொதிப்‌ பொருளை அரித்து வந்த பெரிய துகள்கள்‌: 
படிவாகின்றன; சிறுசிறு துகள்கள்‌ இன்னும்‌ கழே கொண்டு செல்‌ 
லப்படுகின்றன. இவ்வாறு. பனியாற்று நீரோடைகள்‌ இடும்‌ நீர்‌: 
பனி வயப்‌ படிவுகள்‌ வகைப்படி பிரிக்கப்பட்டுப்‌ படிகின்றன. 
அடிக்கடி நீர்‌-பனிப்படிவுகள்‌ இரண்டும்‌ பொதிப்‌ படிவுகளின்‌" 
இடையே படிந்துள்ளதைக்‌ காணலாம்‌. இவை இரண்டு காலங்‌ 
களில்‌ நடந்த பனியாற்று இயக்கங்களுக்கு இடையே படிந்‌: 
துள்ளன. 


நீர்‌-பனிவயப்‌ படிவுகளில்‌ சரளைக்‌ கற்களோ, மணலோ குறு 
மண்ணோ, -களிமண்ணோ இருப்பதைக்‌ காணலாம்‌. பனியாறு. 
களுக்கு முன்னால்‌ நீரோடைகளால்‌ இடப்படும்‌ மணல்‌, களிமண்‌ 
படிவுகளுக்குப்‌ பணியாற்றுப்‌ படிவு வெளி (௦யt-wash plain} 
என்று பெயர்‌. 


... பனியாற்றியல்‌ வய ஏரிகளில்‌ பனிக்கட்டி உருகிய நீர்கொண்டு” 
வரும்‌ மணலும்‌ களிமண்ணும்‌ மிக மெல்லிய படலங்களாக மா, றி: 
மாறிப்‌ படிகன்றன . இவை பருவகாலத்துக்கு ஏற்ப வரும்‌ படிவுத்‌ 

துகள்களால்‌ ஆனவை. மணல்‌ இளவேனிலிலும்‌ கோடையிலும்‌: 
படிறெது. குளிர்காலத்தில்‌ நீர்மட்டம்‌ குறையும்போது களிமண்‌ : 
படிறெது. இப்படிவுகளுக்குப்‌ படலக்‌ களிப்‌ படிவுகள்‌ (varued: 
lays) என்று பெயர்‌. இவை 0.5-5 செ. மீ. தடிப்பு உள்ளவை. 


... பனியாறுகள்‌ உருகுவதாலும்‌ பின்வாங்குவதா லும்‌ பனியாற்‌ 
யறில்‌ வய நிலமேற்‌ கூறுகள்‌ உண்டாகின்றன. *எஸ்கர்‌” எனப்‌ 


222 யொது நிலப்பொதியியல்‌. 


படும்‌ பனிநீரிடு கரைகள்‌ (18%) மிகவும்‌ தகைசால்பானவை. 
இவை நீளமாகவும்‌, குறுகலாகவும்‌, ஒன்றன்பின்‌ ஒன்றாக அமைந்த 
வாறும்‌ உள்ளன; அல்லது அகன்ற தட்டையான உயர்மேடு 
களாக உள்ளன. இவற்றின்‌ பக்கங்களில்‌ “பீட்‌.” (சக்கை நிலக்கரி) 
படிவு நிறைந்த அழுவங்கள்‌ உள்ளன. எஸ்கர்கள்‌ சரளைக்கல்லா 
அம்‌ மணலாலும்‌ ஆனவை; இப்படிவுகள்‌ குறிப்பிட்ட மூலைவாட்‌. 
டச்‌ சாய்மானத்தில்‌ படிந்துள் ளன; இதனால்‌ இவை ஓடும்‌ நீரால்‌ 
.இடப்பட்டுள்ளன என்பது தெரிகிறது. 


பின்லாந்திலும்‌ சுவீடனிலும்‌ பல எஸ்கர்கள்‌ உள்ளன. இவை 
பனியாற்று வரிப்பள்ளங்களுக்கு இணையாக நீண்டுள்ள நீள்மேடு 
களாக உள்ளன. பக்கவாட்ட *எஸ்கர்கள்‌” அடிக்கடி முக்கிய 
எஸ்கருடன்‌ இணைந்து விடுவது, கிளை ஆறுகள்‌ முக்கிய ஆற்றுடன்‌ 
வந்து கலப்பதுபோல்‌ அமையும்‌. எஸ்கர்கள்‌ 45-50 மீட்டர்‌ 
உயரம்‌ இருக்கின்றன. சிலவற்றின்‌ உச்சி ஒற்றையடிப்‌ பாதைக்‌ 
கும்‌ போதாத அளவு குறுகலாக இருப்பதும்‌ உண்டு. 


பனியாறுகள்‌ முன்னேறுவதும்‌ பின்னேறுவதும்‌ : மலைவயப்‌ 
பனியாறுகளின்‌ விளிம்புகள்‌ நிலைத்தவையல்ல. வெப்பதட்ப பருவ 
_நிலைக்கு எற்ப இவை மாறுகின்றன. வெப்பதட்ப நிலை வெம்மை 
யாகிவிட்டால்‌ பனி உருகுதல்‌ அதிகமாகிறது; இதனால்‌ பனியாறு 
-குட்டையாகதிறது; பின்னேகுகிறது. குளிர்காலம்‌ அல்லது பனிக்‌ 
காலத்தில்‌ இதற்கு நேர்மாறாக நிகழ்கிறது. குறுகிய கால அளவுக்‌ 
'குள்‌ இந்த மாறுபாடுகள்‌ அவ்வளவாகத்‌ தெரியாவிட்டாலும்‌ பல 
பத்தாண்டுகளுக்குப்‌ பிறகு முன்னேறுவதும்‌ பின்னேறுவதும்‌ பல 
தூறு அல்லது பல ஆயிரம்‌ மீட்டர்‌ வரை நடைபெறுவது 
விளங்கும்‌. 


மழை-பனிப்‌ பொழிவில்‌ ஏற்படும்‌ மாறுதல்களின்‌ காரணமாக 
*நெவே” பேசினில்‌ உள்ள பனித்திரளில்‌ ஏற்படும்‌ மாறுதுல்‌ முழு 
ஙுனி-வயலையும்‌ பாதிக்கிறது. பனியாறு கீழே வழியும்‌ பகுதியில்‌ 
வெப்பதட்ப நிலையும்‌ இதேபோல்‌ முக்கிய பங்கு ஏற்கிறது; ஏனெ 
னில்‌, பலமுறை பனியாற்றின்‌ நாக்குகள்‌ நெவே வயலின்‌&ழ்‌ பல்லா 
யிரம்‌ மீட்டர்கள்‌ தாழ்வாக உள்ளன. ஆகவே, நெவே பேசினில்‌ 
நிலையான சூழ்நிலைகள்‌ இருக்குமானால்‌, பள்ளத்தாக்கின்‌ அடிப்‌ 
பகுதிகளில்‌ ப விரைவாக உருகுமானால்‌ பனியாறு 
பின்னேகும்‌. 


மேலும்‌, பனிக்கட்டித்‌ திரட்சியில்‌ காணப்படும்‌ மாறுதல்கள்‌ 
வனி ஊட்டப்‌ பகுதியின்‌ அளவையும்‌ உருவத்தையும்‌ பொருத்துள்‌ 


வுறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 222 


சது. பனியாற்றின்‌ நாக்கு இருக்கும்‌ இடத்துக்கும்‌ சூரிய வெப்‌ 
பத்துக்கும்‌ உள்ள தொடர்பும்‌ முக்கியமானது. சூரிய ஒளிபடும்‌ 
இடத்திலுள்ள நாக்கைவிட மறைவாக உள்ள நாக்கு நிலையானது. 
பாறைத்‌ துண்டுகளால்‌ ஆன போர்வையும்‌ பனியாற்றை அதிக 
மாக உருகுவதிலிருந்தும்‌ ஆவியாவதிலிருந்தும்‌ பாதுகாக்கும்‌. 


பண்டைக்‌ கால பனியாற்று இயக்கம்‌ : புவிப்பொருக்கின்‌ 
வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது பனியாற்று இயக்கங்கள்‌ 
மிகப்பெரிய பரப்பளவுகளில்‌ பண்டைய கால வகைகளில்‌ (600018) 
நிகழ்ந்துள்ளன என்பது தெரிகிறது. உயிர்‌ தொடக்கக்‌ காலப்பகுஇ 
யிலும்‌ (Proterozoic), கார்பானிபரஸ்‌, பெர்மியன்‌ காலங்களிலும்‌ 
குவார்டர்னரி (ஏமகா்்சாகாy) காலத்திலும்‌ இத்தகைய பனியாற்று 
இயக்கங்கள்‌ நிகழ்ந்துள்ளன. குவார்டர்னரி காலத்தில்‌ வட 
தென்‌ ஐரோப்பா முழுவதையும்‌ ஒரு திண்ணிய பனிக்கட்டிப்‌ 
போர்வை மூடியிருந்தது; மாஸ்கோ பகுதியில்‌ இது. 1 கி. மீட்ட 
க்கும்‌ அதிக தடிப்பாக இருந்தது; இதன்‌ தென்‌ எல்லை கியிவ்வுக்‌ 
கும்‌ (௩42) தெற்கே இருந்தது. 


இன்றும்கூட மலைகளில்‌ பனியாறுகளுடைய ஸ்கேண்டினே 
வியா வட ஐரோப்பாவில்‌ நடந்த குவார்டர்னரி காலப்‌ பனியாற்‌ 
நியக்கத்துக்கு மையப்பீடமாக விளங்கியது. இந்தப்‌ பனியாறுகள்‌ 
வளர்ந்து வட-நடு- ஐரோப்பா முழுவதையும்‌ மூடிக்கொள்ள 
அண்டு வெப்ப அளவில்‌ 5 செ. தாழ்ச்சி ஏற்பட்டாலே போதும்‌ 
என்று கணக்கிட்டுள்ளனர்‌. ஐரோப்பாவின்‌ பெரும்பகுதியில்‌ 
தெளிவான அறிகுறிகளை குவார்டர்னரி பனியாற்றியக்கம்‌ விட்டுச்‌ 
'சென்றுள்ளது. எடுப்பான பனியாற்றுப்‌ பொதிப்‌ படிவுகளின்‌ 
மேற்கூற்று உருவங்கள்‌, கடைப்‌ பொதிகளாலான நீள்‌ குன்றுகள்‌ 
வரிப்பள்ளக்‌ கறல்களையுடைய குந்து பாறைகள்‌ (678110), செம்‌ 
மரியாட்டு முதுகுப்‌ பாறைகள்‌, எஸ்கர்கள்‌, ஏரிகள்‌ ஆகியவற்றை. 
பின்லாந்திலும்‌, கோலா தீபகற்பகத்திலும்‌ காணலாம்‌. இவை 
அண்மைய பனியாற்று இயக்கங்களைக்‌ காட்டும்‌ நல்ல அறிகுறிகள்‌. 
இதற்கும்‌ தெற்கே லெனின்கிராட்‌; காலினின்‌ (Klin), 
வோலோக்டா (9010208), பிஸ்கோவ்‌ (Pskov). ஆகிய இடங்‌ 
களின்‌ அருகே மழுக்கப்பட்ட வரிக்‌ கீறல்களை உடைய பாறைத்‌ 
திரளைகள்‌ உள்ளன; இவை பனியாற்றியக்கத்தால்‌ உண்டானவை. 
இவற்றில்‌ சில ஒரு டன்‌ எடைக்கும்‌ அதிகமாக உள்ளன. (படம்‌73) 
சோவியத்‌ ரஷ்யாவில்‌ ஐரோப்பியப்‌ பகுதியிலும்‌ அதையடுத்த 
பகுதிகளிலும்‌ உள்ள குவார்டர்னரி .காலப்‌ பனியாற்றுப்‌ பொதி 
கள்‌ பனிக்கட்டி எவ்வளவு தொலைவு தெற்கு நோக்கி வந்துள்ளன 
என்பதைக்‌ காட்டுகின்றன. 


224 பொது நிலப்பொதியியன்‌ 





படம்‌ 73. பனியாற்றினால்‌ தனித்து விடப்பட்டுள்ள பாறை 


சூரிய வெப்பக்‌ கதிர்வீசலில்‌ ஏற்பட்ட மாறுபாடுகளாலும்‌, 
புவி அச்சின்‌ கோணத்தில்‌ ஏற்பட்ட மாற்றங்களாலும்‌, மற்ற பல 
காரணங்களாலும்‌ நிகழ்ந்த வெப்பதட்ப மாற்றங்களால்‌ பனி 
யாற்று இயக்கங்களிலும்‌ இவ்வாறு மாறுதல்கள்‌ ஏற்பட்டன. 


வெப்பதட்ப நிலை மாற்றங்களும்‌ பனியாற்று இயக்க எழுச்சி 
யும்‌, புவியிலேயே நிகழும்‌ செயல்பாடுகளே என்று சில அறிவிய 
லாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. எடுத்துக்‌ காட்டாக, அர்ஹீனியஸ்‌ 
என்பவர்‌ வெப்பதட்ப நிலை மாற்றங்களுக்குக்‌ காற்று மண்டலத்‌ 
தில்‌ கார்பன்டை ஆக்சைடின்‌ அளவில்‌ ஏற்படும்‌ ஏற்றத்தாழ்வு 
களைக்‌ காரணமாகக்‌ காட்டினார்‌. தற்போதுள்ள கார்பன்டை 
ஆக்சைடு அளவு பாதியாகக்‌ குறையுமானால்‌ புவியின்‌. லெப்ப 
அளவு சராசரியாக 2-5 செ. குறையுமென்றும்‌, இதனால்‌ போதிய 
அளவு நீர்‌ பொழிவுமட்டும்‌ இருந்தால்‌, ஐரோப்பா முழுதும்‌ 
தடிப்பான பனிக்கட்டிப்படலத்தால்‌ போர்த்தப்படும்‌ என்றும்‌ 
அவர்‌ நம்பினார்‌. 


மேலும்‌, எரிமலை உமிழ்வுகளும்‌ பனியாற்றின்‌ ஏற்றத்தில்‌ 
மிக முக்கிய பங்கு ஏற்கன்றன. தீவிரமான எரிமலைக்‌ கிளர்ச்சி 
களின்போது பெருமளவு எரிமலைச்‌ சாம்பல்‌ காற்றில்‌ வீசப்படுவ 
தால்‌ சூரிய வெப்பக்‌ கதிர்‌ வீசல்‌ தடைப்பட்டுப்‌ புவி குளிர்ச்சி 
யாய்‌ விடுவதுண்டு. 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 225 


பிரவ்னவ்‌ (310007) என்னும்‌ ரஷ்யப்புவியியலாளர்‌ (ஜூ௦ஓra, 
her) பனியாற்றியக்கத்துக்குத்‌ தாழ்வெப்ப அளவு மட்டுமல்‌ 
லாது, காற்று மண்டல ஈரப்பதத்திலும்‌ மாறுதல்‌ தேவை என்று 
குறிப்பிட்டார்‌. குளிர்‌ , துருவம்‌' ஃபெர்கோயான்ஸ்க்‌ (ver 
Khoyansk) என்னுமிடத்தின்‌ அருகே செல்வதால்‌ கிழக்கு சைபீரி 
யாவில்‌ கிரீன்லாந்தை விடக்‌ குறைந்த தாழ்வெப்ப அளவுகள்‌ 
பதிவாகியுள்ளன. ஆனால்‌, கிரீன்லாந்தில்‌ அதிக அளவு ஈரப்‌ 
பொழிவு ஏற்படுவதால்‌ அங்கு அதிக அளவு'பனிக்கட்டித்‌ திரள்கள்‌ 
சேருவதற்கு ஏற்ற சூழ்நிலைகள்‌ உள்ளன. இதற்கு மாறாக, ஃபெர்‌ 
கோயான்ஸ்கில்‌, ஈரப்பொழிவு மிகச்‌ சிறிதே உள்ளதால்‌ நிலையான 
படல்‌ சத்ய போர்வை அங்கு உண்டாவதில்லை. 


கண்ட வளர்ச்சி சம்பந்தப்பட்ட எழுச்சிகள்‌ ( epeirogenic 
யற்‌) பனியாற்று இயக்கத்தை ஊக்குவிக்கும்‌ மற்றொரு காரண 
மாய்‌ அமைகின்றன. ஏனெனில்‌, ஒவ்வொரு, 200 மீ. உயர்ச்‌ 
சிக்கும்‌ வெப்ப அளவில்‌ 10 செ. தாழ்ச்சி ஏற்படுகிறது. கடல்‌ 
நீரோட்டங்களும்‌ வெப்பதட்ப நிலையைப்‌ பாதிக்கின்றன. எடுத்‌ 
துக்காட்டாக, கல்‌ஃப்‌ நீரோட்டத்தால்‌, முர்மான்ஸ்‌க(Murmansk) 
துறைமுகம்‌ ஆண்டு முழுவதும்‌ பனிக்கட்டி அற்ற நிலையில்‌ உள்‌ 
ளது; ந ஆனால்‌ லெனின்கிராட்‌ துறைமுகமோ, 'இன்னும்‌ 600 இ. மீ. 
தெற்கில்‌ இருந்தாலும்‌, ஆண்டில்‌ 5 மாதங்கள்‌ பனிக்கட்டியால்‌ 
சூழப்பட்டவாறு உள்ளது. 

i 
க தகவே, பனிக்கட்டி இயக்கம்‌ பல காரணக்‌ கூறுகளைப்‌ 
பெரிகத்துள்ளது என்பதை உணர முடிறெது. 


4 


கடலின்‌ நிலப்பொஇயியல்‌ இயக்கம்‌ 


ஆறுகள்‌, பனிக்கட்டி, காற்று ஆகியவற்‌ றின்‌ இயக்கங்களில்‌ 
காணப்படும்‌ அரிப்பு, கடத்தல்‌, அரைப்பு, வகைப்படுத்தல்‌, படிய 
வைத்தல்‌, ஆகிய அதே செயல்களே கடல்‌ நீர்‌ : இயக்கத்திலும்‌ 
. காணப்படுகின்றன . ஆனால்‌, கடலின்‌ இயக்கத்‌ தில்‌ காணப்படும்‌ 
_இல கூறுகள்‌ புவியின்‌ உயிர்‌ வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக அமை 
அன்த. 
்‌ காற்று, மேற்பரப்பு நீர்கள்‌, பனிக்கட்டி ஆகியவை தாம்‌ 
அரித்த பொருள்களைக்‌ கடல்‌ .மட்டத்துக்குக்‌ கடத்திச்‌ செல்லும்‌ 
போது, கடல்‌ இவற்றைத்‌ தன்‌ நீர்மட்டத்துக்கு அடியில்‌ மறைத்து 
வைத்துக்‌ கொள்கிறது. கடல்‌ கண்டங்களையும்‌, தீவுகளையும்‌ தன்‌ 
மட்டத்துக்குத்‌ தாழ்த்துவதில்‌ ஈடுபட்டுள்ளது.. இவற்றையே 
“5 


226 பொது நிலப்பொதியியல்‌ 


தேய்த்தல்‌, சுரண்டுதல்‌, உராய்தல்‌ (௨88101) என்று கூறுகிறோம்‌. 
இந்த வகையான அரிப்பு வேலை எல்லாக்கண்டங்கள்‌, தீவுகள்‌ 
ஆகியவற்றின்‌ கரையோரங்களிலும்‌ மொத்தம்‌ சுமார்‌ 800,000 
கி.மீ. நீளத்துக்குக்‌ காணப்படுகிறது. பல பெரிய நிலப்பகுதி 
களில்‌ கடல்‌ நீர்‌ அரிப்பு தெளிவாகக்‌ காணப்படுகிறது. வட 
கடலிலுள்ள ஹெலிகோலேண்ட்‌ (Heliஜoland4) என்னும்‌ தீவு ஒரு 
நல்ல எடுத்துக்காட்டு. இத்தீவு 900 ஆண்டுகளில்‌ 920 சதுர 
இ.மீ. பரப்பளவில்‌ இருந்து 1.5 சதுர கி.மீ. பரப்புக்குத்‌ தேய்க்‌ 
கப்பட்டுள்ளது. 


கண்டப்‌ படிவுகளில்‌ உயிர்மவயப்‌ பாறைகள்‌ (௦rஜanic rocks) 
மிகக்‌ குறைவு. ஆனால்‌, இவை கடலியற்‌ படிவுகளில்‌ மிக முக்கியப்‌ 
பங்குள்ளவை. கடலியற்‌ படிவுகள்‌, கடலின்‌ அடித்தரைபுடை 
கூறு, கரை விளிம்பு போன்ற பலவற்றைப்‌ பொருத்து குறிப்பிட்ட 
வட்டாரங்களில்‌ படிகன்றன. 





படம்‌ 74. கடல்‌ தரையின்‌ பகுதிகள்‌. 
M—d. 


littoral zone—கரை உகல்‌ பகுதி.. 
Bathyal zone—கண்டச்‌' சரிவுப்‌ பகுதி, _ 
ம abyssal 206 ஆழ்கடல்‌ பகுதி ' 


னின்‌ தரை ஒரே கத்‌ தாழாது படிப்படியாகத்‌ தாழ்‌ 
கிறது (படம்‌ 74). முதல்‌ படியாக கண்டத்‌ திட்டு (Shelf) 
அல்லது ஆழமற்ற நீர்ப்பகுதி உள்ளது, இது 200 மீ. ஆழம்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 227 


வரை விரிந்துள்ளது. சில இடங்களில்‌ இதன்‌ அகலம்‌ 400-600 
இ. மீ. உள்ளது: கடலின்‌ மேற்பரப்பில்‌ 8:4 சதவீதத்தைக்‌ 
கவர்ந்துள்ளது. முன்‌ கரையின்‌ (1016 8016) ஒரு பகுதி பொங்‌ 
கோத உயர்மட்டத்துக்கும்‌ தாழ்மட்டத்துக்கும்‌ இடையே உள்‌ 
ளது: இதற்குக்‌ கரை உகல்‌ ஓட்டப்பகுதி (1440181 2006) என்று 
பெயர்‌. இதன்‌எல்லைக்குப்‌ பிறகு ஆழ்கடல்‌ படிவுப்‌ பகுதி (pelagic 
zone) உள்ள்து. 


கண்டத்‌ திட்டை அடுத்து - கண்டச்‌ சரிவுப்பகுதி உள்ளது. 
(bathyal zone) இது 200 முதல்‌ 2500 மீ. ஆழம்‌ வரை உள்ளது. 
கண்டச்‌ சரிவின்‌ மேல்‌ பகுதியின்‌ படிவுகள்‌ மிக வீரியக்‌ 
கடலாலோ, அல்லது ஆழ்‌ கடல்‌ நீரோட்டங்களாலோ மட்டுமே 
கலைக்கப்படுகின்றன. 


தரையின்‌. படிவுகள்‌ (terrigenous deposits) ஆழ்கடல்‌ 
பகுதியை (&038881 2006) அடைவதில்லை. ஆழ்கடல்‌ பகுதி 2500 
முதல்‌ 3000 மீ. ஆழம்‌ வரை உள்ளது. இந்த ஆழம்‌ வரை 
எரிமலைச்‌ சாம்பலும்‌ விண்வெளித்‌ துகளுமே செல்லுகின்றன. 


கடலின்‌ அழிவு வேலை: காற்று அலைகள்‌, பொங்கோதங்கள்‌,, 
நீரோட்டங்கள்‌ ஆகியவற்றின்‌ காரணமாகவே கடல்‌ அழிவு வேலை 
யில்‌ ஈடுபடுகிறது. 


காற்று அலைகள்‌: (ரப்‌ ௬௧௭8௨) கடற்கரைகளை மோதும்‌ 
போது மேற்பரப்பு அலை பாய்வு இயக்கத்தினால்‌ (81) ஏற்படும்‌ 
அழுத்தத்தாலும்‌ அவற்றால்‌ எடுத்துச்‌ செல்லப்படும்‌ பாறைத்‌ 
திரள்களின்‌ இடிக்கும்‌ இயக்கத்தினாலும்‌ கடற்கரைகளை அரிக்‌ 
கின்றன. 


பல அளவுகளிலுள்ள பாறை உடை பொருள்கள்‌ கொடுங்‌ 
கரைகளின்‌ மேல்‌ (011418) கடலலைகளால்‌ வீசப்படும்போது அலை 
இயக்கத்தை ஊக்குவிக்கும்‌ ஆற்றல்‌ மிக்க அரிப்புச்‌ செயலிகளாகி 
விடுகின்றன. 


கடற்கரைப்‌ பகுதியில்‌ தான்‌ நிலப்‌ பொதியியல்‌ வேலை பெரு 
மளவில்‌ நடைபெறுகிறது: 


" பாய்‌ அலையின்‌ விசை கவனிக்கத்தக்க அளவுள்ளது; நீர்‌ 
கரையை எதிர்க்கும்போது ஏற்படுத்தப்படும்‌ அழுத்தம்‌, பாறைப்‌ 
பாங்கான செங்குத்தான கரைகளில்‌, கரை ஓரப்‌ பகுதியில்‌ தீர்‌ 
ஆழம்‌ அதிகமாக உள்ளபோது, சதுர செ. மீட்டருக்கு 2 அல்லது. 


3228 ல்‌ பொது நிலப்பொதியியல்‌ 


3 கிலோ கிராமுக்கும்‌ அதிகமாக உள்ளது. இத்த்கைய பகுதி 
களில்‌ நீரையும்‌, பாறைத்‌ துண்டுகளையும்‌ மிக உயரம்‌ வரை வீசும்‌ 
சக்தி வாய்ந்த குமுறும்‌ அலைகள்‌ (breakers) உண்டாகின்றன. 
கடல்‌ மட்டத்துக்கு மேல்‌ 20 மீட்டர்‌ உயரத்தில்‌ உள்ள கலங்கரை 
விளக்குக்‌ கட்டடங்களின்‌ கண்ணாடிகளை இவ்வாறு: கடலலையால்‌ 
வீசப்படும்‌ கற்கள்‌ உடைத்துள்ளன. உள்‌ கரையில்‌ களப்பு 
அல்லது நீரடிமணல்‌ திட்டுகள்‌ (811081) இருந்தால்‌ தரை உராய்வின்‌ 
காரணமாக எறிதிரைகளின்‌ தர்க்கும்‌ விசை குறைக்கப்படுகிறது. 
ஆழம்‌ அதிகமானாலும்‌ அலையின்‌ விசை குறைகிறது. ஆகவே, அலை 
இயக்கத்தின்‌ விசை சிறிது ஆழம்‌ வரை மட்டுமே நடைபெறு 
கிறது. திறந்த கடலில்‌, நீரின்‌ ஆழம்‌ 200 மீட்டர்‌ உள்ள வரை 
மேற்பரப்பில்‌ சிற்றலைகளைக்‌ (71றற168) காணலாம்‌. 


செங்குத்தான கடற்கரையைக்‌ தாக்கும்போது அலைகள்‌ 
மிகுந்த விசையைப்‌ பெறுகின்றன. எடுத்துக்காட்டாக, காகா 
ஸஸில்‌ உள்ள காக்ரா (0௨௧௨) எனப்படும்‌ கடற்கரை நகரில்‌ 
7 ஆண்டுகளில்‌ 200 மீட்டர்‌ அகலமான கடற்கரை அரித்து 
அகற்றப்பட்டது. பால்டிக்கடலில்‌ கோல்பெர்க்‌ (Kolberg) 
அருகே கடற்கரை கடலரிப்பால்‌ ஓராண்டில்‌ 0.581 மீட்டர்‌ 
பின்னேகியுள்ள து. பெருங்கடலின்‌ கரையோரங்களில்‌ இதற்கும்‌ 
அதிக அளவு சேதம்‌ உண்டாறெது. “இங்கிலீஷ்‌ சேனலுக்கு” 
(English channel) இரு மருங்கிலும்‌ ஆண்டுக்கு இரண்டு மீட்டர்‌ 
அகலமான நிலப்‌ பட்டைகள்‌ அரித்து அழிக்கப்படுகின்றன. 
பிரான்ஸின்‌ மெடோக்‌ தீபகற்பத்‌தல(Madock Peninsula) 1818ஆம்‌ 
ஆண்டு வாக்கில்‌ ஆண்டுக்கு 75 மீட்டர்‌ அரிப்பு ஏற்பட்டது; 
இதுவே 7844ஆம்‌ ஆண்டு வாக்கில்‌ 35 மீட்டராக உயர்ந்தது. 


பெரும்பாலும்‌ கடற்கரையிலுள்ள பாறைகளைப்‌ பொருத்தே 
கடலின்‌ வேலை நடைபெறுகிறது. உதிரியான பாறை வேகமாக 
றொறுங்கி விழுகிறது. மணற்பாங்கான களிமண்‌ பாறைகள்‌ 
உள்ள கடற்கரைகள்‌ பருவெட்டான பாறை உகல்‌ பொருளைத்‌ 
குருவதில்லை:” சுடினப்‌ பாறைகள்‌ உள்ள கரைகளில்‌ மட்டுமே 
பெரிய துண்டுகள்‌ சேருகின்றன. 


_. பாறைப்‌ படுகைகளின்‌ நிலையும்‌ முக்கியமானது. பாறைகள்‌ 
நிலத்தை நோக்கிச்‌ சாய்ந்துள்ள இடங்களில்‌ அரிப்பு வேகமாக: 
நடக்கிறது; கடலை நோக்கிச்‌ சாய்ந்துள்ள பாறைகள்‌ அவ்வளவு 
விரைவில்‌ அரிக்கப்படுவதில்லை. சமதளமான பாறையில்‌ அரிப்பு 
குறைகிறது; இதில்‌ படிநிலை போன்ற பல மட்டங்களில்‌ பாறை 
தேய்றெது; இப்‌ படிகளால்‌ அலைகளின்‌ விசை தடுத்துக்‌ குறைக்‌ 
கப்படுறெது (படம்‌ 75). 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 229 





படம்‌ 75, டல்‌ அரிப்பால்‌ கரையில்‌ அரிப்பு வடுத்தடம்‌ உண்டாதல்‌, 


செங்குத்தான கடற்கரைகளைத்‌ தாக்கும்‌ கடலலைகள்‌ அவற்‌ 
றில்‌ சமகிடை வாட்டான வெட்டுக்‌ குறிகளை உண்டாக்குகின்றன. 
(படம்‌ 76). இக்குறிகளின்‌ மேல்‌ கவிந்தவாறுள்ள பாறைகள்‌ 
மெல்ல உகலியக்கத்துக்கு உட்பட்டு நசிந்து முடிவில்‌ விழுந்து 
விடுகின்றன. இவ்வாறு கடற்கரைகள்‌ மெல்லப்‌ பின்னேகுகின்‌ 
றன; இதனால்‌ உண்டாகும்‌ தட்டையான திட்டுக்கு அலைஅரி 
மேடை அல்லது தளம்‌ (wave cut terrace) என்று பெயர்‌. 





படம்‌ 76. அரால்‌ கடலில்‌ நிக்கோல்ய்‌ தீவில்‌ அரிக்கப்பட்ட கரை. 


(படம்‌ 77). இந்த மேடைகள்‌ கடல்‌ மட்டத்துக்கு 0-20 மீட்டர்‌ 
ஆழம்‌ வரை உள்ளன; இவை 2 க, மீட்டருக்கும்‌ அதிகமான 
அகலம்‌ உடையன. இவற்றின்‌ சாய்மானம்‌ 7--2£க்கு மேல்‌ 
இல்லை. தனித்துத்‌ தூண்போல்‌ நிற்கும்‌ புகைக்கூண்டு பாறை 


220 பொது நிலப்பொதியியல்‌ 





படம்‌ 77. கடல்‌--அரிமேடை 


களில்‌ (818018) சில மிக விந்தையான உருவங்களைக்‌ கொண்‌ 
டுள்ளன; இவை இத்‌ தளங்களில்‌ உள்ளன. (படம்‌ 78, 79).. 
எடுத்துக்காட்டாக, இத்தகைய தளங்கள்‌ சீரிமியாவீன்‌ தென்‌ 
கரையில்‌ உள்ளன. 





படம்‌ 78, பைகால்‌ ஏரியிலுள்ள யானைத்தும்பிக்கைப்‌ பாறை, 


கடல்‌ மட்டம்‌ வெகுகாலம்‌ வரை ஒரேநிலையில்‌ இருக்குமானால்‌ 
கடற்கரை சிறிது சிறிதாகப்‌ பின்னே எந்த அலையும்‌ தாக்க முடி 
யாத தூரத்துக்குச்‌ சென்றுவிடும்‌. அலைஅரி மேடையில்‌ கடலலை 
களுக்கு எட்டுமாறு உள்ள உகுபொருள்கள்‌ மேலும்‌ உருட்டி மழுக்‌ 
சுப்பட்டும்‌, உடைக்கப்பட்டும்‌ சிறிது சிறிதாக்கப்பட்டவாறே 
உள்ளன. இத்தகைய செயலினால்‌ பாறைக்கல்லாலும்‌ கூழாங்கல்‌ 
லாலும்‌ ஆன கடற்கரைகள்‌ உண்டாகின்றன. 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 231 





படம்‌ 79, கிரிமியாவிலுள்ள விந்தைப்‌ பாறை, 


கடல்‌ நிலத்தின்‌ மேல்‌ புரண்டு செல்லும்‌ கடல்‌ கோப்புக்‌ 
காலத்தில்‌ (17௧18 27288101) கடற்கரைகள்‌ வெகுவேகமாக .அரிக்கப்‌ 
படுகின்றன ; அவற்றில்‌ தளங்களும்‌ செதுக்கப்படுகன்றன. கடல்‌ 
பின்வாங்கிய பிறகு இத்‌ தளங்கள்‌ கடற்படித்‌ தளங்களைப்‌ (56- 
terraces) போல்‌ அமைகின்றன. இத்தகையத்‌ தளங்கள்‌ கருங்‌ 
கடலின்‌ கரையில்‌ வெவ்வேறு உயரங்களில்‌ படிப்படியாக அமைந்‌ 
துள்ளன. மற்றவகைகளில்‌, கடல்‌ பின்வாங்கும்போது வேகமாக 
எழும்‌ கரைகளின்‌ மேல்‌ கவிழ்ந்து தொங்கியபடி அமைந்துள்ள 
ஆற்றுப்பள்ளத்தாக்குகளைக்‌ காணலாம்‌. ஸக்காலின்‌ தீவின்‌ 
(Sakhalin island) மேற்குக்‌ கரையில்‌ இவ்வாறு நிகழ்ந்தது. இங்‌ 
குள்ள மேற்குக்‌ கரை சில ஆண்டுகளுக்கு முன்‌ வேகமாக 
எழுந்தது. S 


கடல்‌ தன்‌ பெளதிக இயக்கத்தோடு வேதியியல்‌ இயக்கமும்‌ 
உடையது; இதனால்‌ பாறைகளின்‌ சிதைவு வேகமாக்கப்படுகிறது. 


உயர்‌, தாழ்‌, பொங்கோதங்கள்‌ (High and low tides): ஆறு 
மணி பன்னிரெண்டு நிமிட இடை நேரம்‌ விட்டு விட்டு இயங்கு 
இன்றன. இவை காற்று அலைகளின்‌ கூடவே கடற்கரைகளை அரிக்‌ 
இன்றன. பொங்கோதங்கள்‌ இயங்கும்‌ கடற்கரைகளில்‌ இரண்டு 
அரிப்புக்‌ குறிகளும்‌ (௦101188), அலை அரி தளங்களும்‌ (terraces) 
உண்டாகின்றன. காற்று அலைகள்‌ மட்டும்‌ இயங்கும்‌ கடற்கரை 


252 பொது நிலப்பொதியியல்‌ 


களில்‌ ஓர்‌ அரிப்புக்‌ குறியும்‌, ஓர்‌ அலை அரிதளமும்‌ மட்டுமே உண்‌ 
டார்கன்றன்‌. 

ஆறுகள்‌ கடலில்‌ கலக்கும்‌ இடங்களிலும்‌, விரிகுடாக்களிலும்‌, 
குறுயெ கடற்‌ கால்களிலும்‌ (81215) பொங்கோதங்களின்‌ வேலை 
கவனிக்கத்‌ தக்க அளவு நடைபெறும்‌: இவை விரிகுடாக்களின்‌ 
தரையிலும்‌, கடற்கால்களின்‌ தரையிலும்‌ ஆழ்பள்ளத்தாக்குகளை, 
(canyon) வெட்டுகின்றன; ஆற்றின்‌ கடல்வாய்களில்‌ கழிமுகங்‌ 
களும்‌ (021128) கழிமுகத்தீவுகளும்‌ உண்டாவதைத்‌ தடுக்கின்றன. 
அதனால்‌ ஆறு கடலில்‌ கலக்கும்‌ இடங்கள்‌ கடல்‌ வாய்களாகின்றன 
(estuaries). 

கடல்‌ நீரோட்டங்களும்‌ பெருஞ்சேதம்‌ விளைவிக்கின்றன. 
எடுத்துக்காட்டாக, ஸ்கேண்டினேவியாவின்‌ கரையோரங்களில்‌ 
பல நூறு மீட்டர்‌ ஆழமும்‌, 275 ௫. மீ. அகலமும்‌ உடைய கல்‌ஃப்‌ 
நீரோட்டம்‌ ஆழமற்ற நீர்‌ பகுதியிலும்‌, கண்டச்சரிவின்‌ மேல்பகுதி 
களிலும்‌ உள்ள எல்லாச்‌ சிறுதூள்களையும்‌, பல ஆயிரம்‌ ௫. மீ. 
தொலைவுகளுக்குக்‌ கடத்திச்‌ சென்றுவிடுகிறது. 

காற்று அலைகள்‌ கடற்கரைக்கு இணையாகவும்‌, நேர்‌ குறுக்கா 
கவும்‌ கடல்தரைப்‌ படிவுகளைக்‌ கடத்திச்‌ செல்கின்றன. கடற்‌ 
கரைக்கு நேர்‌ குறுக்காகக்‌ கடத்திச்‌ செல்லப்படும்‌ படிவுகள்‌, ஓத 
இயக்க (6௦௦) அலைகளைவிடப்‌ பெருமளவில்‌ கரை அணுகு அலைகள்‌ 
(on coming waves) வரும்போது, கரையின்‌ மேல்‌ குவிக்கப்படு 
கின்றன. இந்த இரண்டு வகை அலைகளுக்கும்‌ இடையே சமநிலை 
உள்ளபோது கரையிலிருந்து எவ்வளவு பொருள்‌ கடலை நோக்கிச்‌ 
செல்கிறதோ அதே அளவு கரையை நோக்கியும்‌: வருகிறது. ஒத 
இயக்க அலைகள்‌ மிகும்போது படிவுப்பொருள்கள்‌ கடலுக்குள்‌ 
கடத்திச்‌ செல்லப்படுகின்றன. கடலலைகள்‌ கரைக்குச்‌ சாய்வான 
திசையில்‌ வந்து மோதும்போது படிவுப்‌ பொருள்கள்‌ கரைக்கு 
இணையான திசையில்‌ அடித்துச்‌ செல்லப்படுகின்றன (படம்‌ 80). 

8 





படம்‌ 80, கடற்கரையில்‌ கூழாங்கற்கள்‌ இடம்‌ பெயரும்‌ விதம்‌. அம்புக்குறி காற்று 
வீசும்‌ திசையைக்‌ குறிக்கும்‌, 
1-1 குறுக்கு அலை முகடு, 
1-11 கடற்கரை விளிம்பு 
1, 2, 3,—6-கூழாங்கல்லின்‌ பாதை, 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 233 


பருவெட்டான படிவுப்‌ பொருள்கள்‌ கடலலைகளால்‌ கடத்திச்‌ 
-செல்லப்படும்போதே வகைப்படி பிரிக்கப்படுகின்றன. பருவெட்‌ 
பான துகள்கள்‌ கரைக்கு அருகே விடப்படுகின்றன. சிறுதுகள்கள்‌ 
.இன்னும்‌ சற்றுதூரம்‌ கொண்டு செல்லப்படுகின்றன; களிமண்‌ 
போன்ற மிகச்‌ சிறுதுகள்கள்‌ வெகுதூரம்‌ வரை அடித்துச்‌ செல்லப்‌ 
படுகின்றன. 8-10 மீட்டர்‌ ஆழத்துக்கும்‌ அடியிலுள்ள கடலடிப்‌ 
பொருள்களை (0௭11௦1௦ material) விசைமிக்கப்‌ புயல்களால்தான்‌ 
நகர்த்த முடியும்‌. 


கான்க்ரீட்‌ இப்பைகளைக்‌ கொண்டு கட்டப்பட்ட கரையணை 
- களாலும்‌ (EMmbankments) கரை விலகயெவாறு கட்டப்பட்ட 
தடை கரைகளாலும்‌ (ஒbreakwaters or bars) அலைகளைத்‌ தடுத்து, 
-அவை கரையை அரிக்கா மல்‌ காக்கின்றனர்‌. 


கடலின்‌ ஆக்க வேலைகள்‌: கடல்‌ அழிவு வேலைகளை மட்டுமே 
“செய்வதில்லை. தான்‌ அரித்தெடுக்கும்‌ பொருள்களைக்‌ கடற்கரை 
களின்‌ ஆழம்‌ குறைந்த எல்லா இடத்திலும்‌, கரையோரம்‌ நெடுகி 
_லும்‌ படிவாக்குகிறது. ' ர 


மென்மையான சாய்வுடைய கரைகளின்மேல்‌ தள்ளப்படும்‌ 
பருவெட்டான பொருள்களின்‌ குவிப்பால்‌ கரை விலகிய மணற்‌ 
. தடைகள்‌. (011-806 bar) உண்டாகின்றன (படம்‌ 81). இக்‌ கரை 
களுக்குக்‌ கொண்டுவரப்படும்‌ படிவுப்‌ பொருள்கள்‌ அடித்துச்‌ செல்‌ 
-லப்படுவதில்லை. இப்‌ படிவுப்‌ பொருள்கள்‌ 10-12 மீட்டர்‌ அகல 
. மான தடைக்கரைகளாக வளர்கின்றன. சிலபோது பல தடை 
கரைகள்‌ இணை இணையாக உண்டாகின்றன. கடலுக்கு வெகு 
தூரத்தில்‌ உள்ளவை புயல்‌ காலங்களில்‌ ஆக்கப்படுகின்றன. அருகி 
. அள்ளவை வன்மை குறைந்த அலைகளால்‌ கட்டப்படுகின்றன. 


\ 
படம்‌ 81. கரை விலகு மணல்தடை, 


கடல்‌ தரையிலும்‌ படிவுப்பொருள்கள்‌ படிகன்றன. இவற்‌ 
-றைக்‌ கரை உகல்‌ வகை (11110721), ஆழம்ற்ற நீர்வகை, ஆழ்கடல்‌ 
. வகை என்று பகுக்கலாம்‌; 
கரை ஓட்டப்‌ பகுதியிலுள்ள உகல்பொருள்களை அலைகள்‌ இடை 
-விடாது அடித்து அலைத்து வகைப்படுத்துகின்றன. கரைக்கு. வெகு 


234 பொது நிலப்பொதியியல்‌ 


அருகே உள்ள பகுதியில்‌ உகல்‌ பொருள்கள்‌ அதிகமாக உருட்சி 
பெறாத நிலையில்‌ உள்ள பாறைத்திண்மப்‌ பொருள்களாக 
உள்ளன. கரைக்கு அடுத்தபடி கூழாங்கற்களும்‌,. அதையடுத்து 
சரளைக்கற்களும்‌, அதற்கப்பால்‌ மணலும்‌ படிகின்றன. கரையை 
விட்டுத்‌ தூரம்‌ செல்லச்‌ செல்ல மணல்‌ சன்னமாகிக்‌ கொண்டே 
போவதைக்‌ காணலாம்‌ (படம்‌ 82). கரை உகல்‌ ஓட்டப்பகுதி: 
யில்‌ படிவுப்‌ பொருள்கள்‌ சாய்வான படுகைகளாகப்படிந்துள்ளன. 
கரைக்கு அருகே 0. 1 மி. மீட்டருக்கும்‌ குறைவான விட்டமுடைய 
சிறுதுகள்கள்‌ படிவதில்லை; ஆனால்‌, துகள்நீந்து நிலையில்‌ (i 8ய8றசர- 
8100) எடுத்துச்‌ செல்லப்பட்டு கண்டத்திட்டின்‌ தரையில்‌ 20 முதல்‌ 
200 மீட்டர்‌ வரையுள்ள ஆழங்களில்‌ படிகன்றன. 


Sea level 





படம்‌ 82. கடலில்‌ நிலம்‌--ஈன்‌ படிவுகள்‌ பரவியுள்ள விதம்‌. 
1. கூழாங்கற்கள்‌; 2. சரளைக்கல்லும்‌ பெருக்துகள்‌ மணலும்‌; 3. ஈடுத்தர 
அளவுடையமணல்‌; 4, நுண்மணல்‌; 5. களிவயமணல்‌; 6. களிமண்‌. 


படத்தில்‌ 568 ]evel—sடல்‌ மட்டம்‌ 


கண்டத்‌ இட்டுப்‌ படிவுகள்‌, மணல்‌, களிமண்‌, மற்றும்‌ எப்போ 
தாவது குழைசேறு (௦௦26) ஆ௫யெவற்றால்‌ ஆனவை. இவற்றில்‌: 
எப்போதும்‌ உயிர்மப்‌ பொருள்கள்‌ உள்ளன. கடல்‌ வாழ்‌ தாவ: 
ரங்கள்‌ கண்டத்‌ திட்டையில்‌ செழிப்பாக வளருகின்றன. இதனால்‌ 
இங்கு கடல்‌ வாழ்‌ உயிர்களுக்குத்‌ தக்க சூழ்நிலை அமைகிறது. இப்‌ 
பகுதியிலுள்ள படிவுகள்‌ தெளிவான. அடுக்கமைப்பு உடையன; 
சீரற்ற அல்லது சாய்வான அடுக்கமைப்பு எப்போதும்‌ காணப்படு 
வதில்லை. இதற்கு விதிவிலக்காகச்‌ செங்குத்தாகக்‌ கடலுள்‌ சரிந்‌ 
துள்ள பவளத்திட்டுகளின்‌ சரிவுகளில்‌ படிவு ஆக்கம்‌ சீரற்ற முறை 
யில்‌ நடக்கிறது. ஆலைகளின்‌ எதிர்மாறான அச்சுகளாகிய அலைச்‌ 
சுவடுகள்‌ (110168) கரைவுகல்‌ ஓட்டப்பகுதியின்‌ மிகவும்‌ ஆழமற்ற 
பகுதிகளில்‌ காணப்படுகின்றன. இவை பல உருவங்களைக்‌ கொண்‌. 
டிருந்தாலும்‌, ஆறுகளிலும்‌, பாலஷ்நிலங்களிலும்‌ காணப்படும்‌ 
மணல்‌ அலைமேடுகளுக்கு மாறாக எப்போதும்‌ சமச்‌ சீர்மையுடைய 
உருவம்‌ கொண்டுள்ளன. 


கண்டங்களிலும்‌ தீவுகளிலும்‌ கண்டத்‌ திட்டுப்பகுதியில்‌ 
படிவுப்‌ பொருள்கள்‌ ஓர்‌: அகலமான பட்டைபோல்‌ படிந்துள்ளன , 
இப்‌ பட்டையின்‌ சராசரி அகலம்‌ 250 இ. மீ; ஆறுகள்‌ பெருமளவு 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 225: 


வண்டலைக்‌ கடலுக்குக்‌ கொண்டு வரும்‌ இடங்களில்‌ இப்பட்டை. 
600 க. மீ. வரை அகலம்‌ உள்ளது. கண்டத்‌ திட்டை குறுகலாக" 
இருக்குமானால்‌ தரையீன்‌ மண்ணும்‌, நீரோட்டங்களால்‌ அப்புறப்‌ 
படுத்தப்படாமல்‌ இருக்கும்போது, கண்டத்திட்டையில்‌ படிகிறது. 
வலிமைமிக்க நீரோட்டங்கள்‌ உள்ள இடத்தில்‌ இட்டையிலுள்ள 
படிவுப்பட்டை திடுமென முடிவுறுறெது. 

கண்டத்‌ திட்டையில்‌ நிலம்‌ ஈன்‌ படிவுகளோடு உயிர்மவய, 
மற்றும்‌ வேதியியல்‌ வயப்‌ படிவுகளும்‌ படிகன்றன. 


கண்டச்‌ சரிவிலும்‌,. ஆழ்கடல்‌ பகுதியிலும்‌ படியும்‌ படிவுகள்‌ 
பெரும்பாலும்‌ உயிர்ம வகையின; இவற்றில்‌ கலந்துள்ள கனிமப்‌ 
பொருள்‌ மிகச்‌ சிறிதே. இவ்வுயிர்மப்‌ படிவுகள்‌ கடலில்‌ வாழும்‌ 
பல வகையான உயிர்களால்‌ உண்டாக்கப்படுகின்றன. கடல்‌: 
தரையில்‌ பலவிதமான *ஆல்கா”க்களும்‌, கடல்‌* “லில்லி” களும்‌ கடல்‌ 
பஞ்சுகளும்‌ (sponge); “பிரையோ ஜோவா” (600208) உயிரினங்‌ 
களும்‌, பவள வகைகளும்‌ (வெம்மையான நீரில்‌) இப்பி இனங்‌ 
களும்‌ (30011081:8), இகைனாய்டுகளும்‌ (8014௦108) வாழ்கின்றன. 


உயிர்ம வயப்‌ படிவுப்‌ பொருள்களின்‌ ஆக்கத்தில்‌ பவளத்‌. 
திட்டுகளைக்‌ கட்டும்‌ பவளப்‌ பூச்சிக்‌ கூடுகள்‌ மிக முக்கிய பங்கு ஏற்‌: 
கின்றன. பவளப்‌ பூச்சிகளும்‌, “ஆல்கா”க்களும்‌ வழக்கமான 
உவர்ப்புத்‌ தன்மையும்‌, வெம்மையும்‌ உடைய கடலில்‌ 20-45 
மீட்டர்‌ ஆழத்துக்குள்‌ நன்றாக வளர்கின்றன. பவளத்‌ திட்டுகள்‌, 
கண்டங்கள்‌, மற்றும்‌ தீவுகளின்‌ கரைகளை ஒட்டினாற்போலும்‌, ஆழ 
மற்ற கடலினுள்‌ இன்னும்‌ சற்று தொலைவிலும்‌ கூட வளர்‌ 
கின்றன. 


நீடித்து நிகழும்‌ நில எழுச்சியின்போது பவளத்‌ திட்டுகளின்‌: 
வளர்ச்சி நின்று விடுகிறது. கடல்‌ தரை மெல்ல மூழ்கும்போது 
'அடிப்பகுதிகளில்‌ உள்ள பவளப்‌ பூச்சிகள்‌ மட்டும்‌ இநீந்துவிடு 
கின்றன. இறந்த பவளத்திட்டுப்‌ பாகங்களை அலைகள்‌ அரிக்‌ 
கின்றன; அரித்துச்‌ சுண்ணவய மணல்களாகவும்‌, வண்டலாகவும்‌ 
மாற்றுகின்றன. 


சில ஆல்காக்கள்‌ கடல்‌ நீரில்‌ இருந்து சுண்ணச்‌ சத்தை 
உறிஞ்சி அவற்றின்‌ தண்டுகளில்‌ படிய வைக்கின்றன. இத்தகையத்‌ 
தண்டுகள்‌ நசிவடைவதால்‌ சுண்ணப்‌ பாறைப்‌ படலங்கள்‌ உண்‌ 
டாகின்றன. பண்டைய படிவுகளில்‌ மிகப்‌ பரவலாக உள்ள 
கிளிஞ்சல்‌ சுண்ணப்‌ பாறைகள்‌ இப்பிவகை (1100110818) உயிர்களின்‌ 


236 பொது நிலப்பொதியியல்‌ 


ிளிஞ்சல்களால்‌ ஆனவை. ஆழ்கடல்‌ பகுதிகளில்‌ மிதக்கும்‌ 
கடலுயிர்கள்‌ (0121121008) உயிர்மவயக்‌ குழைசேறாக (௦026) மாறு 
இன்றன.  ' 


சில பகுதிகளில்‌ வேதியிய வய, மற்றும்‌ உயிர்‌ வேதியிய வய 
படிவுப்‌ பொருள்கள்‌ சேருகின்றன. உயிர்களின்‌ எலும்புக்‌ கூடுகள்‌ 
விழுந்து படிவதால்‌ உண்டாகும்‌ சுண்ணவய சிலிகாவய மறு படிவு 
கள்‌ இவ்வகைப்‌ படிவுகளே; இவை மாகடலிலிருந்து தடைக்‌ கரை 
களால்‌ பிரிக்கப்பட்டு கரையோரமாக ஆற்றின்‌ முகவாயிலுள்ள 
அழுவ ஏரிகள்‌, உப்பங்‌ கழிகள்‌, விரிகுடாக்கள்‌ போன்ற இடங்‌ 
களிலுள்ள நீரில்‌ பெரும்பாலும்‌ படிகின்றன. இவை உப்புச்சத்து 
அதிகரிப்பால்‌ படிவாக்கப்பட்டுகின்றன. இத்தகையத்‌ தோற்றப்‌ 
பாடு வரண்ட வெப்ப தட்ப நிலையுடைய இடங்களில்‌ காணப்படு 
-இறது; எடுத்துக்காட்டாக, காஸ்பியன்‌ கடலின்‌ கிழக்குக்‌ கரையி 
அள்ள கரா-போகாஜ்‌-கோலில்‌ (Kகாக-Boஜgaz-G1) இவ்வாறு 
.நிகழ்வதைக்‌ காணலாம்‌. 


எரிமலைகளிலிருந்து வெளியே உமிழப்படும்‌ பொருள்கள்‌ கடல்‌ 
பபடிவுகளாவதை முக்கியமாக ஆழ்கடல்‌ பகுதிகளில்‌ காணலாம்‌; 
இங்கு தரையீன்‌-படிவுகள்‌ சேருவதில்லை. மேலும்‌, 'விண்வெளித்‌ 
.அரசுகளும்‌ விண்‌ கற்களும்‌ (உற்கம்‌) கூட கடலில்‌ விழுந்து” படி 
கின்றன. 


கண்டத்‌ திட்டுப்‌ படிவுப்‌ பட்டைக்கு அப்பாலுள்ள கண்டச்‌ 
சரிவுகளில்‌ நீலம்‌, சிவப்பு, பச்சை நிறமான சன்னமான நிலம்‌- 
.ஈன்‌-படிவுகள்‌ காணப்படுகின்‌ றன. 


அட்லாண்டிக்‌ கடல்‌ தரையில்‌ - பெரும்‌ பகுதிகளில்‌ நீலமண்‌ 
(Blue mud) படிந்துள்ளது. சிலபோது இது கண்டத்‌ திட்டுப்‌ 
பகுதியிலும்‌ கூடக்‌ காணப்படுகிறது. நேப்பில்ஸ்‌ விரிகுடாவில்‌ 
-(Naple® Bay) 15 மீட்டர்‌ ஆழத்தில்‌ உள்ளது. இந்த மண்‌ 5120 
மீட்டர்‌ ஆழத்தில்‌ இருந்தும்‌ எடுத்து வரப்பட்டுள்ளது. பெர்ரிக்‌ 
ஆக்சைடு கலந்துள்ளதால்‌ இவற்றின்‌ மேல்‌ படலங்கள்‌ சிவப்பு 
அல்லது பழுப்பு நிறம்‌ உடையன, மற்றப்‌ பகுதிகள்‌ நீலநிற 
முடையன. இந்த மண்ணில்‌ 97சதவீதம்‌ களிமண்‌ துணுக்குகளால்‌ 
ஆனது. சிலபோது களிமண்‌ துணுக்குகளுக்குப்‌ பதிலாக 
கார்பொனேட்‌ சத்து அதிகமாவதும்‌ உண்டு. குவார்ட்ஸ்‌ துகள்‌ 
களின்‌ அளவு குறைவாக உள்ளது. நீலமண்ணை நீரிலிருந்து 
வெளியே எடுத்ததும்‌ ஹைட்ரோஜன்‌ சல்பைடு போல்‌ நாற்ற 
மடிக்கிறது. உயிர்மப்‌ பொருள்களின்‌ நசிவால்‌ இவ்வாறு ஏற்படு 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 227 


கிறது. இந்த மண்ணிலுள்ள ஹைட்ரோஜன்‌ சல்பைடும்‌, இரும்பும்‌: 
சேர்ந்து பெர்ரஸ்‌ சல்யைடை.—(£errous sulphide) உண்டாக்கு 
கின்றன; இது அவ்வப்போது பைரைட்‌ (றாரீ6) படிகங்களாக 
வீழ்படிகிறது. 


நீலமண்‌ கலந்துள்ள பரப்பளவில்‌ 1 சதவீதத்துக்குச்‌ சமமான 
பரப்பளவில்‌ சிவப்பு மண்‌ (£௪0 மயம்‌) படிந்துள்ளது, இது அட்‌ 
லாண்டிக்கில்‌ அமேஜான்‌ ஆற்றின்‌ வாயின்‌ எதிரிலும்‌, ப௫பிக்கில்‌ 
யாங்ட்ஜீ ஆற்றின்‌ (302126) வாயின்‌ எதிரிலும்‌ படிந்து உள்ளது. 
இந்த ஆறுகள்‌ செம்மண்‌ நிலத்தை அரித்து வருவதால்‌: 
இம்மண்‌ படிவு ஏற்படுகிறது என்பது கண்கூடு, இதன்‌: 
சிவப்பு நிறம்‌ பெர்ரிக்‌ ஆக்ஸைடினால்‌ உண்டாகிறது. 
இதன்‌ கூட்டமைப்பு மிகவும்‌ மாறுபடுகிறது; சாதாரண: 
மாக, இது நீல மண்ணை விடக்‌ குறைவான களிமண்‌ துணுக்குகளை 
உடையது (70 சதவீதம்வரை). இவற்றில்‌ 60. சதவீதம்‌ வரை 
கார்பொனேட்டாக உள்ள வகைகளும்‌ காணப்படுகின்றன. 
இதில்‌ எப்போதும்‌ சிறிதளவு குவார்ட்ஸ்‌ உள்ளது. நீலமண்ணைப்‌ 
போல்‌, இது கடல்வாழ்‌ உயிர்களின்‌ உடல்களை உடையது. 

பச்சைமண்‌ அல்லது மணல்‌ (2௦60 mud) 180—2300 மீட்டர்‌ 
ஆழம்‌ வரை உள்ள கண்டச்‌ சரிவின்‌ மேல்‌ பகுதிகளில்‌ உள்ளது; 
இதன்‌ பச்சை நிறம்‌ க்ளாகோனைட்‌ (218000111௦) என்னும்‌ கனி' 
மத்தால்‌ ஆனது; இது உயிர்ப்‌ பொருள்களின்‌ சிதையினால்‌ உண்‌ 
டாகும்‌ உயிர்மப்‌ பொருள்களின்‌ ஈடுபாட்டால்‌ உண்டாகிறது. 
பச்சை மண்‌ சிவப்பு அல்லது: நீல மண்ணைவிட குறைந்த அளவு 
களிமண்‌ துகள்களையே உடையது; இந்த அளவு 48 சதவீதத்‌. 
துக்கும்‌ அதிகமாக இருப்பதில்லை. இதற்கு மாறாகச்‌ சுண்ணச்சத்து: 
அதிகமாக உள்ளது; சிலபோது 50-60 சதவீதம்‌ வரை சுண்ணச்‌ 
சத்து உள்ளது. புவியியல்‌ வரலாற்றில்‌ எல்லாக்‌ காலங்களிலும்‌ 
களாகோனைட்‌ படிவுகள்‌ படிந்துள்ளன. ஆனாலும்‌, இவை கிரிடே. 
ஷியஸ்‌ காலத்திலும்‌ அதன்பிறகும்‌ தான்‌ அடிக்கடி படிந்துள்ளன. 


எரிமலைத்‌ தீவுகளைச்‌ சுற்றிலும்‌ எரிமலை இயக்கமுடைய பகுதி 
களை அடுத்துள்ள கடற்கரைப்‌ பகுதிகளிலும்‌ எரிமலை, மணலும்‌, 
மண்ணும்‌ காணப்படுகின்றன. எரிமலைகளால்‌ உமிழப்படும்‌ 
பொருள்கள்‌ கடலடிப்‌ படிவுகளுடன்‌ கலந்து விடுவதுண்டு; இத: 
னால்‌ கடலடிப்‌ படிவுகள்‌ மாசுறுவதாகச்‌ சொல்லலாம்‌. 


பவளத்‌ திட்டுகள்‌ அமைந்துள்ள தீவுகளிலோ தடைக்கரைத்‌ 
இட்டுகளை உடைய நீண்ட கரைகளிலோ பவளவய மணலும்‌, 


238 பொது நிலப்பெரதியியல்‌ 


மண்ணும்‌ காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, ஆஸ்டி 
ரேலியா கண்டத்தின்‌ கிழக்குக்‌ கடற்கரையின்‌ மிக நீண்ட பகுதி 
யில்‌ கிரேட்‌ பேரியர்‌ ரீப்‌” (Great Barrier Reef) எனப்படும்‌ 
தடைக்கரைத்‌ திட்டு உள்ளது. இவ்‌ வகைப்‌ படிவுகள்‌ மிகுவெப்‌ 
பப்‌ பகுதியில்‌ (110ற1௦8] றaரt) உள்ள பஸிபிக்‌ கடல்‌ அடித்தரையில்‌ 
குறிப்பாகப்‌ பேரளவில்‌ காணப்படுகின்றன. பவள மண்ணில்‌ 
“பெரும்பங்கு சுண்ணவயப்‌ பொருளாலானது; இதில்‌ மிகச்சிறி 
.தளவு களிமண்‌ துணுக்குகள்‌ கலந்துள்ளன. 


ஆழ்கடல்‌ பகுதியில்‌ பெரும்பாலும்‌ உயிர்மப்‌ பொருள்கள்‌ 
சேருவதால்‌ படிவுகள்‌ உண்டாகின்றன. இப்‌ படிவுகளிலுள்ள 
கனிம மாசுகள்‌ எரிமலைச்‌ சாம்பலும்‌ விண்வெளித்துகளுமே. 
குழை சேறுகள்‌ (௦௦265) அவற்றில்‌ மிகுதியாக உள்ள கடல்வாழ்‌ 
உயிர்களின்‌ . பெயரையே (பொராமினிபெரா, ப்டீரோபாட்‌, 
டையாடம்‌, ரேடியோ லேரியா) பெறுகின்றன. 


சிவப்பு ஆழ்கடல்‌ மண்‌ (ரed abyssal mud) : மாகடலின்‌ 
மிக ஆழமான (4800-5,200 மீட்டர்‌) பகுதிகளில்‌ உள்ளது. 
கண்டச்‌ சரிவிலுள்ள (௧113௨1) சிவப்பு மண்ணைப்போல்‌ அல்லாது 
இது மிகப்‌ பரவலாகப்‌ படிந்துள்ளது. இவை இரண்டும்‌ சேர்ந்து 
,நீலமண்‌ பரவியுள்ள பரப்பைப்போல்‌ நான்கு மடங்கு அதிகமான 
பரப்பைக்‌ கவர்ந்துள்ளன. இந்த மண்ணின்‌ நிறம்‌ தெளிவான 
நல்ல சிவப்பு முதல்‌ *சகலெட்‌” நிறம்‌ வரை மாறுபடும்‌; ல இடங்‌ 
களில்‌ நீல நிறமாகவும்‌ இருக்கும்‌. இது ஈரமாக உள்ளபோது 
'மென்மையாகவும்‌ குழைமத்தன்மை_ பெற்றும்‌, உலர்ந்த பிறகு 
கடினமாகவும்‌ நொறுங்கும்‌ தன்மை பெற்றதாயும்‌ உள்ளது. இது 
எரிமலைச்‌ சாம்பல்‌ நசிவதால்‌ உண்டாகிறது; இதில்‌ சிறிதளவு 
நிலம்‌-சன்‌ துகள்களும்‌ ஃபொராமினிபெரா, ப்ளேங்ட்டான்கள்‌ 
ஆகியவற்றின்‌ கரையாத எச்சப்பொருள்களும்‌ சிறிதளவு அடங்கி 
யுள்ளன. மாகடலின்‌ சில பகுதிகளில்‌ ரேடியோ லேரியன்கள்‌, 
டையேடம்கள்‌ ஆகியவற்றின்‌ சிலிகாவய எ லும்புக்கூடுகளும்‌, ஆழ்‌ 
கடல்‌ மண்ணின்‌ கூட்டமைவில்‌ முக்கியப்‌ பங்குகொள்கின்றன; 
இதேபோல்‌ மேங்கனீஸ்‌ திரளைக்‌ கற்களும்‌ (௩௦01௦8) இங்குமங்கும்‌ 
காணப்படுகின்றன. ' 


மிகப்‌ பரவலான பகுதிகளை எடுத்துக்‌ கொண்டால்‌ . கடலியற்‌ 
படிவுகள்‌ பல படித்தான தன்மை உடையன. இப்‌ படிவுகளின்‌ 
படுகைவய, பாலை றவய கூட்டமைவுகளும்‌ இவற்றிலுள்ள 
உயிர்மவய மாசுகளின்‌ அளவும்‌, ஆழம்‌, நீரோட்டங்கள்‌, - கரையி 
லிருந்து: தூரம்‌; நீரின்‌ உவர்ப்புத்‌ தன்மை போன்ற பல காரணக்‌ 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 239 


கூறுகளைப்‌ பொருத்துள்ளன. பாறைகள்‌ நிறைந்த கடற்கரை 
களில்‌ படிவுகள்‌ பெரிய பாறைத்‌ துகள்களாக உள்ளதைக்‌ காண 
லாம்‌. கடலினுள்‌ செல்லச்‌ செல்ல இவை நன்றாக உருட்ச பெற்ற 
கூழாங்கற்களாகவும்‌, அதற்கும்‌ உள்ளே குவார்ட்ஸ்‌ துகள்கள்‌ 
நிறைந்த மணல்‌ படிவுகளாகவும்‌ மாறுவதைக்‌ காணலாம்‌. 
இன்னும்‌, கடலினுள்‌ போகப்‌ போக மணல்‌ படிவுகள்‌ களிமண்‌ 
'ணுக்கும்‌ வண்டல்‌ மண்ணுக்கும்‌ இடம்‌ கொடுத்துவிடுகின்றன. 


இப்‌ படிவுகள்‌ ஒவ்வொன்றும்‌ தனித்தனியான பாறைவயப்‌ 
பண்புகளை உடையன. அதாவது, இவை தனித்தனியான படிவுப்‌ 
படிநிலைகளில்‌ (1804௦8) உள்ளன. மேலே விவரித்த படிவுப்படி 
நிலைகளின்‌ பரப்பீடு கடலியற்படிவுகளின்‌ தனிக்கூறு ஆகும்‌, ஆனால்‌, 
புவிப்பொருக்கில்‌ பிறழ்ச்சிகளை உண்டாக்கும்‌ கண்ட வளர்ச்சி 
(epeirogenic) மாறுபாடுகள்‌ நிகழ்வதால்‌, ஒரே இடத்திலும்‌ கூட 
காலப்போக்கில்‌ படிவுப்‌ படிநிலையில்‌ மாறுபாடுகள்‌ உண்டா 
வதுண்டு. ஒரு நிலப்பகுதி கடல்மட்டத்தின்‌ அடியில்‌ அமிழும்‌ 
போது அதன்‌ கடற்கரை நீருள்‌ மூழ்கிவிடும்‌. கடற்கரைப்பட்டை 
நிலத்தின்‌ உட்பகுதியை நோக்கிச்‌ செல்லும்‌. இதனால்‌, மிகப்‌ பரு 
வெட்டான படிவுகள்‌ மெல்ல மெல்லக்‌ கடல்‌ போகும்‌ திசையி 
லேயே நகர்ந்து செல்லும்‌. முடிவில்‌, பருவெட்டான படிவுகள்‌ 
வரவரச்‌ சன்னமான படிவுகளால்‌ மூடப்படும்‌ (படம்‌ 83). இதற்‌ 
குக்‌ கடல்‌ கோப்பு (நிலக்‌ கவர்வு) வகைப்படிவு வரிசை (17818 27௦8- 
sive series) என்று பெயர்‌. ஏனெனில்‌, கடலின்‌ ஒரு பகுதி ஆழ 
மாவதால்‌ கடல்‌ நிலத்தின்‌ மேல்‌ தடம்‌ மீறிச்‌ செல்வது போல்‌ 
தோன்றுகிறது. 





படம்‌ 83. கடல்‌ நிலத்தின்‌ மேல்‌ மீறிச்செல்வதால்‌ ஏற்படும்‌ படிவு நிலைகள்‌, 


1. சரளை; 2. மணல்‌; 3. களி; 4, சுண்ணப்‌ பாறை 


கடல்‌ பின்வாங்கும்போது இதற்கு நேர்மாறாக நிகழ்கிறது. 
பருவெட்டான படிவுப்‌ பொருள்கள்‌ கடல்‌ செல்லும்‌ திசையில்‌ 
நகரும்‌; ஆகவே, அவற்றைவிடச்‌ சன்னமான படிவுகளின்மேல்‌ 
படியும்‌. இந்தவகையில்‌ அடிப்ப்ட:லங்கள்‌ மிகவும்‌ சன்னமாகவும்‌, 
மேல்படலங்கள்‌ மிகவும்‌ பருவெட்டாகவும்‌ உள்ளன; இதற்குப்‌ 
பின்வாங்கு படிவுகள்‌ (1621688176) என்று பெயர்‌. ல 


£240 பொது நிலப்பொதியியல்‌: 


புவிப்பொருக்கில்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ நிகழும்‌ உருவமாற்றங்‌ 
களுடன்‌ கடல்‌ நிலத்தின்‌ மேல்‌ மீறிச்‌ செல்வதும்‌ பின்வாங்குவதும்‌ 
கூடவே நிகழக்கூடும்‌. இதனால்‌ ஒருவகையான படிநிலையிலுள்ள" 
படிவுகள்‌, மற்றொரு வகையான படிநிலையிலுள்ள படிவுகளின்மேல்‌ 
உள்ளதுபோல்‌ மாறி மாறிப்‌ படியக்கூடும்‌. 


நெடுங்காலப்‌ போக்கில்‌, கடலின்‌ ஆக்க வேலைகளும்‌ அழிவு 

* வேலைகளும்‌ சேர்ந்து கடற்கரைகளின்‌ ' உருவத்தையே மாற்றிவிடு 
இன்றன. கண்டங்களை அரித்து மமுக்குவதாலும்‌, கடற்குழிவுகளில்‌ 
படிவுகளைப்‌ படியவைப்பதாலும்‌ புவிப்பரப்பின்‌ புடைகூறுகளைச்‌ 
சமமாக்கி விடுகின்றன. கடல்களில்‌ பாறைப்பொருள்கள்‌ சேருவது 
காலம்‌ தொடங்கியபோதே தொடங்கியது. இன்று இப்பாறைகள்‌ 
தடிப்பான படிவு வரிசைகளாகப்‌ புவிப்பொருக்கின்‌ மேல்‌ பகுதி 
களாக உள்ளன. 


ஏரிகள்‌ சதுப்பு நிலங்களின்‌ நிலப்பொதியியல்‌ வேலை 


ஏரிகள்‌ : ஏரிகள்‌ கண்டங்களின்‌ மேலுள்ள நீர்ப்படலங்கள்‌. 
இவை நேர்முகமாகக்‌ கடலில்‌: கலப்பதில்லை... ஏரியின்‌ நடுப்பகுதி 
பெரும்பாலும்‌ ஆழமாக உள்ளது; இதில்‌ கரைவிலகிய பகுதிகளில்‌ 
தாவரங்கள்‌ வளரமுடியாது. ஏரிகள்‌ ஒரு சதுர க. மீட்டருக்கும்‌ 
குறைவான பரப்பு முதல்‌ காஸ்பியன்‌, அரால்போன்ற கடல்களைப்‌ 
போல்‌ பல பத்து அல்லது நூறு ஆயிர சதுர ௫. மீ. வரை பரப்பு 
உடையனவாகவும்‌ இருக்கின்றன. 


ஏரிகளாக நீர்‌ தங்கியுள்ள குழிவுகள்‌ பல காரணங்களால்‌ உண்‌ 
டாகின்றன. பல ஏரிகள்‌ பண்டைய பனியாறுகளால்‌ வெட்டப்‌ 
பட்ட குழிவுகளில்‌. உள்ளன. எடுத்துக்காட்டாக, பைகால்‌ (Baikal) 
இஸ்ஸிக்‌-குல்‌ (issyk-Kul) போன்ற.சில'பேசின்கள்‌ மிக ஆழமான 
பிளவிடைப்‌ பள்ளங்களில்‌ (ஜுஃ்‌6ஊ) உள்ளன. மலைப்பாங்கான 
பகுதிகளில்‌ ஆறுகளின்‌ குறுக்கே : பாறைகள்‌ விழுந்து தடையாக 
அமைவதால்‌ ஏரிகள்‌ உண்டாகின்றன. எடுத்துக்காட்டாக, பாமிர்‌ 
பகுதியில்‌ ஸாரஸ்‌ (88762). யாஷிக்‌-குல்‌ ($88142-0ய1) ஆகிய ஏரி 
களைச்‌ சொல்லலாம்‌. தணிந்துவிட்ட எரிமலை வாய்களிலும்‌, கரை 
சல்‌ குழிவுகளான *கார்ஸ்ட்‌” பள்ளங்களிலும்‌ ஏரிகள்‌ அமை 
வதுண்டு. 


புவிப்‌ பரப்பில்‌ 6.1 சதவீதம்‌ ஏரிகளாக உள்ளது. இவற்றி 
லுள்ள நீரின்‌ ஆட்சியும்‌ (7௦26) கனிம அளவும்‌ வெப்பதட்ப 
நிலையைப்‌ பொருத்துள்ளன. 


புறத்தோற்றச்‌ செயல்‌ முறைகள்‌ 241 


சில ஏரிகளின்‌ உவர்ப்புத்‌ தன்மை அளவை (சதவீதம்‌) 8ழே 
காணலாம்‌ : 


காஸ்பியன்‌ கடல்‌ 1.6 
அரால்‌ கடல்‌ (Aral 5a) 1.08 
டெட்‌ கடல்‌ (Dead 888) 23.7 
ஸாகி ஏரி (8810) 27.1 


எல்டன்‌ ஏரி (Elton); பாஸ்குஞ்சக்‌ (Baskunchak) 28.42. 
நீரின்‌ ஆட்சியைப்‌ பொருத்து ஏரிகளை இரண்டு வகுப்புகளாகப்‌ 
பிரிக்கலாம்‌ : 


ட 1. . ஓடும்‌ நீர்‌ ஏரிகள்‌. இவற்றின்‌ நீர்‌ ஆறுகளில்‌ இருந்து 
ள்‌ இவை மற்ற நீர்த்‌ தேக்கங்களுக்கும்‌ ஆறுகளுக்கும்‌ 
நீரைத்‌ தருகின்றன. எடுத்துக்காட்டாக, லடோகா (Ladoga), 
பைகால்‌ (Baikal) ஏரிகள்‌. 


2. வடிகால்கள்‌ இல்லாத ஏரிகள்‌. இவை ஆறுகளிலிருந்து 
“நீரைப்‌ பெறுகின்றன. ஆனால்‌, ஆவியாதல்‌ மூலமாக மட்டுமே 
நீரைச்‌ செலவிடுகின்றன . காஸ்பியன்‌ ஏரி, வோல்கா, யுரால்‌, 
குரா, தெரெக்‌ (1௭4) போன்ற பெரிய ஆறுகளிலிருந்து நீரைப்‌ 
“பெறுகிறது. அரால்‌ கடல்‌ ஸைர்‌-தரியா (Syர-Darya), அமு-தரியா 
(Amம-Darya) ஆகிய ஆறுகளிலிருந்து நீரைப்‌ பெறுகிறது. இல்லி 
(11) ஆறு பல்காஷ்‌ (Balkhash) ஏரிக்கு நீரை. வழங்குகிறது. 
இசைக்‌-குல்‌ (18831:-$ய1)ஏரிக்கு காரகோல்கா (1887101148) மற்றும்‌ 
சிறு ஆறுகள்‌ பல நீரை வழங்குகின்றன. 


மேலே குறிப்பிட்ட இரண்டுவகை ஏரிகளும்‌: மிகவும்‌” மாறு 
பட்ட நிலப்பொதியியல்‌ முக்கியத்துவங்களை உடையன. 


ஓடும்‌ நீர்‌ ஏரிகள்‌ ஆறுகளால்‌ கொண்டுவரப்படும்‌ படிவுகளைப்‌ 
* பெறுகின்‌ றன. இவை வண்டலில்‌ நிறப்பப்படும்‌ விதம்‌ அவற்றின்‌ 
அளவையும்‌ ஆழத்தையும்‌ பொருத்தது. ஆழமற்ற ஏரிகளில்‌ 
வழக்கமாகப்‌ பருவெட்டான கனிமப்‌ பொருள்களே சேருகின்றன? 
சன்னமான லை வழிந்தோடும்‌ ஆறுகள்‌ ' எடுத்துச்‌ சென்று 
விடுகின்றன. னால்‌, பெரிய ஏரிகளிலிருந்து வெளியே பாயும்‌ நீர்‌ 
பெரும்பா லும்‌' ) தளிவாகவே உள்ளது. பைகால்‌ ஏரியிலிருந்து 
வெளியே ஓடும்‌ அங்காரா (42௨8) ஆறு இதற்கு எடுத்துக்காட்டு. 


இதன்நீர்‌ கோடைக்‌ காலத்திலும்‌ குளிர்காலத்திலும்‌ ஒன்றுபோல்‌ 
16 i 


ன 


242 பொது நிலப்பொதியியல்‌ 


தெளிவாகவே உள்ளது. சிறிய ஆழமற்ற குழிவுகள்‌ பெரிய ஆழ 
மான ஏரிகளைவிட விரைவில்‌ உகு பொருள்களால்‌ தூர்ந்து விடு 
கின்றன. வண்டல்‌ படிதல்‌ உள்ளே வரும்‌ ஆறுகளில்‌ வாய்ப்பகுதி 
யிலும்‌ கரையோரங்களிலும்‌ அதிக விரைவில்‌ நடைபெறுகிறது 
என்பதை மறக்கக்‌ கூடாது. 
கடல்களிலும்‌, மாகடல்களிலும்‌ உள்ளதைப்‌ போலவே ஏரி 

களில்‌ நீர்‌ அலையலையாக அசைகிறது. ஆனால்‌, பொங்கோதம்‌ 
இருப்பதில்லை. அமைதியான வானிலை நிலவும்போது சில பெரிய 
ஏரிகளில்‌ காற்று மண்டல அழுத்தத்தில்‌ ஏற்படும்‌ மாறுபாடு நீர்‌ 
மட்டத்தில்‌ மாறுபாட்டை.உண்டாக்குவதைக்‌ காணலாம்‌. ஒரு 
கரையின்‌ நெடுகிலும்‌ நீர்மட்டம்‌ உயரும்போது மறுகரையின்‌ 
நெடுகிலும்‌ தாழ்வதைக்‌ காணலாம்‌. இவ்வாறு ஏரிகளில்‌ நீர்‌ 
மட்டம்‌ மாறுபடுவதற்கு *சைசெஸ்‌” (SeichesS), என்று பெயர்‌. 

-சில ஏரிகளில்‌ 8-4 மீட்டர்‌ உயரமுள்ள அலைகள்‌ இயங்கு 
இன்றன. கடல்களில்‌ உள்ளதைப்‌ போலவே இவை கரையிலுள்ள 
முனைப்பான பகுதிகளை அரிக்கின்றன. அரிக்கப்பட்ட பொருள்‌ 
கள்‌ கடத்திச்‌ செல்லப்பட்டு வகைப்படுத்தப்படுகின்றன. 
(படம்‌ 84). சோவியத்‌ யூனியனில்‌ ரைபின்ஸ்க்‌ (Rybinsk), 
ட்ஸிம்லையான்ஸ்‌ கோயி (Tsimlyanskoye), குய்பைஷெவ்‌ (Kuiby- 
‘shev), மற்றும்‌ மனிதனால்‌ உண்டாக்கப்பட்ட கடல்களிலும்‌ அலை 
அரிப்பு முக்கியமாக உள்ளது. இவ்வாறு அடிக்கடி கரையிலுள்ள 
கட்டடங்கள்‌ சிதைக்கப்படுகின்றன. இதனால்‌ நீர்த்‌ தேக்கங்களின்‌ 
கரைகளில்‌ காணப்படும்‌ அரிப்பை மிகவும்‌ கூர்ந்து ஆய்கின்றனர்‌. 





படம்‌ 84, 'கிப்பினி'யில்‌ உள்ள *இமாண்ட்ரா? ஏரியின்‌ கரையில்‌ கடற்கரை 
மணல்தடைகள்‌, 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 243 


ஓடும்‌ நீர்‌ ஏரிகளின்‌ ஆழமற்ற நீர்ப்பகுதிகளில்‌ நீர்த்‌ தாவரங்‌ 
கள்‌ வழக்கமாகச்‌ செழிப்பாக வளர்ந்து மூடிக்கொள்கின்றன. 
இத்தாவரங்கள்‌ மடிந்து விழுந்து அடித்தரையை அடைந்து அங்கு 
செழிப்பான காளான்‌ பாசி வகைகளை வளரச்‌ செய்கின்றன. 
கனிமப்‌ பொருள்களும்‌ உயிர்ம வண்டல்‌ பொருள்களும்‌ கலந்த 
வாறு உள்ள **சேப்ரோபெல்‌”” (80ல்‌), எனப்படும்‌ அழுவக்‌ 
குழைசேறு ஒன்று இவ்வாறாக ஏரிகளின்‌ அடியில்‌ உண்டாகிறது. 
வண்டல்‌ படிவால்‌ ஏரியின்‌ ஆழம்‌ குறையக்‌ குறைய அதில்‌ தாவர 
வளர்ச்சி அதிகரித்தக்கொண்டே செல்லும்‌. : :நீர்ப்பரப்பு 
குறைந்து கொண்டே வரும்‌; முடிவில்‌ ஏரிமுழுவதும்‌ “பீட்‌” ௯) 
எனப்படும்‌ தாவரக்‌ கசட்டுப்‌ பொருள்களால்‌ மூடுண்டு போய்‌ 
விடும்‌. 

ஓர்‌ ஏரியிலுள்ள தாவர வளர்ச்சியின்‌ தன்மை காலத்துக்கு 
ஏற்ப மாறுபடும்‌. இதனால்தான்‌ அழுவத்தில்‌ (082), (படம்‌ 85). 
கீழ்ப்படலங்களிலிருந்து மேல்ப்டலம்‌ வரை “பீட்‌” பொருளின்‌ கூட்‌ 
டமைவு மாறுபடுகிறது. இத்‌ தாவரவளர்ச்சி முதலில்‌ நாணல்‌ 
(1ம581௦8) வகையாகவும்‌, குதிரைவால்கள்‌ எனப்படும்‌ (equiseta) 
வகையாகவும்‌, பிறகு கோரைப்புல்லாகவும்‌ (86026), பிறகு மரங்‌ 
களாகவும்‌ (௦௦40), முடிவில்‌ பாசியாகவும்‌ உள்ளன. ஏரிக்கு தீர்‌ 
ஊட்டும்‌ ஆறுகளும்‌ நிலநீர்களும்‌ இரும்பு மேங்கனீஸ்‌ உப்புகளைப்‌ 
பெற்றிருந்தால்‌ ஏரியின்‌ தரையில்‌ சிலபோது இரும்பு மேங்கனீஸ்‌ 
தாதுக்கள்‌ படிகின்றன. 





ரா 0: 2 வூ. வ: றற ஊச 





ச இர [ம மா (ர ட ட 


படம்‌ 85. தாவர வளர்ச்சி அதிகமானதால்‌ மூடுண்டு பேசய்‌ அழுவமாகிவிட்ட 
ஏரியில்‌ படிவு அமைப்பு, 


ர நன்னீர்‌ சுதைமண்‌; 2. சக்க ஙிலக்கரியின்‌ அழுவக்குழை சேறு; 3. தசவரக்‌ 
குழை சேறு; 4, விழல்‌ (70608); 5, நாணல்‌ (118105); 6. குதிரை வால்‌ புல்‌ 
(equise ta); . 7. கோரை (86022); 8. கோரைக்கட்டை (sedge-willow) ; 
9. காடு; 10. ஹிப்கேசியே (hypnaceac); 11. வெல்டு (610) மஞ்சள்‌ சாயம்‌ 
தரும்‌ செடி வகை (weld ௭120006116 sphagnum); 12. பஞ்சுப்‌ புல்‌--ஸ்பேக்னம்‌; 
13. ஸ்பேக்னமும்‌ பைன்‌ தண்டுகளும்‌; 14, ஸ்பேக்னம்‌ பரப்பின்‌ மேல்‌ பாசி, 


சழ பொது நிலப்பொ தியியல்‌ 
ஆவியா தலினால்‌ வழிக்கால்கள்‌ இல்லாத ஏரிகளின்‌ நீரில்‌உள்ள 
உப்புச்‌ சத்து அதிகரிக்கிறது. ஆற்றுவாய்களில்‌ இருந்து தூரம்‌ 
'சேல்லச்‌ செல்ல உவர்ப்புத்‌ தன்மை அதிகரிக்கும்‌. உள்ளே பாயும்‌ 
"ஆறுகளின்‌ நீரின்‌ கனிமக்‌ கூட்டமைவைப்‌ பொருத்து ஏரியின்‌ 
தெவிட்ட நிலையில்‌ உள்ள உவர்ப்பு நீர்கள்‌ பாறை உப்பையும்‌ 
(halite) மிராபிலைட்‌ (Mirabilite), க்ளாபரைட்‌ (Glauberite), 
"சோடியம்‌ கார்பொனேட்‌, மற்ற உப்புகள்‌ ஆகியவற்றையும்‌ வீழ்‌ 
படியச்‌ செய்கின்றன. இவ்வகை ஏரிகள்‌ வேதியியத்‌ தொழில்‌ 
துறைகளுக்குத்‌ தேவையான கச்சாப்‌ பொருள்களை அளிப்பதால்‌ 
முக்கியத்துவம்‌ பெறுகின்றன. 


அழுவங்கள்‌ (ஊவா) : மழை நீர்‌ மண்டிக்டெக்கும்‌ சதுப்பு 
நிலங்களில்‌ உள்ளன. சிலபோது இது ஒரு பருவகாலத்‌ தோற்றப்‌ 
பாடாக. உள்ளது. . ஆனால்‌, எப்போதும்‌ உள்ள அழுவங்களும்‌ 
உள்ளன. இரண்டு ஆறுகளுக்கு இடையே உள்ள மேட்டு நிலத்தி 
லுள்ளதுபோல்‌, மழை பொழிவால்‌ மட்டுமே நீர்‌ கிடைக்கப்‌ பெற்‌ 
ரால்‌ ஆற்று நீரோ நிலநீரோ எட்டாதவாறு உள்ளதால்‌ மண்ணில்‌ 
கனிம உப்புகள்‌ மிகக்‌ குறைவாக உள்ளன. இத்தகைய அழுவங்‌ 
களில்‌ தனிப்பட்ட பாசி வகைகள்‌ (8நphagnum, polytrichacae) 
வளர்கின்றன; இவற்றில்‌ கனிமச்‌ சத்து மிகக்‌ குறைவாக உள்ளது. 
இந்த அழுவகைத்‌ தாவரக்கசடு உயர்‌ வெப்ப அளவும்‌ (கெலோரி) 
தாழ்ந்த சாம்பல்‌ அளவும்‌ கொண்ட நல்ல ““பீட்‌*”டாக மாறு 
கிறது. 


ஆற்றுப்‌ பள்ளத்தாக்குகளிலும்‌ கூட *பீட்‌” குட்டைகள்‌(0௦88) 
உண்டாகின்றன. ஆனால்‌, அங்குள்ள அழுவங்கள்‌ நீரை மூன்று 
வழிகளில்‌ பெறுகின்றன: மழை பொழிவு, ஆறுகள்‌, நிலநீர்‌. 
.இந்த அழுவங்களில்‌ உப்பு அளவு அதிகமாய்‌ உள்ளது; இதிலுள்ள 
தாவரங்கள்‌ நாணல்‌, கோரை, புதர்கள்‌ ஆக உள்ளன. ஆகவே, 
இதில்‌ உண்டாகும்‌ “பீட்‌” அதிக அளவு சாம்பலையும்‌, குறைந்த 
வெப்ப அளவையும்‌ உடையதாக உள்ளது. இத்தகைய தாழ்நிலை 
அழுவங்களில்‌ அழுவ இரும்புத்‌ தாதுகள்‌ உண்டாகின்றன. 
ர்‌ டைப்பகுதியிலும்‌, தாழ்‌ நிலைகளிலும்‌ உள்ள பீட்‌ 
ள்‌ ணட ல பொலிய லல த்தின்‌ போக்கில்‌ நிலக்‌ 
கரிப்‌ படிவுகளாக மாறுகின்றன. ஆக்ஸிஜன்‌ இல்லாத நிலையில்‌ 
தாவரங்களின்‌ கரி கார்பன்டை ஆக்ஸைடாக மாறுவதில்லை. 
(வெட்ட வெளியில்‌ இருந்தால்‌ மரம்‌ சிதைவுறும்‌). அதற்கு மாறாக: 
அது அப்படியே பாதுகாக்கப்படுகிறது. இதனால்‌ பீட்‌ மெல்ல 
பழுப்பு நிலக்கரியாகவோ (1ம்ஜர்ி) கடினமான நிலக்கரியாகவோ 
மாறுகிறது. 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 245 
மனிதனின்‌ நிலப்பொதியியல்‌ வேலை 


மனிதனின்‌ நிலப்பொதியியல்‌ வேலை முக்கியமாக மூன்று வித 
மாக நடக்கிறது. முதலாவதாக வேளாண்மை. மனிதன்‌ நிலத்‌ 
தின்‌ மேற்பரப்பில்‌ பெரும்பகுதிகளை உழுது உரமிட்டு பயிர்‌ செய்‌ 
வதால்‌ மண்‌-ஆக்கு செயல்முறைகளை எஊக்கப்படுத்துகிறான்‌. 
மேலும்‌, மனிதன்‌ பயிர்த்தொழில்‌ செய்யப்‌ பல வழிமுறைகளைக்‌ 
கையாள்கிறாள்‌. எடுத்துக்காட்டாக, சில பகுதிகளில்‌ மண்ணி 
அள்ள நீரை வடித்து விடுகிறான்‌. மற்றப்பகுதிகளில்‌ நீரை அதிக 
மாகப்‌ பாய்ச்சி நீர்‌ தேங்கி நிற்கும்படிச்‌ செய்கிறான்‌. இதனால்‌ ௨௧ 
லியக்கச்‌ செயல்முறைகள்‌ விரைவாக்கப்படுகின்றன. 

இரண்டாவதாக, நிலத்தின்‌ செல்வங்களான கனிப்பொருள்‌ 
களை வெட்டி எடுத்துப்‌ பயன்படுத்தும்‌ நிலப்பொதியியல்‌ வேலை 
யைக்‌ கூறலாம்‌. நிலக்கரி, பெட்ரோலியம்‌, மற்ற கனிமங்கள்‌ 
ஆகிய இயற்கைப்‌ பொருள்களைத்‌ தோண்டி எடுக்கும்‌ வேலைகள்‌ 
புதிய புதிய இடங்களுக்குப்‌ பரவுவதோடு அதிக ஆழங்களையும்‌ 
அடைந்துள்ளன. கனிப்பொருள்கள்‌ என்று பொதுவாகக்‌ கூறப்‌ 
படும்‌ இச்செல்வங்கள்‌ எங்கும்‌ காணப்பட்டாலும்‌, அவற்றின்‌ 
பொருளாதார முக்கியத்துவம்‌ இடத்துக்கு இடம்‌ மாறுபடுகிறது. 
எடுத்துக்காட்டாக, சில இடங்களில்‌: “பீட்‌” படிவுகள்‌ நிலமேற்‌ 
பரப்பிலேயே கிடப்பதையும்‌ மற்ற இடங்களில்‌ நிலக்கரிப்படிவுகள்‌ 
மிகுந்த ஆழங்களில்‌ இருப்பதையும்‌ காணலாம்‌. 


மனிதன்‌ நிலக்கரிப்‌ படிவுகளை எடுக்க ஆழமான சுரங்கங்களை 
வெட்டுகிறான்‌. நிலத்தைப்‌ பல வழிகளில்‌ குடைந்து சென்று 
நிலக்கரியை நிலத்தின்‌ உள்ளிருந்து மேலே கொண்டுவருகிறான்‌. 
நிலக்கரியை வெட்டி எடுத்த பிறகு அச்சுரங்கப்பகுதிகளின்‌ மேற்‌ 
பரப்பு உள்ளே அழுந்திப்‌ பெருங்குழிகளாகக்‌ காட்சியளிக்கிறது. 
சுரங்க வழிகளினுள்‌ காற்று, நீர்‌, ஆவிகள்‌ எல்லாம்‌ புகுந்து சாதா 
ரணமாக இயங்காத ஆழப்பகுதிகளிலும்‌ உகலியக்கத்தை ஊக்கு 
விக்னெறன. சுரங்க வாய்களின்‌ வெளியே உள்ளிருந்து கொண்டு 
வரப்பட்ட கசட்டுப்பாறைப்பொருள்களைக்‌ (0௨112 100%)கொட்டி 
வைப்பதால்‌ மனிதன்‌ நிலமேற்பரப்பிலும்‌ நிலத்தின்‌ உள்ளேயும்‌ 
இருக்கும்‌ நிலமைகளை மாற்றிவிடுகறான்‌. சுரங்க வேலைகளால்‌ 
ஏற்பட்ட குழிவுகளின்‌ மேல்‌ நிலப்பரப்பு நிலைகுலைந்து உள்‌ அழுந்‌ 
திப்‌ பள்ளமும்‌ மேடுமாக மாறிவிடுகிறது (படம்‌ 86). 


மண்ணெய்‌, நிலவாயு ஆகியவ 'ற்றுக்காக மனிதன்‌ துருவுதுளை 
களை இடுகிறான்‌; இவற்றில்‌ சில ஐந்து அல்லது ஆறு கி.மீ. ஆழம்‌ 


246: பொது நிலப்பொதியியல்‌ 


வரை சென்றுள்ளன. இத்தகைய செய்கைகளினால்‌ மனிதன்‌, 
சாதாரணமாக, மிக மெதுவாக நிகழும்‌ அல்லது இயற்கையாக 
நிகழமுடியாத பல தொடர்ச்சியான புதிய செயல்முறைகளைத்‌ 
தோற்றுவிக்கிறான்‌. பெருமளவு மண்ணெய்யை (petroleum) 
வெளியேற்றிவிட்ட பிறகு மேற்பரப்புப்‌ படலங்கள்‌ உருக்குலைந்து 
விடுவதுண்டு. இரும்பு, செம்பு, வெள்ளீயம்‌, ஈயம்‌, மற்ற உலோ 
கங்கள்‌ ஆகியவற்றின்‌ தாதுப்‌ படிவுகளை வெட்டி எடுப்பதால்‌ 
புவிப்பரப்பு மிகவும்‌ மாற்றப்படுகிறது. இவற்றை:வெட்டி எடுக்க 
மனிதன்‌ ஆழமான சுரங்கங்களை ஏற்படுத்துறொன்‌. இவ்வாறாக 
மனிதன்‌ புவிப்பொருக்கின்‌ “வாழ்வில்‌” குறுக்கிடுகிறான்‌ . 





படம்‌ 86. பாழடைந்த நிலக்கரி வயலில்‌ அமிழ்‌ குழிவுகள்‌ .. 


மூன்றாவதாக, மனிதன்‌ நிலமேற்பரப்பிலும்‌ நிலத்தின்‌ உள்ளும்‌ 
கட்டட வேலையில்‌ ஈடுபடுகிறான்‌. உயரமான கட்டடங்களையும்‌, 
பெரிய ஆலைகளையும்‌, தொழிற்சாலைகளையும்‌ கட்டுவதற்கு ஏற்ப 
ஆழமான கடைக்கால்களை அமைக்கிறான்‌. நகரங்களின்‌ அடியிலும்‌ 
மலைகளின்‌ உள்ளும்‌ குடைவுப்‌ பாறைகளை அமைக்கும்போது இன்‌ 
னும்‌ ஆழமாக நிலத்தைக்‌ குடைகிருன்‌ . 


கனிமங்கள்‌ இயற்கையில்‌ உண்டாகப்‌ பல்லாயிரக்கணக்கான 
ஆண்டுகள்‌ பிடித்தாலும்‌ அவற்றை மனிதன்‌ தன்‌ வேலைகளால்‌ எவ்‌ 
வளவு விரைவாகப்‌ பரப்பிவிடுகிரான்‌ என்பதே அவனுடைய நிலப்‌ 
பொதியியல்‌ வேலையை உணர்த்த வல்லது. மனிதனின்‌ அறிவு 
வளர வளர, இயந்திரங்களின்‌ வளர்ச்சி அதிகமாக ஆக மனிதனின்‌ 
நிலப்பொதியியல்‌ வேலைகளும்‌ தீவிரமாகக்‌ கொண்டே செல்‌ 
இன்றன. 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 247 


இருமாற்ற ஆக்கம்‌ (Diagenesis) 

நிலத்தின்‌ மேலேயோ, குழிவான பேசின்‌ பகுதிகளின்‌ அடித்‌ 
தரையிலோ, பெளதிக, வேதிய, மற்றும்‌ உயிர்மவய நசிவுப்‌ 
பொருள்கள்‌ சேர்ந்துகொண்டே வருவதால்‌ படிவு அமைவுகள்‌ 
உண்டாகின்றன; படிவுப்‌ பொருள்கள்‌ எப்போதும்‌ ஒரு நிலையில்‌ 
இருப்பதில்லை... கடலியல்‌ அல்லது நிலயியல்‌ (c௦ற£iறental) ஆக்கப்‌ 
படிவுப்‌ பாறைகளை நம்‌ கண்‌ முன்னால்‌ படியும்‌ நீர்வய அல்லது 
தரையியல்‌ வயப்‌ (1611௦811181) படிவுகளுடன்‌ . ஒப்பிடும்போது 
படிவுகள்‌ படிந்த பிறகு ஏற்படும்‌ மாறுதல்களால்‌ விளையும்‌ குறிப்‌ 
பிடத்தக்க அமைப்புக்‌ கூறுகளைக்‌ காணலாம்‌. சூழ்நிலைகளுடன்‌ 
சேர்ந்து கிளர்வுறும்போது படிவுப்‌ பொருள்களில்‌ பெளதிக, 
வேதியிய, உயர்வேதியியச்‌ செயல்‌ முறைகளால்‌ உண்டாகும்‌ மாறு 
தல்களால்‌ இவ்வாறு ஏற்படுகின்றன. இம்மாறுதல்களில்‌, கரைப்பு, 
மீண்டும்‌ படிகமாதல்‌, கணுக்கற்கள்‌ உண்டாதல்‌, நிலக்கரி உண்‌ 
டாதல்‌, ஆகிய பலவும்‌ உள்ளடங்கியுள்ளன. இவற்றைப்‌ 
பொதுவாக இருமாற்ற ஆக்கம்‌ (0182016818) என்று குறிப்பிடுவர்‌. 


இரு. மாற்ற ஆக்கத்தில்‌ வேதியியல்‌ கிளர்வுகளும்‌, பேக்டீரியா 
போன்ற உயிர்மங்களின்‌ செயல்மையும்‌ மிக முக்கியப்‌ பங்கு ஏற்‌ 
கின்றன்‌. இச்செயல்‌ முறைகளினால்‌ படிவுப்‌ பொருள்கள்‌ பெரு 
மளவுக்கு மாறுதல்களை அடைந்து மெல்லப்‌ பாறைகளாக மாறு 
கின்றன. 


கரைப்பு (418801011௦); இச்செயல்‌ முறை ஒரு பேசினின்‌ தரை 
யிலுள்ள ஒரு படிவு.வரிசை முழுவதையோ அல்லது மேற்‌ 
படலத்தை மட்டுமேயோ தாக்கக்கூடும்‌. கேல்ஷியம்‌ கார்பொ 
னேட்டாலான எளிதில்‌ கரையக்‌ கூடிய எலும்புக்‌ கூடுகளையுடைய 
உயிர்மங்கள்‌ இறந்த பிறகு கடலடியை நோக்கி மூழ்கிச்‌ செல்லும்‌ 
போது ஓரளவுக்குக்‌ கரைக்கப்படுகின்றன. அவை வாழும்போது 
ஒரு வித அங்ககப்‌ போர்வை இவற்றைக்‌ கரைப்பிலிருந்து பாது 
காக்கிறது. 


பல நன்னீர்‌ சிப்பி வகைகள்‌ (130110818) சாதாரணமாகக்‌ 
குளத்தில்‌ முன்பல்லில்லாத உயிர்‌ வகைகள்‌ (eentata) ஆகிய 
வற்றின்‌ ஓடுகள்‌ *கைடுன்‌” (எப்‌) எனப்படும்‌ பொருளாலான 
கவசத்தால்‌ மூடப்பட்டுள்ளன. இவையும்‌ உயிர்கள்‌ இறந்த 
பிற்கு கரைக்கப்பட்டு விடுகின்றன. 


சங்கு போன்ற (௦௦01146) கிளிஞ்சல்‌ வகைகள்‌ மற்றவற்றை 
விட விரைவாகக்‌ கரைகின்றன; கேல்ஸைட்டால்‌ஆன கிளிஞ்சல்‌ 


248 - பொது நிலப்பொதியியல்‌ 


களும்‌ நீரில்‌ எளிதில்‌ கரைவ்தில்லை. -கடல்வாழ்‌ முதுகெலும்‌ 
புடைய உயிர்களின்‌ பிண்டங்கள்‌ (கற) மிக வெற்றிகரமாகக்‌ 
கரைப்பை எதிர்க்கின்றன. எடுத்துக்காட்டாக, மீன்களின்‌ 
காதுப்‌ பகுதியும்‌, சுறாமீனின்‌ பல்லும்‌, ஆழ்கடல்‌ அடியில்‌ தூர்‌ 
வாறும்போது கிடைக்கின்றன, ஆனால்‌, எலும்புக்‌ கூட்டின்‌ மற்ற 
பகுதிகள்‌ அடையாளம்‌ இல்லாமல்‌ கடல்நீரில்‌ கரைந்து விடு 
இன்றன. உயிர்மங்களின்‌ சிலிகா வயமான எலும்புக்‌ கூடுகள்‌ 
கரைய நெடுங்காலம்‌ பிடிக்கறது. இவை விழுந்து சேர்ந்து 
கொண்டே வருவதால்‌ சிலிகாவயப்‌ படிவுகள்‌ உண்டாகின்றன. 


மறு படிகமாதல்‌ (ர௪ாy8tallisation): கரைக்கப்பட்ட கனி 
மங்கள்‌ மறுபடிகமாதல்‌ இருமாற்ற ஆக்கத்தின்‌ ஒரு செயல்முறை 
யாகும்‌. வடி நிலங்களின்‌ (088118) ஆழத்தரையிலுள்ள படிவுப்‌ 
பொருள்கள்‌ கனிம மற்றும்‌ உயிர்மப்பொருள்களின்‌ துணுக்குகளைப்‌ 
பெற்றுள்ளன. இருமாற்ற ஆக்கம்‌ நடைபெறும்போது படிவுப்‌ 
பொருளில்‌ உள்ள உயிர்மப்‌ பொருள்கள்‌ பல புதிய கூட்டுப்‌ 
பொருள்களாக மாறுகின்றன. இம்‌ முறையில்தான்‌ சுண்ணக்‌ 
குழைசேறு சுண்ணப்‌ பாறையாக மாறுகிறது; 
*கெய்ஜ்‌” (ஐம்‌26) எனப்படும்‌ சிலிகா சத்து மிகுந்துள்ளபாறை 
கடற்‌ பஞ்சின்‌ (820026) முட்களும்‌, (8றர்மறles) “டையாடம்‌” 
ஓடுகளும்‌, மற்றவையும்‌ கடல்தரையிலுள்ள படிவுகளிலிருந்து 
கரைக்கப்படுவதால்‌ உண்டாகிறது. கரைக்கப்பட்ட பொருள்கள்‌ 
உபலம்‌, சால்ஸிடொனி, ஆகிய கனிமங்களாகவேோ நொறுங்கல்‌ 
படிவுப்‌ பொருள்களைப்‌ பிணைக்கும்‌ காரைகளாகவோ : உயிர்மங்‌ 
களின்‌ உள்ளே இருக்கும்‌ உட்புழைகளைத்‌ திணிக்கும்‌ பொருள்களா 
கவோ படிகன்றன. 
சிலபோது மீண்டும்‌ படிகமாகும்‌ செயல்‌ மிகவிரைவாக நிகழ்‌ 
துண்டு. எடுத்துக்காட்டாக, பவளத்‌ இிட்டுகளின்‌ இருமாற்ற 
ஆக்கத்தின்போது அவற்றின்‌ உயிர்ம அடிப்படை படிகவயச்‌ 
சுண்ணச்சத்தால்‌ (1ந௱e5£௦றe) திணிக்கப்படுகிறது. இதே போல்‌ 
மீண்டும்‌ திண்மச்‌ சுண்ணப்‌ பாறையாக மாறுவதைத்‌ இட்டுகளைக்‌ 
கட்டும்‌ சண்ணவய ஆல்காக்களிடையேயும்‌ காணலாம்‌; இவற்றில்‌ 
உயிர்ம அமைப்பின்‌ சாயலையும்‌ காணமுடிவதில்லை; உயிர்வயப்‌ 
படிவுகள்‌ வெகு விரைவில்‌ படிகவய சுண்ணப்‌ பாறைகளாக மாறு 
வதற்கு, ஆல்காக்களின்‌ உயிர்மப்‌ பொருள்கள்‌ நசிவடையும்போது 
வெளியேறும்‌ கார்பன்டை ஆக்சைடே மிகமுக்கியக்‌ காரணமாகும்‌. 
கார்பன்டை ஆக்சைடு மிக விரைவில்‌' சுண்ணச்‌ சத்தைக்‌ கரைக்‌ 
கிறது; இது கார்பன்டை ஆக்சைடு ஆவியான பிறகு படிக 
. உருவில்‌ வீழ்படியாறெது. 


ன்‌ 


பூறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 249 


கணுக்கற்களின்‌ தோற்றம்‌ (formation of concretions) : 
பாறைகள்‌ கரைந்து மீண்டும்‌ புடிகமாகும்போது சுளைபோன்ற 
பிரிவுடைய (848181) கணுக்கல்‌ (1௦8016) அல்லது கணுமுடிச்சுக்‌ * 
கற்கள்‌ (concretions) அடிக்கடி உண்டாகின்றன. இவை கணு 
முடிச்சுகள்‌ முதல்‌, கோளம்‌, நீள்கோளம்‌, குமிழ்க்குவை உருவம்‌ 
(botryoidal), இலைத் தளிர்‌ வடிவம்‌ (சரவ) ஆகியவடிவங்களில்‌ 
-உள்ளன. அடிக்கடி கணுக்கற்கள்‌ ஒன்றின்மேல்‌ ஒன்றாக உள்ள 
:சூழ்படலங்களால்‌ ஆகியுள்ளன. இவை சாதாரணமாகக்‌' கனி 
மத்துகள்‌ அல்லது கிளிஞ்சல்‌ ஓட்டுத்‌ துண்டு போன்ற ஏதாவது 
ப்டிகமாக்கக்‌ கருமையத்தைச்‌ சூழ்ந்து வளர்கன்றன. 


களிமண்வய அல்லது சுதைமண்வயப்‌ (1481) படிவிலுள்ள 
-சுண்ணவயக்‌ கணுக்கற்கள்‌ இதற்கு எடுத்துக்காட்டு. பெர்ரஸ்‌ . 
கார்பொனேட்‌, பேரியம்‌ கார்பொனேட்‌, சிலிகா, சுண்ண 
பாஸ்பேட்‌ ஆகியவற்றின்‌ கணுக்கற்கள்‌ அடிக்கடி கிடைக்கின்றன. 
பாஸ்போரைட்டுகள்‌ (phosphorites) எனப்படும்‌ சுண்ண 
பாஸ்பேட்கணுக்கற்கள்‌ வேதியியல்‌ தொழிற்‌ துறைக்கு வேண்டிய 
முக்கிய கச்சாப்‌ பொருள்‌; இது முக்கியமாக சூபர்பாஸ்பேட்டு 
எனப்படும்‌ உரம்‌ தயாரிக்கப்‌ பெரிதும்‌ பயன்படுகிறது. 


கணுக்கற்கள்‌ அடிக்கடி உட்புழைகளையுடையன. இவை 
“பெரும்பாலும்‌, கேல்சைட்‌, குவார்ட்ஸ்‌,பைரைட்‌்அல்லது ஏதாவது 
படிகங்களால்‌ நிரப்பப்பட்டிருக்கன்றன; இவற்றை *ஜீயோடு” 
(66006 - நிறைபொந்து) என்பர்‌. 


டோலொமைட்‌ வயமாக்கல்‌ (Dolonitisation): டோலோமைட்‌ 
உண்டாவது மறு ஆக்கத்தின்‌ ஓர்‌ வெளிப்பாடு. கடல்‌ நீரிலுள்ள 
“மெக்னீஷியம்‌ குளோரைடு, கேல்ஷியம்‌ கார்பொனேட்டுடன்‌ 
-ிளர்வுறும்போது, மெக்னீஷியம்‌ கார்பொனேட்டாகிறது என்று 
நம்பப்படுகிறது; இம்முறையில்‌ எளிதில்‌ கரையும்‌ கேல்ஷியம்‌ 
கார்பொனேட்டு நீரோட்டத்தால்‌' எளிதில்‌ அடித்துச்‌ செல்லப்‌ 
படுகிறது. உயிர்மச்‌ செயல்‌ முறைகளும்‌ ஒரு விதத்தில்‌ இல்லா 
விட்டாலும்‌ மறு விதத்தில்‌ சுண்ணப்‌ பாறைகளை டோலொமைட்‌ 
வயமாக்குவ தற்கு உதவுகின்றன. உயிரோடிருந்தபோது இம்மி 
. அளவுகளில்‌ மட்டுமே மெக்னீஷியத்தைப்‌ பெற்றிருந்த சில புதை 
படிவக்‌ கிளிஞ்சல்‌ ஓடுகளில்‌ 43 சதவீதம்‌ வரை டோலொமைட்‌ 
உள்ளதைக்‌ காணலாம்‌?” புதை 'படிவச்‌ சுண்ணப்‌ பாறையில்‌ 
“டோலொமைட்வயமாக்கச்‌ சுழல்‌ (0/015) மிக நீண்ட காலம்‌ 
எடுத்துக்கொள்கிறது என்பதை இது காட்டுகிறது. 


250 பொது நிலப்பொதியியல்‌ 


சிலிகேட்டுகளின்‌ சிதைவு (composition of silicates): கடல்‌ 

| நீரின்‌ கிளர்வினால்‌ சிலிகேட்டுகள்‌ நவெடைகின்றன. 4000 மீ. 

ஆழத்தில்‌ கடல்‌-தரை சிவப்பு மண்ணால்‌ போர்த்தப்பட்டுள்ளது; 

இது சிலிகேட்டுகளின்‌ சிதைவால்‌ உண்டான பொருள்‌. இது 

எரிமலைவய அல்லது விண்வெளித்துகளாகக்‌ கடலடியை அடை 
கிறது. 


சிவப்புக்களி பெரும்பாலும்‌ இரும்பு அதிகம்‌ உள்ள நீர்வய 
சிலிகேட்டுகளால்‌ ஆனது; இதில்‌ பெருமளவு மற்ற கனிமங்களும்‌, 
சிலிகாவய உயிர்மப்பிண்டங்களும்‌ கலந்துள்ளன. இக்களிமண்ணில்‌ 
1 சத வீதத்துக்கும்‌ குறைவான ச்ண்ணச்‌ சத்தே உள்ளது. இதில்‌ 
காணப்படும்‌ பல விதமான கணுக்கற்கள்‌ பெரும்பாலும்‌ மேங்‌ 
கனீஸ்‌ ஆக்சைடுகளால்‌ ஆனவை; இவை எரிமலைத்துகள்‌ மேங்‌ 
கனீஸ்‌ கணுக்கற்களில்‌ அயச்சத்தும்‌ உள்ளது. 


்‌ பேக்டீரியாவின்‌ செயல்மை (Role of bacteria): கடலடித்‌ தரை. 
யில்‌ எங்கெல்லாம்‌ பேக்டீரியாவும்‌ செயல்படுறெதோ, அங்கெல்‌ 
லாம்‌ சிறப்பாக உயிர்மப்பொருள்கள்‌ விரைவாக நசிவடைகின்றன. 
உயிர்மப்‌ பொருள்களின்‌ கூட்டணுக்கள்‌ (௱mலlecul68) கார்பன்‌, 
ஆக்சிஜன்‌, . ஹைட்ரோஜன்‌, ஹைட்ரோஜன்‌, கந்தகம்‌, பாஸ்‌ 
பாரஸ்‌. இரும்பு, மற்றும்‌ சில கனிமங்கள்‌ ஆகியவற்றால்‌ ஆனவை. 
தீர்‌, கார்பன்டை ஆக்ஸைடு, சைட்ரோ கார்பன்‌, அம்மோ 
னியா, ஹைட்ரொஜன்‌ சல்பைடு, ஹைட்ரெர்ஜன்‌ பாஸ்பேட்டு 
மற்றும்‌ பல தனிமங்கள்‌ பங்கு கொள்ளும்‌ இரட்டைக்‌ கூட்டுப்‌ 
பொருள்கள்‌ பேக்டீரியாவின்‌ உதவியால்‌ உயிர்மப்‌ பொருள்கள்‌ 
சிதைவடையும்போது உண்டாகின்றன. இக்‌ கூட்டுப்பொருள்கள்‌ 
எளிதில்‌ நீரில்‌ கரைகன்றன; இவை எதிர்ப்படும்‌ கனிமங்களைத்‌ 
தம்‌ விளைவாட்சிக்குட்படுத்துகன்றன. பாஸ்போரைட்டுகள்‌ இத்‌ 

. தகைய சிதைவால்‌ உண்டாவதாகக்‌ கருதப்படுகிறது. 


சல்பேட்டுகளும்‌ சல்பைடுகளும்‌:: சல்பேட்டுகள்‌ (சல்பேட்டு: 
கூட்டுப்‌ பொருள்கள்‌) கடலில்‌ உண்டாகின்றன. கடல்‌ நீரின்‌ 
கிளர்வு சல்பேட்டு உப்புகளை மாற்றி அமைக்கின்றன. எடுத்துக்‌. 
காட்டாக, கார்பனின்‌ கிளர்வினால்‌ கார்பன்டை ஆக்சைடாகவும்‌.. 
சல்பைடாகவும்‌ மாறுகின்றன; இவை சோடியம்‌, பொடாஷியம்‌. 
கேல்ஷியம்‌, மெக்னீஷியம்‌ ஆகியவற்‌ றின்‌ ,சந்தக வயக்‌ கூட்டும்‌ 
பொருள்கள்‌, கார்பன்டை ஆக்சைடின்‌ கிளர்வினால்‌, சல்பைடுகள்‌ 
 கார்பொனேட்‌ கூட்டுப்‌ பொருள்களாக மாறுபடுகின்றன; ஹைட்‌. 
ரொஜன்‌ சல்பைடு விடுவிக்கப்படுகி றது. 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 251 


கந்தகமும்‌ ஹைட்ரோஜன்‌ சல்பைடும்‌: ஆல்கலி கூட்டுப்‌ 
பொருள்கள்‌ கடல்‌ ' நீரால்‌ கரைக்கப்பட்டு எடுத்துச்‌ செல்லப்படு 
கின்றன; ஆனால்‌, கேல்ஷியம்‌ கார்பொனேட்‌ மாவுபோன்ற உருவில்‌ 
வீழ்படிவாக்கப்படுகிறது. இச்‌ செயல்முறையில்‌ பேக்டீரியா 
முக்கியப்‌ பங்குகொள்கிறது. இவை உயிர்மப்‌ பொருள்களின்‌ 
நசிவையும்‌ விரைவாக்குகின்றன. சிலபோது இவை சுத்தமான 
கந்தகத்தைப்‌ படியவும்‌ செய்கின்றன. இவ்வாறு *ஆல்புமென்‌” 
களில்‌ இருந்து (முட்டை வெண்கரு, வியாச) கந்தகம்‌ தனிப்‌ 
படுத்தப்பட்டு பிறகு ஹைட்ரொஜன்‌ சல்பைடாக.மாறும்‌. ஏரிகள்‌, 
உப்பங்‌ கழிகள்‌, கடல்கள்‌ ஆகியவற்றிலுள்ள நீர்களில்‌ பெருமளவு 
கேல்ஷியம்‌ சல்பேட்‌ உள்ளது; பேக்டீரியாவின்‌ செயலினால்‌ இவை 
ஹைட்ரொஜன்‌ சல்பைடால்‌ ஊட்டப்படுகின்‌ றன. 

இத ற்கு கருங்கடல்‌ (Black Sea) நல்ல எடுத்துக்காட்டாகும்‌. 
இது மெடிட்டரேனியன்‌ கடலில்‌ இருந்து ஓர்‌ உயரமான தடைப்‌ 
பாறையினால்‌ (1908001715 8111) பிரிக்கப்பட்டுள்ள ஓர்‌ ஆழமான 
குழிவு. இத்தடை பலபத்து மீட்டர்கள்‌ ஆழத்துக்குள்‌ இருக்‌ 
கிற்து. பாஸ்போரஸில்‌ இரண்டு நீரோட்டங்கள்‌ உள்ளன: மேற்‌ 
பரப்பில்‌ கருங்கடலிலிருந்து சுத்‌ தநீர்‌ .மெடிட்டெர்‌ ரேனியனுக்குச்‌ 
செல்கிறது; கனமான உப்பு நீர்‌ மெடிட்டெர்ரேனியனிலிருந்து 
கருங்கடலுக்குள்‌ செல்கிறது. இச்‌ செலவு 200 மீட்டர்‌ ஆழம்‌ 
வரையே நடைபெறுகிறது. இப்‌ படலத்தில்‌ உயிர்கள்‌ வாழ்‌ 
வத்ற்குப்‌ போதிய அளவு ஆக்சிஜன்‌ உள்ளது; இதற்கும்‌ ஆழத்தில்‌ 
ஹைட்ரொஜன்‌ சல்பைடு உள்ளது. இதன்‌ அளவு ஆழம்‌ செல்லச்‌ 
செல்ல அதிகரிக்கிறது. இந்த ஹைட்ரொஜன்‌ சல்பைடு தரைப்‌ 
பகுதியில்‌ வளரும்‌ பேக்டீரியாவினால்‌ உண்டாக்கப்படுகிறது, 
இதனால்தான்‌ கந்தகவய பேக்டீரியாக்களைத்‌ தவிர மற்ற உயிரிகள்‌ 
கருங்கடலின்‌ ஆழப்பகுதிகளில்‌ வாழமுடிவதில்லை. 


ஏரி, சதுப்புநில்த்‌ தாதுக்கள்‌ (18%6 ௩4 0௦0108) : நன்னீர்‌ 
பேசின்களில்‌ இரும்பு சேருகிறது; பெர்ரிக்‌ ஆக்சைடு (76,0,) 
பெர்ரஸ்‌ ஆக்சைடாக(1௦0) நீயக நீக்கத்தால்‌ குறைக்கப்படுகிறது. 
இதற்கு ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன்டை ஆக்சைடை வெளி 
விடும்‌ தனிப்பட்ட பேக்டீரியாக்கள்‌ உதவியாக இருக்கின்றன. இச்‌ 
செயல்முறை இயற்கையில்‌ அதிகம்‌ காணப்படுகிறது; இதனால்‌ 
ஏரிகள்‌ அழுவங்கள்‌, புல்வெளிப்பகுதிகள்‌ ஆகிய இடங்களில்‌ அயத்‌ 
தாதுக்கள்‌ உண்டாகின்றன; மற்ற தாதுக்களும்‌ இவ்வாறு உண்‌ 
டாவதுண்டு. 


ஹைட்ரோ கார்பன்கள்‌ (hydrocarbons): உயிர்மப்‌ பொருள்‌. 
களின்‌ நசிவின்‌ விளைவாக ஹைட்ரோ கார்பன்கள்‌ உண்டாகக்‌ 


252 2 பொது நிலப்பொதியியல்‌ 
கூடும்‌. இவற்றில்‌ முக்கியமானவை 1. மீத்தேன்‌ (methane) 
அல்லதுளரியும்‌ வாயு. இது அடிக்கடி இயற்கைச்‌ சூழ்நிலைகளில்‌ 
புவிப்‌ பரப்பிலிருந்து வெளியேறுகிறது 2. பெட்ரோலியமும்‌ மற்ற . 
திரவ ஹைட்ரோ கார்பன்களும்‌. 8. ஓஜோசிரைட்‌ (0200611167 
அல்லது கனிம (புதைபடிவ) மெழுகு; இது திண்ம ஹைட்ரோ 
கார்பன்களின்‌ கலவையாகும்‌. 4. ஆஸ்பால்ட்‌ (83ற1814); இது 
பெட்ரோலியம்‌ தீயகிக்கப்படுவ தால்‌ (௦iபகtion) உண்டாகும்‌ 
. பண்டம்‌. 


சேப்ரோபெல்‌ (8௧0061); அல்லது உயிர்மக்‌ குழைசேறு 
(0026) இதில்‌ பெருமளவு நன்னீர்‌ ஏரிகள்‌ பலவற்றின்‌ அடித்‌ 
தரையில்‌ இவை:சேருகன்றன. சிலபோது இக்‌ குழைசேறுகள்‌ 
-உயிர்ம மற்றும்‌ கனிமப்‌ பொருள்களின்‌ கலவையாக இருக்கும்‌; 
இவற்றிலுள்ள உயிர்மப்‌ பொருள்கள்‌ மிக நுண்ணிய தாவரங்கள்‌ 
உயிர்கள்‌ ஆகியவற்றின்‌ பிண்டங்களாகவும்‌ , உயிர்வகை எச்சங்க 
-ளாகவும்‌ பலவாறு உள்ளன; இருமாற்ற ஆக்கத்தின்போது இத்‌ 
.தகைய குழைசேறு பல உயிர்மக்‌ கூட்டுப்பொருள்களைத்‌ 
தருகின்றன. பென்ஜீன்‌, பெட்ரோலியம்‌, பேரஃபின்‌ (றகாகffin) 
போன்ற பல வகையான உயிர்ம விளைபொருள்கள்‌ உயிர்மக்‌ குழை 
“சேறுகளிலிருந்து ஆய்வுக்‌ கூடங்களில்‌ பிரித்தெடுக்கப்‌ பட்டுள்ளன. 


இருமாற்ற ஆக்கம்‌ தரையீன்‌ படிவுகளிலும்‌ காணப்படு 
கிறது. 


பீட்‌, நிலக்கரி, ஆந்த்ரஸைட்‌ (0684, ௦௮], anthracite): தாவரப்‌ . 
பிண்டங்கள்‌ சக்கை நிலக்கரியாகவும்‌, பழுப்பு நிலக்கரியாகவும்‌, 
கடின நிலக்கரியாகவும்‌ , அனல்‌ மலி நிலக்கரியாகவும்‌ மாறுவதும்‌ 
.இருமாற்ற ஆக்கத்தின்‌ விளவேயாகும்‌. தாவரங்கள்‌ காற்றில்‌ 
சிதைவுறும்போது அவற்றின்‌ உயிர்மப்‌ பகுதிகள்‌ முற்றிலும்‌ 
கூட்டழிவுறுகின்றன (048106). ஒரு சிறு அளவு கனிமப்‌ 
(சாம்பல்‌) பொருள்‌ மட்டும்‌ பின்தங்குறது. ஆனால்‌, தாவரங்கள்‌ 
ஆக்சிஜன்‌ எட்டமுடியாத இடத்தில்‌ நரசிவுறும்போது கரிச்சத்தில்‌ 
அரு பங்கு ஆக்சிஜனுடன்‌ கலந்து அழுவ வாயுவாக (1087811288) 
வெளியேறுகிறது; ஆனால்‌, பெரும்‌ பங்கு பின்தங்கிவிடுகிறது. 
.நீர்‌ வயக்‌ கனிமங்கள்‌: (hydrous clements) தாவரங்களிலிருந்து 
வபிரிக்கப்படுகின்றன; தாவரப்‌ பிண்டத்தில்‌ கரிச்சத்து அதிக 
மாக்கப்படுகிறது; அது நிலக்கரியாகிறது. க்ப்‌ 


கரிச்சத்துச்‌ சேமிப்பைப்‌ பின்வறாமாறு பல 'நிலைகளாக்ப்‌ பிரிக்‌ 
கலாம்‌: பீட்உண்டாகும்‌ நிலை, பழுப்பு நிலக்கரி உண்டாகும்‌ நிலை; 


௫ 


புறத்தோற்றச்‌ செயல்முறைகள்‌ 253° 


கடின நிலக்கரி (8011780116) உண்டாகும்‌ நிலை மரக்கட்டையில்‌: 
கரிச்சத்தின்‌ அளவு 48-49 சதவீதம்‌; சக்கை நிலக்கரியில்‌ (பீட்‌): 
52 சதவீதம்‌ வரை; பழுப்பு நிலக்கரியில்‌ 62 சதவீதம்‌ வரை: 
கடின நிலக்கரியில்‌ 84 சதவீதம்‌ வரை; அனல்‌ மலி நிலக்கரியில்‌- 
92 சதவீதம்‌ வரை. 


பீட்டை விட பழுப்பு நிலக்கரி கெட்டியானது; இது கரும்‌: 
பழுப்பு நிறமுடையது. இதில்‌ தாவரப்‌ பிண்டங்களைக்‌ காண: 
லாம்‌. இவை இரண்டுக்கும்‌ இடை நிலையில்‌ உள்ள நிலக்கரியில்‌: 
மரத்தின்‌ கட்டமைப்பு அப்படியே இருக்கும்‌. 


கடின நிலக்கரி கட்டுறுதியானது (t௦யஹி); கருப்பானது; 
அடர்த்தியானது. இதில்‌ பல வகைகள்‌ உள்ளன. இவற்றில்‌ சில: 
பளபளப்பானவை; பார்க்கக்‌ கொழுப்புபோன்றவை; இவை: 
புகைந்துகொண்டே எரிகின்றன; ஆக்சிஜன்‌ கலப்பு இல்லாமல்‌ - 
எரித்தால்‌ “கோக்‌? (0016) ஆகின்றன. மற்றும்‌ சில வகைகள்‌ 
மக்கலான மிளிர்வு உடையன; இவை நிறமற்ற அழல்விட்டு: 
எரிகின்றன. சல நிலக்கரிகள்‌ பெருமளவு ஹைட்ரோ கார்பன்களை 
விடுவிக்கன்றன . இவை நிலக்கரி வாயு: தயாரிக்கப்‌ பயன்‌: 
படுகின்றன. மற்றும்‌, சிலவற்றில்‌ வாயு அளவு மிகக்‌ குறைவாக 
உள்ளது. அனல்மலி நிலக்கரி மிகவும்‌ கடினமாக உள்ளது; இது 
சற்று சாம்பல்‌ சாயல்‌ கலந்த கருமையான நிறமும்‌ உலோக 
மிளிர்வும்‌ கொண்டது: இது எளிதில்‌ தீப்பற்றி எரியாவிட்டா லும்‌. 
இதன்‌ வெப்பச்‌ சத்து அளவு (கலோரி) மிக உயர்ந்தது. 


கடினமான நிலக்கரியில்‌ இரண்டு வகை உண்டு. ஒன்று: 
தாவரங்கள்‌ செறிந்து வளர்ந்திருந்த அதே இடத்தில்‌: 
உண்டானது... இது ஒரே இடத்தில்‌ கிடந்தது (804௦0111110018) 
மற்றொரு வகை வெகுதொலைவில்‌ இருந்து இடம்மாறி வந்தது: 
(allochthonous). முன்னையது பரந்த சதுப்பு நிலங்களில்‌ உண்டா 
கிறது. கடல்மாறி வந்தவகை நிலக்கரி ஒரு காலத்தில்‌: 
“என்னிஸை? (yei$ei), “லீனா, (1.௨) “ஓப்‌? (0b) ஆகிய ஆறு 
களின்‌ முகத்துவாரத்தில்‌ உண்டாகக்கூடும்‌. இந்த ஆறுகள்‌ பெரு. 


- மளவு தாவரப்‌ பண்டங்களை அடித்துவந்து :ஆர்க்டிக்‌ மாகடலில்‌: 


படிவுப்‌ பொருள்களுடன்‌ சேர்த்துப்‌ படியவைக்கிறது. 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 
(Endogenous processes) 


புவிப்‌ பொருக்கின்‌ ஆக்கத்தில்‌ புவியின்‌ உள்ளேயே ஏற்படும்‌ 
-விசைகளினால்‌ ஆக்கப்படும்‌ திலப்பொதியியல்‌ செயல்முறைகள்‌ 
பெரும்‌ பங்கு ஏற்கின்றன. இவற்றை உள்ளாக்கச்‌ செயல்‌ 
முறைகள்‌ என்பர்‌. இவற்றில்‌ பின்வருவன அடங்கும்‌: புவிப்‌ 
பொருக்கினுள்‌ பாறைக்‌ குழம்பு மேக்மா நுழைதல்‌; பாறைக்‌ 
குழம்பு புவியின்‌ உள்ளிருந்து மேற்பர்ப்பில்‌ எறியப்படல்‌; புவிப்‌ 
பொருக்கின்‌ தனித்தனிப்‌ பகுதிகள்‌ மேலெழவும்‌, கீழே அமிழவும்‌ 
“செய்யும்‌ புவிப்‌ பொருக்குப்‌ பிறழ்ச்கெள்‌ ; புவியின்‌ சில பகுதிகளில்‌ 
மிக வன்மையான அதிர்ச்சிகள்‌ ஏற்படல்‌; பாறை வரிசைகளின்‌ 
-சமகடை படுகைகளில்‌ குழப்பம்‌ ஏற்படல்‌. 


மேலே குறிப்பிட்ட செயல்முறைகளை ஏற்படுத்தும்‌ உள்விசை 
களின்‌ இயற்கையைப்‌ பற்றி நமக்குத்‌ தெரிந்தவை வெறும்‌ கோட்‌ 
பாடுகளே. இவற்றில்‌ முக்கியமான சிலவற்றை ஆராய்வோம்‌. 


தழலியற்‌ செயல்மை 
( [gneous Activity) 


புவி ஒரு திண்மையான பிழம்பு. இதன்‌ வெவ்வேறு ஆழங்கள்‌ 
குறிப்பிட்ட வெப்ப இயக்கவியல்‌ சமன்பாட்டில்‌ (thசr- 
modynamic equillibrium) உள்ளன. இச்‌ சமன்பாடு புவியின்‌ 
ஆக்கத்தின்‌ போதே ஏற்பட்ட ஒன்று. ஏதாவது ஒரு பகுதியில்‌ இச்‌: 
சமன்‌ பாட்டில்‌ கலக்கம்‌ (அழுத்தத்தில்‌ குறைவோ, வெப்பத்தில்‌ 
ஏற்றமோ) ஏற்பட்டால்‌ பாதிக்கப்படும்‌ இடத்தில்‌ :உள்ள புவிப்‌ 
பொருள்‌ திடநிலையிலிருந்து திரவ நிலையைப்‌ பெறுகிறது. 
இந்த மாற்றம்‌ ஏற்டுபம்போது பிரமாண்டமான அளவுப்‌ 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 255 


பெருக்கம்‌ ஏற்படுவதால்‌ *வெண்தணல்‌ வெப்பத்திலுள்ள 
சிலிகேட்‌ பாறைக்‌ குழம்பு (மேக்மா) மேலே உள்ள குலறவான 
வலிமையுடைய புவிப்‌ பொருக்கினுள்‌ நுழைகிறது; சிலபோது 
புவி மேற்பரப்பிற்கும்‌ வந்து விடுகிறது. 


“*மேக்மா?? 1200-—1500°செ. வெப்ப நிலையிலுள்ள 608. மீ. 
ஆழத்துக்கும்‌ அடியில்‌ உண்டாகிறது; இந்த வெப்ப அளவு 
பாறையின்‌ உருகு நிலைக்குமேல்‌ வெப்பமானதும்‌ பாறைக்‌ குழம்பு 
நிலை நீரியக்க வியல்‌ (104108111௦) அழுத்தத்தால்‌ மேலே உந்தப்‌ 
படுகிறது. அழுத்தம்‌ குறைவதால்‌ மேக்மாவில்‌ இருந்த வாயுக்கள்‌ 
விடுபடுகின்றன; இவை தொட்டாற்போல்‌ வெடித்துக்கொண்டே 
வெளிவருவதால்‌ விரைவாக நடைபெறும்‌ தணலியற்‌ செயல்கள்‌ 
தோன்றுகின்றன. 


ழலியற்‌ செயல்மை. (126018 activity) என்பதில்‌ புவியின்‌ 
உள்‌ விசைகளுடன்‌ சம்பந்தப்பட்ட பல செயல்கள்‌ உள்ளடங்கு 
ன்றன. இவற்றால்‌ மேக்மா புவிப்‌ பொருக்கினுள்‌ நுழைவதும்‌, 
மேற்பரப்பில்‌ உமிழப்படுவதும்‌, பிறகு கெட்டியாவதும்‌ நிகழ்‌ 
கின்றன. முதலாவதில்‌ உள்‌ நுழைவுச்‌ செயலையும்‌ (ற£ரம3i௦ற) 
இரண்டாவதில்‌ புற உமிழ்வுச்‌ செயலையும்‌ அல்லது எரியியற்‌ 
செயலையும்‌ (Volcanism) குறிக்கிறோம்‌. 


மேக்மா உறைவதால்‌ தணற்பாறைகள்‌ உண்டாகின்றன. 
இவை எவ்வாறு உண்டாகின்றனவோ அதைப்‌ பொருத்து ஆம்‌ 
நுழைவுப்‌ பாறை (௮மy88]) என்றும்‌, புற உமிழ்வுப்பாறை 
என்றும்‌ (ரர) இடை நிலைப்‌ பாறை என்றும்‌ (hyறabyssal) 
பகுக்கப்படுகின்றன. இப்‌ பாறைகள்‌ அனைத்தும்‌, ஒரு சீரான 
முதன்மை மேக்மாக்களின்‌ விளைபொருள்கள்‌; இவை ஓவ்‌ 
வொன்றும்‌ வேதியியல்‌ மற்றும்‌ கனிமவயக்‌ கூட்டமைவால்‌ மாறு 
படுகின்றன. 


மேக்மா பிரிந்து படிகிறது (differentiated) அதாவது, 
கூட்டமை வாலோ, அடர்வினாுலோ மாறுபட்ட தனித்தனிப்‌ 
படலங்களாகப்‌ பிரிந்து படிகிறது; பலவிதமான பெளதிக- 
வேதியியல்‌ செயல்‌ முறைகளின்‌ இயக்கத்தால்‌ இவ்வாறு நிகழ்‌ 
கிறது. இலேசான கனிமங்கள்‌ மேற்படலங்களிலும்‌ கனமானவை 
' அடிப்படலங்களிலும்‌ தங்குகின்றன. 
. பரவி விரவுதலும்‌ (பர£ரீய:ர0ற) மின்சார ஓட்டமும்‌ மற்ற 
செயல்‌ முறைகளும்‌ மேக்மா பிரிந்து படிதலில்‌ (ifferentiation) 
விளைவாட்சி செலுத்துவதாகக்‌ கருதப்படுறெது. 


256 பொது நிலப்பொதியியள்‌ 


... பிரிந்துபடிந்துள்ள மேக்மாக்களின்பட்டியலில்‌ ஒருகோடியில்‌ 
இிரேனைட்‌. மேக்மா உள்ளது; இதில்‌ 65 சதவீதத்துக்கும்‌ மேல்‌ 
சிலிகா உள்ளது. மறு கோடியில்‌ பஸால்ட்‌ மேக்மா உள்ளது; 
இதில்‌ 55 சதவீதத்துக்கும்‌ குறைவாக சிலிகா ' உள்ளது. சிலிகா 
அதிகமுள்ள மேக்மாவை அமிலவய அல்லது சிலிகாவய (persilic 
லா acidic) மேக்மா என்றும்‌ தாழ்ந்த சிலிகா அளவு உடைய மேக்‌ 
மாவை காரவய அல்லது “பேசிக்‌” (0881௦) மேக்மா என்றும்‌ 
கூறுவர்‌. 


மேக்மா குளிர்ந்து இறுகும்போது கனிம்ங்கள்‌ படிகின்றன; 
முதலில்‌ காரவயக்‌ (0881௦) கனிமங்கள்‌ படிகமாகின்றன. 


புவிப்பொருக்கை உடைத்துக்கொண்டு மேக்மா புகும்போது 
அதன்‌ வழியிலுள்ள பாறைகளை அது உடைத்து உருக்கித்‌ தன்னுள்‌ 
சேர்த்துக்‌ கொள்வதால்‌ அதன்‌ கூட்டமைவும்‌(௦றற௦$ர£i௦ற) மாறு 
கிறது. எடுத்துக்காட்டாக, சுண்ணப்பாறையை உட்கொண்ட 
பிறகு சலிகாவய மேக்மா அதன்‌ அமிலத்‌ தன்மையில்‌ சிறிது 
அளவை இழந்துவிடுகிறது. மேலும்‌, சிலபோது குவார்ட்ஸ்வய 
மான மணற்பாறைகளை உருக்கிச்‌ சேர்த்துக்‌ கொண்ட பிறகு. 
காரப்பாறைக்‌ குழம்பு அதிக சிலிகா வயமாகிறது. மேக்மாவிலோ 
சூழ்ந்துள்ள பாறையிலோ இரண்டிலுமே இல்லாத புதிய கனிமங்‌ 
கள்‌ உருகிய மேக்மாவும்‌ திண்ணிய குளிர்ந்த தலப்பாறையும்‌ 
ஒன்றையொன்று தொடும்‌ இடங்களில்‌ உண்டாகின்றன. இவற்‌ 
றைத்‌ *தொடு” அல்லது “அடுத்த” (contact) கனிமங்கள்‌ அல்லது 
தாதுக்‌ கனிமங்கள்‌ எனலாம்‌. E 


நுழைவுத்‌ தணலியற்‌ செயல்‌ 


புவிப்பொருக்கில்‌ எங்கெல்லாம்‌ நுழைவுத்‌ தணலியற்‌ செயல்‌ 
தடைபெறுறெதோஅங்கெல்லாம்‌உள் நுழையும்‌ மேக்மாவால்‌ பிழம்‌ 
புகள்‌ அல்லது நுழைவுகள்‌ உண்டாக்கப்படுகின்றன. இந்த நுழைவு 
களின்‌ அளவும்‌ அவை தலப்‌ பாலை றகளுடன்‌ கொண்டுள்ள உறவும்‌ , 
பலவகைப்படுகன்றன.. கீழ்வரும்‌ பலவகையான நுழைவுகள்‌ 
காணப்படுகின்றன (படம்‌ 87). ம்‌ 


பேதோலியத்‌ (Batholiths) : இவை செங்குத்தான பக்கச்‌ 
சரிவுகளையுடைய சீரற்ற உருவமுடைய மாபெரும்‌ மேக்மா பிழம்‌ 
பீகள்‌. இவை மடிக்கப்பட்டுள்ள படிவுகளையுடைய பகுதிகளில்‌ 
மிகுந்த ஆழத்தில்‌ மேக்மா இறுகுவதால்‌ உண்டாகின்றன. இத்‌ 
- தகைய மேக்மா பிழம்புகளைச்‌ சுற்றியுள்ள பாறைகள்‌ உடைக்கப்‌ 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 257 
il i 


CT, 


727227 


ட்‌ 
ட்1 
டர | 
ஸ்ட்‌ 
sf! 
Ss 


ட்‌ 
ட! 
[| 
ட] 
ட 
= 
| 
ட] 
ட] 
1 
w 
ட்‌ 
¥ 
ய்‌ 





lp 
நனி 


படம்‌ 87. உள்‌ நுழைவு--வெளி உமிழ்வுப்‌ பாறைகள்‌. 


படத்தில்‌ எழுத : 
mass eruption—Gொதி உமிழ்வு; 101௦200--எரிமலை; 
ம்‌ stock—ஸ்டாக்‌; றhacolith—பேக்கோலித்‌; 
‘Batho 1145--பேத்தேசலித்‌; 1.20௦0110--லேக்கோலித்‌; 
Dike—டைக்‌; lepolith—லேப்போலித்‌; 
intrusive bodies— உள்‌ நுழைவுப்‌ பிழம்புகள்‌ 


பட்டுள்ளதால்‌ இப்படிவுகள்‌ அவற்றுடன்‌ உடன்பட்டவாறு இருப்‌ 
பதில்லை. இவை முக்கியமாக கிரேனைட்‌ போன்ற அபிலவய்மான்‌ 
பாறைகளால்‌ ஆனவை (௭. கா. பாமீரில்‌ *ஜிராவ்‌ ஷான்‌” (Zerav- 
shan) மலைத்தொடரின்‌ மேற்குப்‌ பகுதி) ~ 


ஸ்டாக்‌ (51001): இவை பேதோலித்தைவிட மிகச்‌ சிறிய 
தாக உள்ள மேக்மாப்‌ பிழம்புகள்‌ (100 சதுர &. மீட்டருக்கும்‌ 
குறைவானவை) ஆனால்‌, இவை உருவத்திலும்‌ பாறைக்‌ கூட்டமை 
விலும்‌ ற்‌ அடல்‌ விதத்திலும்‌ கிளைத்‌ போன்றவை. 


லேக்கோலி த்‌ (Laccolith) : இலலை கொம்மை வடிவமானவை. 
இவற்றின்‌ மேற்பரப்பு குவிந்தும்‌ அடிப்பரப்பு தட்டையாயும்‌ 
உள்ளது. வற்றின்‌ விட்டம்‌ சில நூறு மீட்டர்கள்‌ முதல்‌ பல 
இ. மீட்டர்கள்‌ வரை உள்ளது. இவை தமக்கு மேலுள்ள பாறை 
களைக்‌ கொம்மை போல்‌ வளையவைக்கின்றன. இவை படிவுகளு 
டன்‌ உடன்பட்டவாறு- உள்ளன. பியாடிகோர்ஸ்கியின்‌ (ஒPyati- 
2018) அருகே உள்ள மாஷிக்‌ (188111), பெஷ்டாவ்‌ (Beshtau), 

17 


20௪ பொது நிகப்பொதியியல்‌ : 


ஜீலெஜ்னாயா (Zeleznaya) போன்ற தனித்தனியான மலைகள்‌ 
லேக்கோலித்துக்களே. இவற்றின்மேல்‌ முதன்‌ முதலாகப்‌ படித்‌ 
இருந்த படிவுகள்‌ இப்போது ஏறக்குறைய முழுதும்‌ அரிக்கப்பட்டு 
விட்டன; ஆகவே இம்மலைகளின்‌ உச்சிகளில்‌ இப்போது தெளிவான 
தணல்பாை றகனே. 


வெடிப்பு நுழைவுகள்‌ ணன்‌ intrasions) 2 இவை பெரீய 
அளவுடைய நுழைவுப்‌ பிழம்புகளிலிருந்து மேக்மாக்‌ குழம்பானது 
பாறைகளில்‌ உன்ன வெடிப்புகளில்‌ புகுந்து. தொலைவாகச்‌ செல்‌ 
ம்போது உண்டாகின்றன. நுழைவுக்கு ஏற்ற வெடிப்புகள்‌ 
படிவு அடுக்குப்‌ படலங்களின்‌ மேல்‌ ஏற்படுவதும்‌ உண்டு (நுழைவுப்‌ 
படலங்கள்‌); . அல்லது அவற்றைப்‌ பல திசைகளில்‌ கடப்பதும்‌ 
உண்டு (குறுக்கு நுழைவு அல்லது உடன்படா வடிவம்‌). இதற்‌ 
கேற்ப, வெடிப்பு தழைவுகளுக்கும்‌ சூழ்ந்துள்ள .பாறைக்கும்‌ 
இடையேயுள்ள இடைத்‌ தொடர்பும்‌ (௦01ர6]811௦ற00) மாறுபடும்‌. 
முறிவு வெடிப்துகளூள்‌ உள்ள நுழைவுப்‌ பிழம்புகளுக்குத்‌ தாரை 
கள்‌ (௭18) என்று பெயர்‌. தேய்வுறுதலின்‌ காரணமாகத்‌ தாரை 
களைச்‌ சூழ்ந்துள்ள பாறைகள்‌ கட்டழிக்கப்படுகன்றன. இதனால்‌ 
நுழைவுகள்‌ மட்டும்‌ மதில்கள்‌ போல்‌ எடுப்பாசு நிற்கின்றன. இவற்‌: 
அக்கு “டைக்‌? (Dyke) என்று பெயர்‌. 


படலத்‌ தாரைகள்‌ (81664 ein) பெரிய அளவுடைய துழைவு 
அள்‌; இவை பெரும்பரப்புகளில்‌ பரவியுள்ளன! இவைசூழ்நீதுள்ள 
சடலங்களுக்று இடையே உடன்பட்டவாறு அமைந்துள்ளன. இத்‌ 
தாரைகள்‌ 45--50 மீட்டர்‌ தடிப்பும்‌ 150-200 மீட்டர்‌ நீளமும்‌ 
உடையன. குறுக்குத்‌ தாரைசள்‌ 1-8 மீட்டர்‌ அல்லது அதற்கும்‌ 
அதிகமான தடிப்பு உடையன. 


நுழைவுப்‌ பிழம்புகளின்‌ படல அமைப்பு பற்றியும்‌, அவற்றைச்‌ 
சேர்ந்த பரவல்‌ விதிகளைப்பற்றியும்‌ அறிந்துகொள்வது முக்கியம்‌. 
எனெனில்‌, இவை சம்பந்தப்பட்டு பல மதிப்புள்ள கனிமங்கள்‌ 
காணப்படுகின்றன. 


வெளி உமிழ்வுத்‌ தணலியல்‌ அல்லது எரிமலை இயக்கம்‌ 
(Fffusive Igneous Activity or Volcanism) 7 
வெடித்தெழும்‌ எரிமலை இயக்கங்கள்‌ இயற்கையில்‌ காணக்‌ 


கூடிய தோற்றப்பாடுகளில்‌ மிகவும்‌ வியப்பார்வ மூட்டும்‌ தன்மை 
யும்‌ தடுக்க முடியாத என்மையும்‌ உடையன. 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 259 

எரிமலைகளைப்‌ பற்றிப்‌ பேசும்போது தணிந்துவிட்டதாகவும்‌, 
உயிருடன்‌ இருப்பதாகவும்‌ குறிப்பிட்டாலும்‌ இது வேறும்‌ வழக்‌ 
காற்றுப்‌ பழக்கமேயாகும்‌. சில எரிமலைகள்‌ பல நூற்றாண்டுகளா 
கத்‌ தணிந்தவாறு இருந்து பின்னர்‌ திடீரென்று சர்ச்ச பெறு 
வதும்‌ உண்டு. தணிந்து கிடக்கும்‌ காலத்தில்‌ எரிமலையின்‌ சமிவு 
களில்‌ காடுகள்‌ வளர்ந்துவிடுகன்றன; எரிவாய்ப்பகுதிகன்‌ ஏமி 
சளாக மாறிவிடுகின்றன. எந்த வரலாற்றுப்‌ பழக்கத்தாலும்‌ ஓர்‌ 
எரிமலையில்‌ சசொர்ச்சியே இருந்ததாகத்‌ தெரியாவிட்டால்‌ அந்த எரி 
மலையைத்‌ தணிந்ததாகக்‌ கருதலாம்‌. தெரிந்த வரலாற்றுக்‌ 
காலத்தில்‌ கிளர்ச்சி அடைந்துள்ள எரிமலையை உயிருடையதாகக்‌ 
கருதலாம்‌. இன்று உலகில்‌ 476 உயிருள்ள எரிமலைகளும்‌ 4000 
தணிந்த (ஒற்‌) எரிமலைகளும்‌ உள்ளன. 





படம்‌ 88. வெஸுவியஸ்‌ மலைவெடி-உ மிழ்வு 


நேப்பில்ஸ்‌ விரிகுடாவின்‌ கிழக்குப்‌ பக்கத்தில்‌ நிற்கும்‌ வெஸு 
வியஸ்‌ மலையை (படம்‌ 88) நெடுநாட்களாகத்‌ தணிந்ததாசிவே 
கருதி வந்தனர்‌. இதன்‌ சரிவுகளில்‌ திராட்சை போன்ற பழத்‌ 
தோட்டங்கள்‌ இருந்தன. ௫. பி. 79ஆம்‌ ஆண்டில்‌ ததிமென இந்த 


260 . பொது நிலப்பொதியியல்‌ 


எரிமலை. உயிர்‌ பெற்றெழுந்து தீவிரமான கிளர்ச்சியில்‌ ஈடுபட்டது; 
பெருமளவு “லாவா”வும்‌ சாம்பலும்‌ வெளியே எறியப்பட்டன. 
பல்லாயிரக்கணக்கான மக்கள்‌ மாண்டனர்‌. இம்‌ மலையடிவாரத்‌ . 
திலிருந்த .பாம்ப்பே, ஹெற்குலேனியம்‌ ஆகிய நகரங்கள்‌ சாம்‌ 
பலுள்‌ புதையுண்டு அழிந்தன. இந்த எரிமலை அதன்பின்‌ பல நூற்‌ 
றுூண்டுகள்‌ இடைக்காலம்‌ விட்டு, விட்டு அவ்வப்போது நெடுங்கால 
அளவுகளுக்குக்‌ களர்வு கொண்டவாறு உள்ளது. கடந்த 100-150 
. ஆண்டுகளில்‌ இதன்‌ கிளர்வு அதிகரித்துள்ளது. இது கடைசியாக 
1944ஆம்‌ ஆண்டு கிளர்வுற்றது. 


வடமார்டினிக்‌ தீவிலுள்ள மவுண்ட்‌ பீலீ மற்றொரு எடுத்துக்‌ 
காட்டு. இதுவும்‌ நெடுங்காலமாகத்‌ தணிந்துவிட்டதாகவே கருதப்‌ 
பட்டு வந்தது. இது 1902ஆம்‌ ஆண்டு வெடித்தெழுந்து செயிண்ட்‌ 
பியர்ரீ (81. Pierre) நகரத்தை வெப்ப வாயுக்களாலான ஒரு புயல்‌ 
. காற்றினால்‌ அழித்தது; அதில்‌ அப்போது வாழ்ந்து வந்த 29,000 
மக்களும்‌ அப்படியே மாண்டுபோயினர்‌. 


இந்நாளும்கூட எரிமலைகள்‌ புதிதாகத்‌ தோன்றியவாறு 
உள்ளன. எடுத்துக்காட்டாக, ஐந்து ஆண்டுகளாகக்‌ கிளர்ச்சி 
பெற்றிருந்த பாரிகுடின்‌ மலை 1943 ஆண்டு பெப்ருவரி 20-ந்‌ தேதி 
மெக்சிகோவில்‌ தோன்றியது. 

எரிமலைகள்‌ நிலத்தின்‌ மேலும்‌ மாகடலின்‌ தரையிலும்‌ உண்‌ 
டாகின்றன. வழக்கமாக, பேரளவு பாறைப்பொருள்கள்‌ வெளியே 
கொட்டப்படுவதால்‌ நிலத்தின்‌ மேலும்‌ தரையடியிலும்‌ பேரள 
வுடைய அமைப்புகள்‌ உண்டாகின்றன. 


எடுத்துக்காட்டாக, ஹாவாய்வகை எரிமலையின்‌ மொத்தஉயரம்‌ 
சுமார்‌ 800 மீட்டர்கள்‌ உள்ளது; இதன்‌ பெரும்பங்கு கடலடியில்‌ 
உள்ளது. வட அட்லாண்டிக்கில்‌ அஜோரஸில்‌ ஏற்பட்ட ஃபயால்‌ 
(Fayal) கடலடி எரிமலைக்‌ கிளர்ச்சி எரிமலைப்பொருள்கள்‌ எவ்வளவு 
விரைவாகச்‌ சேருகின்றன என்பதை உணர்த்தவல்லது. 1957ஆம்‌ 
ஆண்டு ஃபயால்‌ தீவின்‌ அருகே மூன்றேநாளில்‌ ஒரு புதிய எரிமலைத்‌ 
தீவு உண்டாயிற்று. இக்‌ கிளர்ச்சியைக்‌ கண்ட மாலுமிகளின்‌ கண்‌ 
ணெதிரில்‌ ஒவ்வொரு 12 மணி நேர அளவிலும்‌ 300 சதுர மீட்டர்‌ 
மீதம்‌ இத்தீவின்‌ பரப்பளவு அதிகரித்தது. 


எரிமலைகளின்‌ வெளித்‌ தோற்றம்‌ : சாதாரணமாக எரிமலைகள்‌ 
பல... மீ. உயரமுடைய கூம்பு வடிவமான உயர்ந்த உருவம்‌. 
கொண்டுள்ளன. உச்சியில்‌ ஒரு குழிவு- அல்லது எரிமலை வாய்‌ 
[௦242 உள்ளது. இந்த வாயின்‌ மூலம்‌ உமிழ்வு ஏற்படுகிறது. 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 261, 


(படம்‌ 89). பெய்குழல்‌ வடிவமான .துளை வழியாக உருயெபாறை 
வெளியே வருகிறது. இக்‌ குழல்‌ எரிவாயின்‌ தரையில்‌ இருந்து எரி 





படம்‌ 89, ஆப்பிரிக்க கிபோ முகட்டில்‌ உள்ள எரிவாயின்‌ இரண்டு தோற்றங்கள்‌, 


362 பொது திலப்பொதியியல்‌. 


மலையினுள்‌ செல்கிறது. காம்‌ சாட்கா (Kamchatka, 4850 மீ.) 
மலையிலுள்ள மவுண்ட்‌ க்ளையூசெவ்ஸ்காயா (84. Klyyuchevs- 
kaya) உலகிலேயே பெரிய எரிமலைகளில்‌ ஒன்று; இது கூம்பு வடிவ 
மானது. மவுண்டு வெஸுவியஸ்‌, ஜப்பானிலுள்ள ஃப்யூஜியாமா, 
ஆப்பிரிக்காவிலுள்ள மவுண்ட்‌ இபோ (781௦) ஆகிய பலவும்‌ கூடக்‌ 
கூம்புவடிவின. 


பண்டைய எரிமலைகளின்‌ எரிவாய்களில்‌ ஒன்று அல்லது பல 
இளர்வுள்ள எரிமலைகள்‌ உள்ளன. *கால்டிரா” (எரிமலைப்‌ பெரு 


வாய்‌) எனப்படும்‌ இத்தகைய எரிவாய்கள்‌ பல பத்து கி.மீ. விட்ட 
மூடையன. 


உமிழ்தல்‌ (ஆரயற£iபற): தனிப்பட்ட உமிழ்வுகளின்‌ விசை 
ஒன்றுபோல்‌ இருப்பதில்லை. ஒவ்வொரு எரிமலையும்‌ மாறிமாறி 
அதிகமாயும்‌ குறைவாயும்‌ இயங்குகின்றன. சிலபோது. ஓர்‌ எரி 
மலையின்‌ இயக்கம்‌ மெல்ல அதிகரித்துப்‌ பின்‌ மெல்லத்‌ தணிகிறது. 
மற்ற, சிலவற்றில்‌ திடுமென வீரியமான எளர்ச்சிகள்‌ நிகழ்கின்றன. 
தாம்‌ முன்பே குறிப்பிட்டவாறு, எரிமலை இயக்கங்களின்‌ இடையே 
முழு நூற்றாண்டுகளே கழிந்துவிடுவதும்‌ உண்டு. 


ஒரு வீரியமான கிளர்ச்சிக்குப்‌ பின்‌, சில எரிமலைகள்‌ ஏறக்‌ 
குறைய முழு அமைதிபெறுகின்றன . அப்போது அவை வெறும்‌ 
புகையை மட்டும்‌ அடிக்கடி வெளிவிடுகின்றன. மற்ற சில 
தொடர்ந்தாற்போல்‌ புகைவிட்டுக்கொண்டும்‌, அவ்வப்போது கல்‌ 
லையும்‌, . சாம்பலையும்‌ தூக்கி எரிந்தவாறும்‌ உள்ளன. மற்றும்‌ சில 
குறிப்பிட்ட கால இடைவெளி விட்டு "விட்டு அமைதியாக 
லாவாவை வழியவிடுகன்றன. வெளி உமிழ்வுகளுக்கு இடையே 
தொடர்ந்து நகர்ந்துகொண்டே இருக்கும்‌ உருகிய லாவா எரி 
வாயினை நிறப்பியவாறு உள்ளது. 
உமிழ்வு விளைபொருள்கள்‌ (Products of eruption): திண்மங்‌ 
. களாகவும்‌, திரவங்களாகவும்‌, வாயுக்களாகவும்‌ உள்ளன. திண்‌ 
மங்கள்‌ எரிமலைச்சாம்பல்‌. மணல்‌, *லேப்பில்லி” (181111), குண்டு 
: கள்‌ (௦0௦8) ஆகியவை இவற்றில்‌ அடங்கும்‌. இவை வழக்கமர்க 
உமிழ்வின்‌ ஆரம்பகாலத்தில்‌ வெளியே எறியப்படுகின்றன. எரி 
மலைச்சாம்பல்‌ எரிவாயின்‌ பெய்குழல்‌ போன்ற சுவர்கள்‌ உடைந்து 
நொறுங்குவதாலும்‌ “லாவா” தூவப்படுவதாலும்‌ உண்டாகும்‌. 
சிறுசிறு பாறைத்துகள்களால்‌ ஆனது. / இத்‌ துகளின்‌ அளவு மில்லி 
“மீட்டரில்‌ ஒரு பின்னஅளவு முதல்‌ பல மி. மீ. அளவு வரை 
உள்ளன. மணல்‌ அளவுடைய பெருந்துகள்களை எரிமலை மணல்‌ 
என்பர்‌. ஒன்று முதல்‌ பல செ.மீ. விட்டமுடைய பெரிய துணுக்கு 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 263 


களை “லேப்பில்லி என்பர்‌. ஓர்‌ எரிமலை எவ்வளவு சாம்பலை 
உமிழக்கூடும்‌ என்பது கீழ்க்காணும்‌ எடுத்துக்காட்டால்‌ விளங்கும்‌. 

அலாஸ்காவிலுள்ள மவுண்ட்‌ காட்மாய்‌ 1912-ல்‌ கிளர்ந்தெழுந்த 
போது 4 மீட்டருக்கும்‌ அதிக தடிப்பான சாம்பல்‌ படலம்‌ அதன்‌ 
வெகு அருகே படிந்தது; காற்றுமறை பக்கத்தில்‌ சுமார்‌ 100 ௧. மீ. 
தொலைவுக்கு இப்‌ படலம்‌ 10 செ. மீ. தடிப்பு இருந்தது. இந்த 
வெடித்தலால்‌ 20 கன ௫, மீ. திண்‌ பொருள்கள்‌ வெளியே எரியப்‌ 
பட்டன. அறுபது மணி நேரத்துக்கு அவ்விடத்தில்‌ இருள்‌ சூழ்ந்த 
வாறு இருந்தது. எரிமலை மேகங்களிலிருந்து 25 மணி நேரம்‌ 
இடைவிடாது மழை பொழிந்தது. 


சாம்பல்‌ மிகச்‌ சன்னமாக இருப்பதால்‌, சிலபோது வாயு 
வெடிக்கும்போது, 10 கிலோமீட்டருக்கும்‌ அதிக உயரம்வரை 
தூக்யெடிக்கப்படுகிறது. அங்கு இது காற்றோட்டத்தால்‌ வெகு 
நேரம்‌ வரை வளியடுக்கு மண்டலத்தின்‌ (tரatosphere) அடிப்‌ 
படலங்களில்‌ பரவிச்‌ செல்கிறது. எடுத்துக்காட்டாக, 1883-ல்‌ 
சுண்டா கடற்காலில்‌ (50 541211) உள்ள மவுண்ட்‌ ரெகாடோ 
வாவில்‌ பலத்த வெடி உமிழ்வு ஏற்பட்டது. இந்த வெடிப்பின்‌ 
போது உமிழப்பட்ட மாபெருமளவுத்‌ துகள்கள்‌ சுமார்‌, ஓராண்டு 
காலமாகக்‌ காற்று மண்டலத்தில்‌ மிதந்து கொண்டே இருந்தன; 
இதனால்‌ வியப்பான சூரிய உதயமும்‌, மறைவும்‌ ஏற்பட்டுக்கொண் 
டிருந்தன. 


சாம்பல்‌ வெளியே உமிழப்படும்போது மழை பெய்தால்‌ எரி 
மலையின்‌ சரிவில்‌ திரவ மண்‌ வழிந்து வந்து ஊர்ப்புறங்களில்‌ 
பெருஞ்சேதம்‌ விளைவிக்கும்‌. 


'பெரிய *லாவா” துண்டுகளும்‌ கூட எரிமலையின்‌ வீரியமான 
வாயு வெளியேற்றத்தின்போது தூக்கி எரியப்படுகன்றன. இவை 
வானில்‌ பல நூறு மீட்டர்‌ உயரம்‌ வரை தூக்கிஎறியப்படும்போது 
ஏற்படும்‌ சுழற்சியின்‌ காரணமாக இவை ஊடச்சுமுளை (810016) 
போன்ற உருவம்‌ கொள்கின்றன. இவை நிலத்தில்‌ விழும்முன்‌ 
குளிந்துவிட்டால்‌ இதே உருவத்துடன்‌ உள்ளன; இல்லாவிட்டால்‌ 
நிலத்தில்‌ விழுந்ததும்‌ தட்டையாகிவிடுகன்‌ றன. எரிமலை வாயின்‌ 
அருகேயிருந்து பல பத்து டன்கள்‌ எடையுள்ள பெரும்‌ பாறைகள்‌ 
அப்படி உடைத்தெறியப்படுவதும்‌ உண்டு. இவை பல நூறு மீட்டர்‌ 
வரை காற்றில்‌ எடுத்தெறியப்பட்டு எரிமலையின்‌ சரிவில்‌ விழு 
கின்றன. லாவாவும்‌ பாறையுமான எட்டுமுதல்‌ 10 செ, மீ. முதல்‌ 
பல மீட்டர்‌ வரை அளவுள்ள துண்டுகளுக்கு எரிமலைக்‌ குண்டுகள்‌ 
என்று பெயர்‌ (படம்‌ 90). 


264 பொது நிலப்பொதியியல்‌ 





படம்‌ 90. எரியியல்‌ குண்டுகள்‌ 


வாயுக்கள்‌, சாம்பல்‌, லேப்பில்லி, குண்டுகள்‌ ஆகியவை அடிக்‌ 

* கடி ஒரு சீராக உமிழப்படுகின்றன; ஆனால்‌ சிலபோது இந்த உமிழ்‌ 

வுகள்‌ ராட்சஸ வெடிகளாகி எரிவாயை அப்படியே தகர்த்தெறி 

வதும்‌ உண்டு; எரிமலைக்‌ கூம்பு அப்படியே காற்றில்‌ தூக்கி எறியப்‌ 

படுவதால்‌ அவ்விடத்தில்‌ ஒரு பெரிய ஆழமான குழிதான்‌ காணப்‌ 
படும்‌. ‘ 


சரிவுகளில்‌ மழையாகப்‌ பொழியும்‌ சாம்பலும்‌, மணலும்‌ 
முதலில்‌ உதிரியாகவும்‌, பிறகு மெல்ல மெல்லத்‌ தத்தம்‌ எடையினா 
லேயேயும்‌, நீரினாலும்‌ கெட்டியாகி எரிமலைப்‌ பொடிப்‌ படிவு (யீ!) 
என்னும்‌ பாறையாக மாறுகின்றன; கடல்களிலும்‌ ஏரிகளிலும்‌ 
விழும்‌ எரிமலைச்‌ சாம்பலும்‌ மணலும்‌ அவற்றின்‌ அடியில்‌ மூழ்கிச்‌ 
சென்று வண்டலாலும்‌ மணலாலும்‌ புகைக்கப்படுகின்றன. 
இதனால்‌ உண்டாகும்‌ எரிமலைப்‌ படிவுப்‌ பாறைக்கு “டஃப்‌ஃபிடே” 
Gui என்று பெயர்‌. 


எரிமலை வாயுக்களில்‌ (Volcanic gases): முக்கியமானது 
நீராவி; இது எரிமலைகளிலிருந்து வரும்‌ வாயுக்களில்‌ பெருமளவு 
உள்ளது. மற்ற வாயுக்கள்‌ ஹைட்ரோஜன்‌, குளோரின்‌, கந்தகம்‌ 
நைட்ரோஜன்‌, கார்பன்‌, ஆக்ஸிஜன்‌, கரியமிலவாயு, மீதேன்‌, 
ஹைட்ரஜன்குளோரைடு, ஹைட்ரஜன்சல்பைடு கந்தக-டை- 
ஆக்சைடு, அம்மோனியா, அம்மோனியம்‌ குளோரைடு, அம்மோ 
னியம்‌ கார்பொனேட்டு. 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 3 265 
வாயுக்கள்‌ எரிவாயிலிருந்து மட்டுமே அல்லாது எரிமலையின்‌ 
அடியிலும்‌ சரிவுகளிலும்‌ உள்ள உடைப்புகளில்‌ இருந்தும்‌ வெளி 
வருகின்றன. இவ்வரறு புகையை வெளிவிடும்‌ வெடிப்புக்குப்‌ 
“புகையும்‌ எரிமலை” (fumarolg) என்று பெயர்‌. வாயுக்கள்‌ செறி 
வான வாயுக்களாகவும்‌, புகையாகவும்‌ வெளிவருகின்றன. இவ்‌ 
வாயுக்களின்‌ கூட்டமைவு வெப்ப அளவைப்‌ பொருத்தது; உமிழ்வு 
துவங்கும்போது எரிவாயின்‌ சூழலில்‌ வெப்ப அளவு அதிகமாக 
இருக்கும்‌; முடிவில்வெப்பம்‌ குறைந்துவிடும்‌. துவங்குவகையில்‌ புகை 
யும்‌ எரிமலையிலிருந்து ஹேலோஜன்‌ வாயுக்களே (C1, 1) வெளிவரு 
கின்றன. வெப்ப்‌ அளவு 100-180 செ.-க்கும்‌ குறைந்ததும்‌ 
கந்தக--டை--அக்சைடு மேம்பட்டுள்ள புகையும்‌ எரிமலைக்கு 
*ஸோல்படரா? ($01781க1௨) என்று பெயர்‌. இதற்கு அடுத்தாற்‌ 
போல்‌ (எரிமலைகள்‌ சிலவற்றில்‌) போரான்‌ (8௦1110ற4) மேம்படு 
கிறது; கடைநிலையில்‌ (110116116) கார்பன்டை ஆக்சைடை: வெளி 
(விடுகிறது. ( ॥ 


எரிமலை லாவா (Volcanic lave) ; “லாவா? என்பது எரிமலை 
கள்‌ எறியும்‌ உருகிய பாறைப்‌ பண்டமாகும்‌. லாவாவின்‌ வெப்ப 
அளவு 1000-1200” செ. லாவாவிலிருந்து வாயுக்கள்‌ வெளிவரு 
கின்றன; லாவா எரிவாயிலிருந்து வெளிவருகிறது. மேக்மாவுக்‌ 
கும்‌ லாவாவுக்கும்‌ உள்ள வேற்றுமைகள்‌ இவையே. 


லாவாவின்‌ வேதியியல்‌ கூட்டமைவும்‌ பெளதிகக்‌ குணங்களும்‌ 
மிகவும்‌ மாறுகின்றன. சிலவற்றில்‌ அதிக அளவு சிலிகன்‌ 
.ஆக்சைடு (அமில லாவா) உள்ளது. இந்த லாவா மிகவும்‌ பிசு 
பசப்பு (i805 பாகுமை) உடையது; இதனால்‌ உருகிய பொருள்‌ 
கள்‌ தப்பை போன்ற உருவங்களை ஏற்கன்றன. சிலிகா அளவு 
குறைவாக உள்ள லாவா (கார லாவா—மbasic lava) இதைவிட 
அதிக ஓடும்‌ தன்மை (திரவத்‌ தன்மை) பெற்றுள்ளது. அல்ட்ரா 
பேசிக்‌ (Ultra-basic) லாவாக்களே மிகவும்‌ அதிக திரவத்தன்மை 
உடையன. 
டசி 

மவுண்ட்‌ பீலீயிலிருந்து வெளிப்பட்ட லாவா அமில வய 
மானது; பாகுத்தன்மை வாய்ந்தது. இது மிகவும்‌ செறித்திருந்‌ 
தால்‌ எரிவாயின்‌ மேல்‌ சுமார்‌ 300 மீட்டர்‌ உயரமான கோபுரம்‌ 
போல்‌ இருந்தது; ஆனால்‌ இது குளிர்ந்து வரும்போது வெடிப்பு 
கண்டு உடைந்து கட்டழிந்து விட்டது. 


ஹாவாய்‌ தீவுகளின்‌: எரிமலைகளிலிருந்து வரும்‌ லாவாக்கள்‌ 
பஸால்ட்‌ வகையின; இவற்றின்‌ கூட்டமைவில்‌ இரும்பும்‌ மெக்னீஷி 


266 பொது நிலப்பொதியியல்‌ 


யாவும்‌ அதிகம்‌ உள்ளது; சிலிகா குறைவாக உள்ளது. இவை 
மிகவும்‌ திரவத்தன்மை பெற்றுள்ளதால்‌ எரிமலைச்‌ சரிவுகளில்‌ 
ஆறுகள்‌ போல்‌ ஒடுகின்றன. திண்ணை போன்ற பால்‌ றச்‌ சரிவு 
களில்‌ நீர்வீழ்ச்சிபோல்‌ விழுந்து ஓடுகின்றன. இத்தகைய 'தொடர்‌ 
அருவி (௦௨8௮08) போன்ற லாவா ஓட்டத்தைப்‌ படத்தில்‌: 
(படம்‌ 91) காணலாம்‌. 





படம்‌ 91. ஹாவாயில்‌ ஒரு லாவா தொடர்‌ அருவி 


அமில லாவாக்களில்‌ வெளிர்நிறமுடையவை (“பிங்க்‌ சாம்‌. 
பல்‌) எடை குறைவானவை; பாகுத்தன்மை உடையவை; அதிக 
வாயுக்களை உடையவை; இவை மெதுவாகச்‌ சூடு ஆறுகின்றன, 
காரலாவாக்கள்‌ கருநிறமுடையன (கருஞ்சாம்பல்‌, பச்சை. 
கருப்பு); அதிகத்‌ திரவத்தன்மை பெற்றுள்ளன; எளிதில்‌ உருகு. 
கின்றன; குறைந்த அளவு வாயுக்களைப்‌ பெற்றுள்ளன. 


எரிமலைகளில்‌ வெளி உமிழப்படும்‌ எல்லா விளைபொருள்களும்‌- 
புவிப்பொருக்கை ஆக்கும்‌ பணியில்‌ பங்கு ஏற்கின்றன. புவிப்‌: 
பொருக்கின்‌ மேல்‌ எறியப்படும்‌ பாறைகளில்‌ இவை 51-62 சுத. 
வீதம்‌ உள்ளன. வெளியே எறியப்படும்‌ பாறைகளில்‌ பலவகை 
இருப்பதற்குக்‌ காரணம்‌ முதன்மையான மேக்மாக்களிலும்‌ பல 
வகைகள்‌ உள்ளதே என்று முன்பு நினைத்தனர்‌; இதுதவறு. ஏனெ 
னில்‌, பொதுவான மேக்மாவின்‌ மொத்த அடர்வெண்‌, வெப்ப: 
அளவு, அதன்‌ கூட்டுறுப்புக்‌ கனிமங்கள்‌ படிகங்களாக மாறுதல்‌ 
போன்ற பல காரணங்களால்தான்‌ இத்தகைய வேற்றுமைகள்‌ ஏற்‌: 
படுகின்றன. பொதுவான மேக்மா பஸால்ட்‌ வயமான வேதியிய: 
கூட்டமைவு உடையது என்று கருதுகின்றனர்‌. 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 267: 


ஒரு குறிப்பிட்ட இடத்திலுள்ள எரிமலையில்‌ இருந்து வெளி: 
யேறும்‌ இண்ணிய எரிமலைப்‌ பொருள்களின்‌ (எரிமலைச்‌ சாம்பல்‌, 
லேப்பில்லி, குண்டுகள்‌) கூட்டமைவையே அங்குள்ள லாவாவும்‌. 
பெற்றுள்ளது. 


ஒவ்வொரு கிளர்ச்சியின்‌ போதும்‌ வெளியேற்றப்படும்‌: 
பாறைப்பொருள்களின்‌ அளவு மாறுபடும்‌. 1500ஆம்‌ ஆண்டு முதல்‌: 
இன்று வரை புவியின்‌ எரிமலைகள்‌ 300 கன கிலோ மீட்டருக்கும்‌: 
அதிகமான உதிரியான பொருள்களையும்‌, 50 கன கிலோ மீட்டர்‌ 


லாவாவையும்‌ வெளியேற்றியுள்ளதாக எரிமலையியலாளர்‌ கூறு: 
கின்றனர்‌. 


எரிமலைக்‌ கூம்பின்‌ அமைப்பு எரிமலையிலிருந்து வெளியேறும்‌ 
பொருள்களைப்‌ பொருத்தது. முக்கியமாக லாவாவையே வெளி 
யேற்றும்‌ எரிமலையின்‌ சரிவுகள்‌ மிக உயரமான மலையானாலும்‌ . 
மென்மையான சாய்மானத்தையே பெற்றுள்ளன. 


லாவாவும்‌ சாம்பலும்‌ நொறுங்கு பொருளும்‌ இறுகிய படலங்‌ 
களும்‌ (மீ£) மாறி மாறிப்‌.படிந்தவாறு உள்ள எரிமலைகளின்‌ சரிவு 
செங்குத்தாக உள்ளது (85-—40°). 


சில எரிம்லைகள்‌ எரிவாயிலிருந்து மட்டும்‌ அல்லது சரிவு: 

களிலும்‌. அடியிலும்‌ உள்ள வெடிப்புகளின்‌ வழியாகவும்‌ உமிழ்‌ 

* இன்றன. இத்தகைய சிறிய எரிவாய்களை (எ.கா. மவுண்ட்‌எட்னா): 
ஒட்டு எரிமலைகள்‌ (றarasitic volcanics) என்பர்‌. 


எரிமலைகளின்‌ பாகுபாடு: எரிமலைகள்‌ இயங்கும்‌ விதத்தைக்‌. 
கொண்டு பின்வருமாறு வகைப்படுத்தலாம்‌: 


1. ஹாவாய்‌ வகை (Hawaiian Type); இந்த வகை எரி: 
மலைகள்‌ ஹாவாய்‌ தீவுகளில்‌. உள்ளன. (மெளன. லோவா, கிலா 
யூவா போன்றவை). இவற்றின்‌ லாவா திரவத்தன்மை மிக்க கார 
வகையைச்‌ சேர்ந்தது. இதிலிருந்து வாயுக்கள்‌ ஆரவாரம்‌ இல்‌: 
லாமல்‌ மெளனமாக வெளியேறுகின்றன; கடினப்‌ பொருள்கள்‌ 
இவற்றிலிருந்து வீசி எறியப்‌ படுவதில்லை. எரிவாயில்‌ நிறைந்துள்ள” 
லாவா அசைந்தவாறே உள்ளது; இது எப்போதும்‌ மெல்லக்‌ 
கொப்புளித்தவாறு உள்ளது. இது அவ்வப்போது சில நிமிட 
காலம்‌ வரை சுமார்‌ சல பத்து மீட்டர்கள்‌ உயரம்‌ வரை எழுந்து 
தூவி விழுகிறது. எரிவாய்‌ முழுதும்‌ நிறம்பிய பிறகு எரிமலையின்‌" 
பக்கங்களில்‌ வழிந்தோடுகிறது. லாவா ஓட்டம்‌ சிலபோது பல: 
இருபது கி.மீ. நீளம்‌ வரை நீண்டதாகவும்‌ காணப்படுகிறது; 


268 பொ து நிலப்பொதியியல்‌ 


இது புவிக்குள்ளே இருந்து எவ்வளவு லாவா வெளியே 
வருகிறதோ அதைப்‌ பொருத்தது. இந்த எரிமலைகள்‌ மென்‌ சாய்‌ 
வுடைய சரிவுகளை உடையன. 


2. ஸ்ட்ராம்போலிவகை (8170110112 type): ஸ்ட்ராம்போலி 
எனப்படும்‌ மத்திய த்ரைக்‌ கடலிலுள்ள ஓர்‌ எரிமலையின்‌ பெயர்‌ 
இந்த வகைக்குச்‌ சூட்டப்பட்டுள்ளது. இதுவும்‌ திரவத்‌ தன்மை 
பெற்ற காரலாவாவை வெளியேற்றுகிறது; ஆனால்‌, ஹாவாய்‌ 
வகையைப்‌ போல்‌ அல்லாது இதிலிருந்து பெருமளவு வாயுக்கள்‌ 
வெளியேறுகின்றன; சாம்பலும்‌, குண்டுகளும்‌ தூக்கி எறியப்‌ 
படுகின்றன. குண்டுகள்‌ அடிக்கடி இருகனாற்‌ போல்‌ உள்ளன. 
லாவா ஹாவாய்‌ வகையைப்‌ போலவே அலை அலையாக உள்ள 
மேற்‌ பரப்பை உடையது. 


ட 3. வெஸுவியஸ்‌ வகை (Vesuvian (00): இவ்வகை எரிமலை 
யிலிருந்து வெளிவரும்‌ லாவா சற்று அதிக அளவு சிலிகாவை 
உடையது. இது சற்று அதிக பாகுத்தன்மை உடையது. இதனால்‌ 
அடிக்கடி எரிவாய்த்துளை அடைக்கப்படுகிறது. இதன்‌ விளைவாக 
வாயுக்கள்‌ தரையினுள்‌ திரண்டு சேருகின்றன. இதனால்தான்‌ 
எரிமலை வெடிக்கும்‌ முன்‌ தரையடிக்குள்‌ குமுறல்கள்‌ ஏற்படு 
இன்றன. லாவா பாகுத்தன்மை உடையதால்‌ குண்டுகள்‌ திருகப்‌ 
படுவதில்லை. இவை தரையில்‌ விழுந்ததும்‌ தட்டையாகிவிடு 
கின்றன . லாவா ஆறுகள்‌ அதிகத்‌ தொலைவு பரவுவதில்லை; இவை 
குளிர்ந்ததும்‌ உருவமற்ற இரளைகளை உண்டாக்குகின்றன. காம்‌ 
சட்கா, சிஸிவியின்‌ மவுண்ட்‌ எட்னா, இட்டேலியின்‌ வெசூவியஸ்‌, 
மத்திய தரைக்‌ கடலில்‌ லிப்பாரி தீவுகளின்‌ தென்‌ கோடியிலுள்ள 
மவுண்ட்‌ வல்கானோ ஆகியவை இவ்வகையின. 


4. பீலியன்‌ வகை (ஒelean 106): இவ்வகை எரிமலைப்‌ பாகு 
போன்ற லாவாவை வெளியேற்றுகிறது; லாவா எரிவாயில்‌ கட்டி 
யாகி வாயுக்களை வெளியே போக முடியாமல்‌ தடுக்கிறது. இதனால்‌ 
தான்‌ எரிமலை வெடிக்கும்‌ முன்‌ வன்மையான பாதாளக்‌ 
குமுறல்கள்‌ ஏற்படுகின்றன. இம்மலை வெடிப்பதால்‌ வாயுக்கள்‌, 
சாம்பல்‌, லேப்பில்லி, குண்டுகள்‌ ஆகியவை பெருமளவில்‌ வெளியே 
எறியப்‌ படுகின்றன. இதிலிருந்து வெளியேறும்‌ வாயுக்கள்‌ 700° 
செ.--க்கும்‌ அதிக அளவு வெப்ப முடையன. இதனால்‌ புயல்‌ காற்‌ 
றைப்‌ போல்‌ வேகமாக எரிமலைச்‌ சரிவுகளின்‌ கழே வீசியடிக்கும்‌ 
போது இந்த வாயுக்கள்‌ வழியில்‌ இருக்கும்‌ எல்லாப்‌ பொருள்‌ 
களையும்‌ அழித்துவிடுகின்‌ றன. மவுண்ட்‌ பீலி வெடித்தபோது மார்‌ 
கூனிக்‌ தீவில்‌ இருந்த செயிண்ட்‌ பியர்ரீ நகரம்‌ இத்தகைய மேகங்‌ 
களால்‌ அழிக்கப்பட்டது. 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 269 

5. பாண்டாய்‌ வகை (கம்‌ (306): இவ்வகை எரிமலை 
களில்‌ உமிழ்வு ஏற்படும்போது வன்மையான அதிர்ச்சிகளும்‌ வெடி. 
களும்‌ ஏற்படுகின்றன. பெருமளவு வாயுக்களும்‌ சாம்பலும்‌ எரியப்‌ 
படுகின்றன. சிலபோது வன்மை மிக்க .ஒரு ளெர்ச்சியினால்‌: 
மொத்த எரிமலையும்‌ தகர்த்தெறியப்படுவதுண்டு. பாண்‌ 
டாய்‌, க்ராகாடுவா, காட்மாய்‌ ஆகிய எரிமலைகள்‌ இவ்வாறு அழிக்‌. 
கப்பட்டன. இவற்றில்‌ உமிழ்வின்போது லாவாவே இருப்பதில்லை; 
ஏனெனில்‌, எரிமலைக்கு வரும்‌ மேக்மா அதிக அளவு அமிலச்‌ சத்து 
டையதாக இருப்பதால்‌ மிகவும்‌ பாகுமை வாய்ந்ததாக இருக்‌ 
கலாம்‌. 


6. எரிமலைக்‌ குழாய்கள்‌ (1918118168): லாவாக்களே வெளி 
வராமல்‌ வெறும்‌ வாயுக்கள்‌ மட்டும்‌ வன்மையான முறையில்‌: 
ஒரு முறை மட்டும்‌ வெளியேறும்போது உண்டாகின்றன. 
இவ்ற்றின்‌ எரிதுளை நீள்வட்ட வடிவமுடையது. இதன்‌ எரிவாய்‌' 
. கண்ணம்‌ போன்று குழிவானது; இதன்‌ சரிவுகள்‌ மென்‌ சாய்‌ 
வுடையவை; இதன்‌ விட்டம்‌ பல பத்து மீட்டர்கள்‌ முதல்‌ 4 
அல்லது 4 கி.மீ. வரை உள்ளது. எரிவாயின்‌ (018101) அடித்தரை 
நிலப்பரப்புக்குக்கீழே உள்ளது. இத்தகைய எரிமலைகள்‌ சிலவற்றின்‌: 
எரிவாய்களைச்‌ சுற்றிலும்‌ உமிழப்பட்ட எரிமலைத்‌ துகள்கள்‌ சுவர்‌ 
போல்‌ அமைவதுண்டு. சில எரிவாய்களில்‌ ஏரிகள்‌ உள்ளன 
(௩௧78, படம்‌ 92). ஆனால்‌, பெரும்பாலும்‌ இவை புற ஆக்கச்‌ 
செயல்‌ முறைகளால்‌ (6%02ாம௦) அழிக்கப்படுகின்றன. வெடி 





படம்‌ 92, எரிவாய்‌ ஏரியின்‌ வெட்டுத்தளத்‌ தோற்றம்‌ 


குழாய்கள்‌ (ekplosion pipes) தரையை அடைகின்றன, இவ்வகை: 
எரிமலைகள்‌ ஜெர்மனியிலும்‌ (ஐஃபலில்‌ ..சுமார்‌ 130 உள்ளன) 
ஆப்பிரிக்காவிலும்‌ (கிம்பர்லி மலைகளில்‌ உள்ள வைரவய எரிமலைக்‌ 
குழாய்கள்‌), சோவியத்‌ யூனியனிலும்‌ (யகுடியாவிலுள்ள 


370 பொது நிலப்பொதியியல்‌ 


ிம்பர்லீ வசை குழாய்கள்‌), மெக்னிதோவிலும்‌ மற்ற இடங்‌ 
களிலும்‌ உள்ளன. 


வெடிப்பு எரிமலைகள்‌ (Fissure volcanoes) : மேலே விவரித்த 
எரிமலைகள்‌ ஒன்றே குறிப்பிட்ட ஊட்ட மையத்தை உடையன. 
ஆகவே, இவற்றை மைய-- எரிமலைகள்‌ : என்பர்‌. இவற்றுக்கு 
மாறாக, புவிப்பெரருக்கில்‌ ஏற்பட்டுள்ள வெடிப்புகளின்‌ வழியாக 
வாயுச்களையும்‌, லாவாச்களையும்‌ வெளியிடும்‌ எரிமலைகள்‌ உள்ளன; 
இவற்றுக்கு மைய *எரிவாய்‌ இல்லை. சில இடங்களில்‌ வெடிப்புகள்‌ 
ஒரு பொதுவான மேக்மா அறையிலிருந்து உண்டாக்கப்பட்ட எரி 
மலைப்‌ பொதுபோல்‌ காணப்படுவதுண்டு. ஐஸ்லாந்தில்‌ இத்‌ 
தகைய தகைசால்பான எரிமலைகள்‌ உள்ளன. இவற்றில்‌ சில 
40 இ. மீ, நீளம்‌ உள்ளன; இவை செரூமளவு லாவாவை வெளி 
விடுகின்றன; இவை இருமருங்கிலும்‌ பெரும்‌ பகுதியைக்‌ கவர்ந்த 
வாறு உள்ளன. அடிக்கடி வெடிப்புகளின்‌ நெடுகிலும்‌ ஆங்காங்கு 
நீளம்‌ நீளமான எரிமலைக்‌ குவியல்கள்‌ காணப்படுகின்றன. 


பல வெடிப்பு எரிமலைகள்‌ கூம்பு வடிவத்தில்‌ இருப்பதில்லை; 
இவற்றின்‌ லாவா மேற்பரப்பில்‌ பரவிவிடுகிறது. இந்த லாவா 
படலங்கள்‌ மைய எரிமலைகளின்‌ லாவா ஓட்டங்களுக்கு மாறுபட்‌ 
டவை. மைய எரிமலையின்‌ அடிப்பகுதியில்‌ லாவா ஓட்டங்கள்‌ 
ஓரு இலோமீட்டருக்கும்‌ அகலமாக இருப்பதில்லை; 100 மீட்ட 
ருக்கும்‌ தடிப்பாச இருப்பதுல்லை. இவை 15-20 இ. மீட்டருக்கும்‌ 
அதிக நீளம்‌ உடையவை. இதற்கு மாறாக; லாவா படலங்கள்‌ 
அடிக்கடி பெரும்‌ பரப்பைக்‌ கவர்ந்துள்ளன. சில பண்டைய எரி 
மலைகளின்‌ படலங்கள்‌ பல பத்து அல்லது நூறு ஆயிரம்‌ சதுர கி.மீ 
பரப்பைக்‌ கவர்ந்துள்ளன. (ஆர்மீனியா, இந்தியாவின்‌ தக்கண்ப்‌ 
பீடபூமி, தென்‌ அமெரிக்கா போன்ற இடங்களில்‌ உள்ளன). 


தற்போது பெரும்பாலும்‌ மைய எரிமலைகளே ஏற்படுகின்றன. . 
வெடிப்பு உமிழ்வுகளும்‌ பரவலான உமிழ்வுகளும்‌ பண்டைய நிலப்‌ 
பொதியியல்‌ காலங்களில்‌ புவியின்‌ பொருக்கு மெல்லியதாக இருந்த 
போது மேம்பட்டிகுந்தன. 


மேற்பரப்பில்‌ உமிழப்படும்‌ லாவா, ஓட்டங்களையும்‌ படலங்‌ 
களையும்‌ கொம்மைகளையும்‌ உண்டாக்குகின்றன. இது பொருக்கு 
போல்‌ கடினமாக இறுகுகிறது; இது அரிய வெப்பக்‌ கடத்தியாகும்‌. 
ஆனால்‌; இப்‌ பொருக்கினடியில்‌ உமிழ்வுக்குப்‌ பிறகு. பல நாட்‌ 
சுளுக்கும்‌ லாவா ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதனால்தான்‌, 
லாவா ஓட்டங்களிலும்‌ படலங்கஸிலும்‌ பல குழிவுகள்‌ உள்ளன... 


கள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ தீரர்‌ 


இவற்றில்‌ சல மிகப்பெரிசாய்‌ உள்ளன. எடுத்துக்காட்டாக, கவி 
போர்னியாவில்‌ மவுண்ட்‌ ஷாஸ்தாவின்‌ சரிவுகளில்‌ 20-25 மீட்டர்‌ 
உயரமும்‌ 6-20 மீட்டர்‌அகலமுக்‌ 1.58ி.மீ. நீளமும்‌ கொண்ட குழிவு 
'ஓன்றுஉள்ளது. கூரைப்‌ பாறையின்‌ தடிப்பு 8-20 மீகஃ்டர்‌ உள்ளது. 


சோவியத்‌ ரஷ்யாவில்‌ சிவான்‌ (ஊக) ஏரியைச்‌ சுற்றிலும்‌ 
கள்ள லாவா படலங்களில்‌ குழிவுகள்‌ உள்ளன. ஆர்மெனி 
யாவில்‌ காலியாக உள்ள குழிவுகளை ஆடுமாடுகளை அடைத்து 
வைக்கப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 


லாவாக்கள்‌ குளிர்ந்து இறுகும்போது அவற்றில்‌ ஒரூ ரான 
வெடிப்பு அமைப்பு உண்டாகிறது. காரப்பாறையில்‌ இத்தகைய 
வெடிப்புகளாலும்‌ பிளவுகளாலும்‌ தூண்‌ போன்ற அல்லது பட்‌ 
ட௨கம்‌ போன்ற உருவங்கள்‌ உண்டாகின்றன. அமிலப்‌ பாறைகளில்‌ 
வேறு பலவகைப்‌ பிளவுகள்‌ உண்டாகின்றன. 


எரிமலைகள்‌ காணப்படும்‌ இடங்கள்‌ (Distribution of volcan- 
065) : புவிப்பரப்பில்‌ எரிமலைகள்‌ சீரற்ற முறையில்‌ பரவியுள்ளன. 
ஆஸ்திரேலியா போன்ற சில கண்டங்களில்‌ எரிமலைகளே இல்லை. 
ஐரோப்பாவில்‌, ஸிஸிலியையும்‌ அதை அடுத்துள்ள சில தீவு 
களையும்‌ விட்டுவிட்டால்‌, வெஸுவியஸ்‌ எரிமலை ஒன்று மட்டுமே 
உள்ளது. இது அப்பினைன்‌ மலைகளில்‌ உள்ளது. ஆப்பிரிக்காவில்‌ 
பல எரிமலைகள்‌ உள்ளன. ஆசியாவில்‌ காம்சட்காவில்‌ எரிமலைகள்‌ 
செறிவாக உள்ளன. மஞ்சூரியாவில்‌ ஒய்ந்தவாறு காணப்படும்‌ 
ஒரு எரிமலைத்‌ தொகுப்பு உள்ளது. காகாஸஸ்‌ மலையில்‌ மவுண்ட்‌ 
எல்பிரஸும்‌ (தlbrரம5), அராரட்டும்‌ (காகா) வெகு அண்மை 
வரையில்‌ உயிருடன்‌ இருந்தன. அண்டார்க்டிக்கில்‌ இரண்டு 
பெரிய எநிமலைகள்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தெரிந்துள்ள எரி 
மலைகளில்‌ மிகப்‌ பெரிய எண்ணிக்கை அமெரிக்க பசிபிக்‌ கடற்‌ 
பரப்பில்‌ உள்ளது. 

முக்கிய எரிமலை வயப்பகுதி ஆசியா கண்டத்தினை அடுத்துள்ள 
பசிபிக்‌ தீவுகளில்‌ உள்ளது; அலியூஷியன்‌ தீவுகள்‌, குரில்‌ தீவுகள்‌, 
ஜப்பான்‌, சுண்டா தீவுகள்‌, பிலிச்பைன்‌ தீவுகள்‌, நியூகினியா 
மற்றும்‌ பல. இந்தத்‌ தீவுகளிலுள்ள சில எரிமலைகள்‌, தீவிரமான 
கிளர்ச்சியும்‌ பேரளவும்‌ உடைய எரிமலைகளாகும்‌. அட்லாண்டிக்‌ 
கடலில்‌ ஐஸ்லாந்திலும்‌, கேப்வெர்டே (€ape Verde) தீவுகளிலும்‌, 


கேனரி தீவுகளிலும்‌, லெஸ்ஸர்‌ ஆண்டில்ஸிலும்‌ (Lesser Antilles) 
எரிமலைகள்‌ உள்ளன. 


ஆகவே, எரிமலைகள்‌ உள்ள முக்கியப்‌ பகுதிகள்‌ பசிபிக்‌ கடலைச்‌ 
சூழ்ந்துள்ள ஏரியியல்‌ வளையத்திலும்‌, மெடிட்டெர்ரேனியன்‌ 


272 பொது நிலப்பொ யியல்‌ 


திடைக்கோட்டுப்‌ பட்டையிலும்‌, அட்லாண்டிக்கின்‌ கிழக்கு. 
விளிம்பிலும்‌ நெக்கு ஆப்பிரிக்க மெரிடியன்‌ பட்டையிலும்‌ 
உள்ளன. த்‌ 

புவிப்பொருக்கிலுள்ள நிலப்பொதியியல்‌ கால முறைப்ப ்‌ 
அண்மைய பிளவுப்‌ பெயர்ச்சிகள்‌ எரிமலை இயக்கம்‌ சம்பந்தப்பட்ட 
பகுதிகளில்‌ ஏற்பட்டுள்ளன என்பதை நிலப்பொ தியியல்‌. புள்ளிவிவ 
ரங்கள்‌ தெரிவிக்கின்றன. இப்பிளவுகள்‌ மாகடல்களின்‌ கரை 
ஓரங்களுக்கு இணையாக உள்ளன. சிலபோது நிலப்பகுதியின்‌ 
நடுப்பகுதிகளிலும்‌ (111800) ஏற்படுகின்றன. 


சோவியத்‌ யூனியனிலுள்ள எரிமலைகள்‌: சோவியத்‌ நாட்டில்‌ 
காம்சட்காவிலும்‌ குரில்‌ (180111) தீவுகளிலும்‌ உயிருள்ள எரிமலைகள்‌ 
உள்ளன. இவை பசிபிக்‌: வளையத்தைச்‌ சேர்ந்தவை. 


காம்சாட்காவிலுள்ள எரிமலைகள்‌ முதல்‌ முதலாக $. கிராஷ்‌ 
யெனின்னிகோவால்‌ (5. Krasheninnikov) விவரிக்கப்பட்டன. 
இத்‌ தீபகற்பத்தின்‌ எரிமலையியக்கத்தின்‌ குணங்களைப்‌ பொதுவாக 
இவரே விளக்கினார்‌. 20 ஆம்‌ நூற்றாண்டின்‌ முன்‌ பகுதியில்‌ 
K. போக்டானோவிச்‌, 8. கோன்ராடி, V. கோமரோவ்‌ ஆகியோ 
ராலும்‌ அண்மையில்‌ A. ஜாவரிட்ஸ்‌கி (A. Zavaritsky) யினாலும்‌ . 
காம்சட்கா எரிமலைகள்‌ விவரிக்கப்பட்டுள்ளன. த ச்‌ 


காம்சட்கா எரிமலைகள்‌ ஏறக்குறைய இணையாக உள்ள மூன்‌ 
றுக்கும்‌ மேற்பட்ட வரிசைகளாக அமைந்துள்ளன. இவை இத்‌ 
தீபகற்பத்தின்‌ முன்‌ மலைத்‌ தொடர்களுக்கு இணையாக உள்ளன. 
இத்‌ தீபகற்பத்தில்‌ 180 எரிமலைகள்‌ உள்ளன. இவற்றில்‌ 22 உயி 
ருடன்‌ உள்ளன. 158 மனித நினைவுக்கு எட்டிய காலத்திலிருந்தே 
தணிந்தவாறுள்ளன. இவை அனைத்தும்‌ காம்சட்காவின்‌ தென்‌ 
பாதியில்‌ உள்ளன. உயிருள்ளவை கிழக்குப்‌ பகுதியில்‌ செறிந்த 
வாறு உள்ளன. இத்‌ தீபகற்பத்தின்‌ வடபகுதியில்‌ எரிமலைகளே 
இல்லை. 

காம்சட்கா எரிமலைகளில்‌ மிகப்‌ பெரியது மவுண்ட்‌ களையூ 
செவ்ஸ்காயா (Klyuchevskaya—4,850 மீ.) இதுவே உலகில்‌ மூன்‌ 
றுவது உயர்ந்த எரிமலை; தென்‌ அமெரிக்க ஆண்டீஸ்‌ மலையிலுள்ள 
மவுண்ட்‌ கோடோபாக்ஸி (Co௦t௦றai-—5,960 மீ.) இரண்டாவது 
உயரமலை. ஆப்பிரிக்காவிலுள்ள மவுண்ட்‌ கிலிமாஞ்ஜாரோ 
(Kilimanjaro—6,110 மீ.) எல்லாவற்றையும்விட்‌ உயரமானது. 
இளையூசெவ்ஸ்காயா அடிக்கடி ளெர்வடைறெது. சிலபோது இக்‌ 
கிளர்வுகள்‌ குறுகிய காலம்‌ நடைபெறும்‌ வெடிகளாக உள்ளன; 


'உள்கிக்கச்‌ செயல்‌ முறைகள்‌ 273 


ஆனாலும்‌, தொடர்ந்து மூன்று ஆண்டுகள்‌ வரை கிளர்ச்சி பெற்‌ 
றிருந்ததும்‌ உண்டு. இதன்‌ கடைசி பெரிய இளர்ச்சி 1956-ல்‌ 
நடைபெற்றது (படம்‌ 98). 


- 





படம்‌ 93. க்ளையூசெவ்ஸ்காயா மலையில்‌ எரி இயக்கம்‌ 


கிளையூசெவ்ஸ்‌ காயாவுக்கு அடுத்தபடி பெரியதான மவுண்ட்‌ 
உட்சன்ஸ்காயா (3,352 மீ) மலையும்‌ சிறிய மவுண்ட்‌ கிரெஸ்டோ 
வாயாவும்‌ உள்ளன. இவை மூன்றும்‌ ஒரு குழுவாக உள்ளன. 


இக்‌ குழுவுக்குத்‌ தெற்கே உயிருள்ள தட்டையான மவுண்ட்‌ 
டோல்‌ பாசிக்‌ (T௦lbachik) உள்ளது. கரோ நோவாயா (1££010- 
vaya) விரிகுடாவின்‌ கரையில்‌ மவுண்ட்‌ க்ரோ நோட்ஸ்காயா 
(Kronotskaya-3,033மீ.);க்ரேட்‌, லிட்டில்‌ செம்யாசிக்கி (Semya- 
chiki), மவுண்ட்‌ ஜுபாநோவா (Zhupanova—2,580மீ.); 
மவுண்ட்‌ அவாசின்ஸ்காயா (avachinskaya—2,547மீ.) மவுண்ட்‌ 
கோரியாட்ஸ்காதா (Kலரரatska)a அல்லது, ஸ்ட்ரேலோஷ்‌ . 
நாயா) ஆகிய எரிமலைகள்‌:உள்ளன. காம்சட்காவின்‌ தென்‌ 
கோடி முனையில்‌ வி லூசின்ஸ்காயா, ஓபல்‌ நாயா, கலிகினா, யாலினா 
ஆகியஎரிமலைகள்‌ உள்ளன. : 

18 


17! பொது நிலப்பொதியியல்‌ 


க்ளையூசெவ்ஸ்‌ காயாவின்‌ அருகே: ஓர்‌ எரிமலைப்‌ பார்வை 
நிலையம்‌ உள்ளது. காம்சட்கா எரிமலைகளிலேயே களையூசெவ்ஸ்‌ 
காயாவைப்‌ பற்றிதான்‌ அதிகமான விவரங்கள்‌ தெரிந்துள்ளன. 
இம்‌ மலையில்‌ கடந்த 200 ஆண்டுகளில்‌ சுமார்‌ 20 பெரிய 
எரிளெர்ச்சிகள்‌ நிகழ்ந்துள்ளதாகத்‌ தெரிகிறது. இந்த எரிமலை 
சற்று அமைதியாக இருக்கும்போதெல்லாம்‌ தொடர்ந்து சிறிதளவு 
வாயுவை வெளிவிட்டுக்‌ கொண்டே இருக்கிறது. அவ்வப்போது 
இது சிறிது திரவக்‌ கற்குழம்பையும்‌ வெளியே எறிகிறது; இதனால்‌, 
இதன்‌ கூம்பு உயர்ந்து வருகிறது. இதன்‌: உச்சியில்‌ எப்போதும்‌ 


பனிக்கட்டி மூடியவண்ணம்‌ உள்ளது. 


வீரியமாக இயங்கும்போது க்ளையூசெவ்ஸ்‌ காயா சிலபோது 
4கன சதுர இ.மீ. லாவாவை வெளியே உமிழ்கிறது. எரிமலையின்‌ 
கன அளவுடன்‌ ஒப்பிடுகையில்‌ (3,400 கனசதுர கி.மீ.) க்ளையூ 
செவ்ஸ்‌ காயாவின்‌ கூம்பு தற்போதுள்ள அளவுக்கு வளர 700 
பேரளவான உமிழ்வுகள்‌ நிகழ்ந்திருக்கவேண்டும்‌. இந்த எரிமலை 
7 அல்லது 8 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பேரளவு உமிழ்வுகளை 
நிகழ்த்துறெது என்று தெரிகிறது. இதன்‌ அடிப்படையில்‌ இந்த 
எரிமலை சுமார்‌ 5000 ஆண்டுகளுக்கு முன்‌ முதலில்‌ தோன்றியிருக்க 
வேண்டும்‌. இதன்‌ இயக்கத்தில்‌ அத்தனை காலமும்‌ -மாறுபாடுகள்‌ 
ஏற்படாதிருந்தால்‌ இந்தக்‌ கணக்கு சரியாக இருக்கும்‌. 


சேற்று எரிமலைகள்‌ (ம 4101020068): சேற்று எரிமலைகள்‌ 
அல்லது மண்‌ கூம்புகள்‌ போலி எரிமலைகளே. இவை வெளி ஆக்க 
(exogenous) முறைப்படி. உண்டாகின்றன. இவை வெளித்‌ தோற்‌ 
றத்‌ தக்கு எரிமலையைப்‌ போல்‌ இருக்கின்றன; இவை மண்ணெய்‌ 
வயல்களில்‌ (011 116148) பரவலாகக்‌ காணப்படுகின்றன. தமான்‌. 
(Tanan), கெர்ச்‌ (Kerch) இபகற்பங்களிலும்‌ காப்ரிஸ்தான்‌ 
(அஜெர்‌ பைஜன்‌). ருமானியா, சைனா, இத்தாலி, மற்றும்‌ பல 
நாடுகளில்‌ இத்தகைய எரிமலைகள்‌ உள்ளன. 


புவிப்‌ பொருக்கின்‌ மேல்‌ பாலங்களில்‌ உள்ள பிளவுகளின்‌ 
மேல்‌ இவை உண்டாகின்றன. இவை கூம்புவடிவ மேடுகளாக 
உள்ளன; உச்சியில்‌ எரிவாய்க்‌ குழியைஉடையன. துளையின்‌ 
வழியே சேறும்‌ பெட்ரோலிய வாயுவும்‌ (தானே பற்றி எரியும்‌ 
தன்மை வாய்ந்ததாக இருப்பதும்‌ உண்டு) குறிப்பிட்ட இடை 
நேரம்‌ விட்டுவிட்டு வெளியே வருவதுண்டு. கூம்புகள்‌ ஒரு சில 
செறி, உயரம்‌ முதல்‌ பலநூறு மீட்டர்‌ உயரம்‌ வரை உள்ளன. 
மண்‌ எநிமலைகளின்‌ கூம்பு எறியப்படும்‌ களிமண்ணால்‌ பிணைக்கப்‌ 
யட்டுன்ள பாறைத்துண்டுகளால்‌ ஆனது. 


உள்ளாக்கச்‌ செயல்‌ முறைகள்‌ 275 


இந்தக்‌ களிமண்‌ ஸோடியம்‌ குளோரேட்‌, ஸோடியம்‌ 
சல்பேட்‌, போரான்‌, _ அயோடின்‌, புரோமின்‌ ஆகியவற்றின்‌ 
உப்புகள்‌ கரைந்த நீருடன்‌ கலந்தவாறு உள்ளது. இது சுமாரான 
சூடாக உள்ளது; எரிவாயிலிருந்து அமைதியாக வெளியேறுறெது; 
ஆனால்‌, அவ்வப்போது எரிமலை தீபற்றி எரியக்‌ கூடிய ஹைட்ரோ 
கார்பன்‌ வாயுவைப்‌ பெருமளவு வெளியேற்றுகிறது. சிலபோது பல 
இருபது மீட்டர்‌ உயரத்துக்கு நெட்டையாக நிற்கும்‌ அழல்‌ பீரிட்‌ 
டெழுவதுண்டு. 


- “சால்ஸெஸ்‌ (8௨/565) எனப்படும்‌ எரிமலைகளும்‌ சேற்று எரிமலை 
களைப்‌ போலவே உள்ளன. இவை அண்மையில்‌ தணிந்த அல்லது 
உயிருள்ள எரிமலைகளின்‌ அருகில்‌ உண்டாகின்றன. இவை 
பின்‌-எரியியல்‌ இயக்கத்துடன்‌ சம்பந்தப்பட்டவை. இவை நீராவி 
யையும்‌, சேற்றையும்‌ (களிமண்ணும்‌ சாம்பலும்‌ கலத்த கலவை), 
ஹைட்ரோஜன்‌ சல்பைடையும்‌, கந்தக ஆக்ஸைடையும்‌ வெளியே 
உமிழ்கின்றன. ஸிஸிலி, ஜாவா மற்றும்‌ பல பகுதிகளில்‌ “சால்‌ 
ஸெஸ்‌” எரிமலைகள்‌ உள்ளன. 


பின்‌-எரிமலை இயக்கத்துடன்‌ சேர்ந்தவாறு கொதி நீர்ப்‌ 
பீச்சுக்களும்‌ (2638618)- கனிம-வெந்நீர்‌ ஊற்றுகளும்‌ (thermal- 
mineral springs) காணப்படுகின்றன. 


புவிப்‌ பொருக்கின்‌ புடைபெயாச்சி 


புவியின்‌ : உள்ளே தோன்றும்‌ விசைகளின்‌ விளைவால்‌ 
எப்போதும்‌ புவிப்‌ பொருக்கில்‌ புடை பெயர்ச்சிகள்‌ நிகழ்கின்றன. 
இவை பேரளவுடைய அமிழ்வுகளையும்‌ (முகற) மேலெழுச்சி 
களையும்‌ (1411) உண்டாக்குகின்‌ றன. பாறைப்‌ படங்களை அழுத்தி 
மடிக்கின்றன; பாறை அடுக்குகளை உடைக்கின்‌ றன. 


இப்‌ புடை பெயர்ச்சிகள்‌ புவிப்‌ பொரைப்‌ பிறழ்ச்சி . விசை 
களால்‌ (tectonic forces) உண்டாகின்றன. இத்தகைய இயக்கத்‌ 
தால்‌ புவிப்‌ பொருக்கின்‌ அமைப்பில்‌ முக்கியமான மாறுதல்கள்‌ 
ஏற்படுத்தப்‌ படுகின்றன. புவியின்‌ உள்‌ விசைக்னின்‌ இயக்கங்கள்‌ 
புவி அதிர்ச்சிகளில்‌ கருத்தைக்‌ கவரும்‌ முறையில்‌ வெளிப்படு 
கின்றன. இத்தகைய நிகழ்ச்சிகளின்போது புவிப்‌ பொருச்சின்‌ 
புடை பெயர்ச்சிகளை நேரில்‌ கண்டு ஆராயலாம்‌. 


276. பொது நிலப்பொதியியல்‌ 
நில "அதிர்ச்சிகள்‌ 


நில்‌ அதிர்ச்சிகள்‌ (earthquakes) இயற்கையில்‌ உண்டாகும்‌ 
-பேரிடர்ப்பாடுகள்‌. இவை பெரும்‌ பரப்புகளைச்‌ சேதப்படுத்து 
தின்றன. பேரெண்ணிக்கைகளில்‌ உயிர்ச்சேதம்‌ விளைவிக்கின்றன. 
நகரங்களையே : முழுதுமாக அழிக்கின்றன. ஆனால்‌, புவியில்‌ 
மொத்தம்‌ பலநூறு: ஆயிரம்‌ அதிர்ச்சிகள்‌ இடைவிடாது நிகழ்ந்த 
வாறே இருந்தாலும்‌, மிக்க அழிவை ஏற்படுத்தக்கூடிய பெரிய 
அதிர்ச்சிகள்‌ பத்துக்கு மேல்‌ ஏற்படுவதில்லை. சாதாரண சிறுசிறு 
அதிர்ச்சிகள்‌ நில அதிர்ச்சிப்‌ பொறிகளால்‌ (861௦௨1) மட்டுமே 
'உணரப்படுகின்றன. நில அதிர்ச்சிகளைப்‌ பற்றிய ஆய்வுக்கு நில 

அதிர்ச்சியியல்‌ (seismology) என்று பெயர்‌. 


நில அதிர்ச்சிகளின்‌ பிறப்பு: நில அதிர்ச்சிகள்‌ மூன்று வகைப்‌ 
படும்‌. இவற்றின்‌ பாகுபாடு இவை உண்டாகும்‌ காரணங்களைப்‌ 
பொருத்தது. 


1. விழு நில-அதிர்ச்சிகள்‌ (Fall earthquakes) இவை மலைச்‌ 
சரிவுகளில்‌ பெரிய பாறை வீழ்ச்சிகளாலோ அல்லது குகைகளின்‌ 
"உள்ளே இருந்து கூரைப்‌ பகுதிகள்‌ உள்‌ வீழ்வதாலோ உண்டா 
இன்றன. இவற்றின்‌ அதிர்ச்சி ஆரவீச்சு மிகச்‌ சிறிதே. 


2. எரிமலை அதிர்ச்சிகள்‌ எரிமலையியக்கத்தால்‌ உண்டா 
இன்றன. பலபோது இந்த நில அதிர்ச்சிகள்‌ எரிமலை உமிழ்வு 
களுக்கு முன்‌ நிகழ்கின்றன; ஆனால்‌, அடிக்கடி இவை எரியியக்கத்‌ 
துடன்‌ சேர்ந்தாற்போல்‌ இயங்குகின்றன, இவை முன்‌ கூறிய 
வகையைவிட.: ஒரு சிறிதே அதிகமான பரப்பளவில்‌ உணரப்‌ 
படுகின்றன. 


3. புவிப்‌ பிறழ்ச்சி அதிர்ச்சிகள்‌ (tectonic earth quakes) 
மலை-வளர்‌ இளர்ச்சகளுடன்‌ சேர்ந்தவாறு வ்‌ இவை 
மிகப்‌ பரவலாக நிகழ்பவை: 


விழு-நில-அதிர்ச்சிகள்‌: இவை போலி நில அதிர்ச்சித்‌ தோற்றப்‌ 
பாடுகளே. 


எரிமலையியல்‌ நில அதிர்ச்சிகள்‌: காம்சட்கா போன்ற இயங்கும்‌ 
எரிமலைகள்‌ உள்ள பகுதிகளில்‌ எரிமலை உமிழ்வுகளின்‌ முன்போ 
கூடவேயோ வன்மையான நில : அதிர்ச்சிகள்‌ நிகழ்கின்றன. 
ஹாவாய்‌ தீவுகளில்‌ மெளனாலோவா, கிலாயூவா ஆகிய உமிழ்வு 
சளீன்போது வன்மையான நிலஅதிர்ச்சிகள்‌ நிகழ்கின்றன. சுண்டா 


ச்‌ 


உள்ளாக்கச்‌ செயல்‌ முறைகள்‌ 277 


கடற்காலில்‌ ஏற்பட்ட கிரகாடோவா உமிழ்வின்போது பெருஞ்‌ 
சேதம்‌ விளைவித்த நில அதிர்ச்சி நிகழ்ந்தது, இதனால்‌ ஏற்பட்ட 
வெடித்தலும்‌ அதிர்ச்சியும்‌ மிகப்‌ பெரியபொங்கோத அலையை 
எழுப்பின. இந்த அலைகள்‌ எரிமலைப்‌ பகுதியில்‌ தாழ்‌ மட்டத்‌ 
திலிருந்த தீவுகளில்‌ வாழ்ந்த அத்தனை மக்களையும்‌அடித்துக்‌ 
சென்று விட்டன. இவை அருகிலிருக்கும்‌ சுமத்ரா ஜாவா ஆகிய 
தீவுகளிலும்‌ பெஞ்‌ சேதம்‌ விளைவித்தன. 


புவிப்பிறழ்ச்சி அதிர்ச்சிகள்‌ இத்தகைய நிலஅதிர்ச்சிகள்‌ 705. மீ. 
ஆழம்‌ வரை, ஸையால்‌ (5181) ஓட்டுப்‌ பகுதியில்‌ முக்கியமாக, 
நிகழ்கின்றன. ஓக்‌ கோட்ஸ்க்‌ (௦௦8%) கடலில்‌ 800 ச.மீ. 
ஆழத்தில்‌ கூட நில அதிர்ச்சிகள்‌ ஏற்பட்டுள்ளன. 


புவிப்‌ பிறழ்ச்சி விசைகளினால்‌ ஏற்படும்‌ நிலஅதிர்ச்சிகள்‌ 
இரண்டு பகுதிகளில்‌ செ.றிந்துள்ளன. ஒன்று பசிபிக்‌ மாகடலைச்‌ 
சுற்றியுள்ள மலைத்‌ தொடர்‌ பட்டைகளும்‌, அவற்றை அடுத்த 
தீபகற்பங்களும்‌, தீவுகளும்‌ அடங்கியது. மற்றொன்று மெக்ஸிகோ 
வளைகுடாவிலிருந்து கிழக்கு முகமாக நீண்டு மத்தியதரைக்‌ 
கடலையடுத்த நிலப்‌ பகுதிகளையும்‌ சேர்க்கும்‌; இது காகாஸ்ஸ்‌ 
மலைகள்‌, நடு ஆசியாவின்‌ மலைத்‌ தொடர்கள்‌ ஆகியவற்றின்‌ மூலம்‌ 
பசிபிக்‌ நில அதிர்ச்சிப்‌ பட்டையுடன்‌ சேருகிறது. மற்ற நில 
அதிர்ச்சிப்‌ பகுதிகளில்‌ நடு--அட்லாண்டிக்‌ மேடும்‌, கிழக்கு 
ஆப்பிரிக்காவின்‌ பெரிய ஏரிகளும்‌ சேரும்‌. 


இவ்வாறு மலைவளர்‌ கிளர்ச்சிகள்‌ அண்மைக்‌ காலத்தில்‌ நடை 
பெறுள்ள பகுதிகளிலும்‌ (ஆல்ப்ஸ்மடிப்பு), அவற்றையடுத்துள்ள 
பண்டை மலை-வளர்‌ கிளர்ச்சிகள்‌ நடந்து பின்‌ தற்காலத்தில்‌ 
மீண்டும்‌ மடிக்கப்பட்டுள்ள பகுதிகளிலும்‌ (ஆல்ப்ஸ்‌) நில 
அதிர்ச்சிகள்‌ நிகழ்கின்றன. இப்‌ பகுதிகளில்‌ நிலப்பொதியியல்‌ 
அமைப்புகள்‌ மாறுபடும்‌ நிலையில்‌ உள்ளன. மீண்டும்‌ மடிக்கப்‌ 
படும்‌ பகுதிகளில்‌ பிளவுப்‌ பெயர்ச்சிகள்‌ அதிகம்‌ உள்ளதால்‌ அங்கு 
நிகழும்‌ நில அதிர்ச்சிகள்‌ வன்மை மிக்கவையாக உள்ளன. நில 
அதிர்ச்சிகள்‌ ஏற்படும்போது பழைய பிளவுகளில்‌ மீண்டும்‌ 
நெகிழ்ச்சிகள்‌ ஏற்படுகின்றன; அல்லது புதிய பிளவுகள்‌ உண்‌ 
டாகின்றன. 1957-ல்‌ கோபி-ஆல்டாய்‌ பகுதியில்‌ ஏற்பட்ட 


. 11-12 புள்ளி நில அதிர்ச்சி இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. 


இதன்‌ நுண்‌ விளைவைக்‌ (ப்ா௦ effect) கருதும்போது: இதுவே 
உலக வரலாற்றில்‌ நடந்த மிக வன்மையான நில அதிர்ச்சி என்று 
கூறவேண்டும்‌. இப்‌ பகுதிகளில்‌ நில அதிர்ச்சிகளின்‌ எதிர்‌ 


* அதிர்வுகள்‌ வெகு தூரங்களுக்கு உணரப்படுகின்றன. எடுத்துக்‌ 


278 பொது நிலப்பொதியியல்‌ ' 


காட்டாக, 1949ஆம்‌ ஆண்டு கார்ப்பாத்தியன்‌ மலைகளில்‌ ஏற்பட்ட 
நில அதிர்ச்சி மாஸ்கோ, கார்கவ்‌ (127107), வொரோனெஜ்‌ 
(vozronez), கயிவ்‌ (Kiev), ல்வொவ்‌ (Lo) மற்றும்‌ பல நகரங்‌ 
களில்‌ உணரப்பட்டது. சமதரை நிலஅதிர்ச்சிகள்‌ அரிதான 
தோற்றப்பாடுகள்‌; இவை சேதம்‌ விளைவிப்ப தில்லை. 


இளைய மடிப்பு அமைப்புகள்‌ உள்ள மலைப்பாங்கான பகுதி 
களிலும்‌, மலையடிவாரங்களிலும்‌ நில அதிர்ச்சிகள்‌ மிகவும்‌ வலிமை 
யானவை. எடுத்துக்காட்டாக, பாமிர்‌ மலையிலும்‌ டீயென்ஷான்‌ 
மலையிலும்‌ வன்மையான நிலஅதிர்ச்சிகள்‌ நிகழ்கின்றன. 1882ஆம்‌ 
ஆண்டிலும்‌ 1911ஆம்‌ ஆண்டிலும்‌ ஆல்மா- ஆடா (A௱க-Ata) 
எனப்படும்‌ ஊர்‌ வீரியமான நில அதிர்ச்சிகளுக்கு உட்பட்டது. 
பின்னைய நிலஅதிர்ச்சி (12-4) ஆல்மா-ஆடாவுக்குச்‌ சற்று தெற்கே 
உள்ள கெபின்‌ ஆற்றுப்‌ பள்ளத்தாக்கில்‌ நிகழ்ந்தது. இதன்‌ விசை 
யும்‌, பரவு பரப்பும்‌ .பேரளவினதாக இருந்தன. இந்த நில 
அதிர்ச்சியின்‌ நிலஅடித்தாக்குதல்கள்‌ ஒரு மில்லியனுக்கும்‌ அதிக 
மான சதுர கி.மீ. பரப்பில்‌ உணரப்பட்டன. அதிர்ச்சி அலைகள்‌ 
புவியில்‌ எங்கும்‌ பரவின. இவை புவிக்கோளத்தை மூன்று முறை 
சுற்றி வந்தன. சில நிலப்பகுதிகளின்‌ மேற்பரப்பில்‌ எண்ணற்ற 
வெடிப்புப்‌ பள்ளங்கள்‌ ஏற்பட்டதால்‌ ஏதோ ஒரு பெரிய கலப்பை 
கொண்டு உழுதாற்‌ போல்‌ தோன்றியது. (படம்‌ 94) 





படம்‌ 94, கில அதிர்ச்சியால்‌ உண்டான நிலவெடிப்புகள்‌ 


உள்ளாக்கச்‌ செயல்‌ முறைகள்‌ 279 


பாமிர்‌. டீயென்ஷான்‌ மலைகளின்‌ அடிவாரப்‌ பகுதிகளில்‌ 
ஏற்படும்‌ 'நில அதிர்ச்சிகளும்‌ மிகவும்‌ கடுமையானவை. எடுத்துச்‌ 
காட்டாக, டாஷ்கெண்ட்‌, சமர்கண்டு ஆகிய இடங்களிலுள்ள 
வீடுகளின்‌ சுவர்களை இவை வெடிக்க வைக்கின்றன; சரியாகக்‌ 
கட்டப்படாத வீடுகளை அழித்துவிடுகன்றன. -1929ஆம்‌ ஆண்டி 
லும்‌, 1948ஆம்‌ ஆண்டிலும்‌ அஷ்காபாதில்‌ பேரிடர்‌ விளைவித்த நில 
அதிர்ச்சிகள்‌ ஏற்பட்டன (படம்‌ 95). இவற்றின்‌ உள்‌ மையங்கள்‌ 





படம்‌ 95,. அஷ்காபாதில்‌ 1848ஆம்‌ ஆண்டு நிலஅதிர்ச்சியால்‌ அழிக்கப்பட்ட 
இந்த வீடு, கல்ல பொருள்களால்‌ கட்டப்படவில்லை. 


280: -பொது நிலப்பொதியியல்‌ 


(Hypocentres) 15—20 கி.மீ. ஆழத்தில்‌ இருந்தன. ' 1960ஆம்‌ 
ஆண்டு அகாடிரில்‌ (Aதஃா) நிகழ்ந்த பெரும்‌ நில அதிர்ச்சியின்‌ 
உள்‌ மையம்‌ 5-10 கி.மீ. ஆழத்தில்‌ இருந்தது. 


மேலேகு றிப்பிட்ட இரண்டு நிலப்பட்டைகளின்‌ உள்ளடங்கிய 
பகுதிகள்‌ அத்தனையிலும்‌ (இத்தாலி, சீனா, ஐப்பான்‌, மற்ற 
. நாடுகள்‌) கடுமையான நில அதிர்ச்சிகள்‌ உண்டாகின்றன. 


உள்‌ மையமும்‌ (Hypocentre) வெளிமையமும்‌ (Epicentre): 
புவிப்‌ பரப்பின்‌ எல்லாப்‌ புள்ளிகளிலும்‌ நில அதிர்ச்சியின்‌ விசை. 
ஒன்று போல இருப்பதில்லை. புவிப்‌: பரப்பில்‌ 'எந்தப்‌ புள்ளியில்‌ 
நில அதிர்ச்சியின்‌. விசை மிகஅதிகமாக இருக்கிறதோ அப்புள்ளியே 
வெளிமையம்‌ இதற்கு நேர்‌ கீழே உள்‌ மையம்‌ உள்ளது; இப்‌ 
புள்ளியில்‌ தான்‌ நிலஅதிர்ச்சி பிறக்கிறது. புவிப்பொரைப்‌ 
பிறழ்ச்சி விசைகள்‌ போன்ற காரணங்களால்‌ உள்‌ மையத்தில்‌ 
வீரியம்‌ மிக்க அதிர்ச்சிகள்‌ உண்டாகின்றன. இவற்றால்‌ அதிர்ச்சி 
அலைகள்‌ உண்டாகி நேர்‌ மேலேயுள்ள வெளி மையத்தை அடை 
கின்றன. கோளத்தின்‌ சம இடையான பரப்புக்களிலும்‌ பரவு. 
கின்றன. இவ்வாறு இவை புவிப்பிழம்பின்‌ முழுதிலும்‌ பரவு 
இன்றன. ்‌ 


நில அதிர்ச்சிப்‌ பொறியும்‌ (5eiூ௦தாலaறh) நில அதிர்ச்சிப்‌ 
படமும்‌ (Sei$m௱௦தஜாaற): தனி ஊசல்‌ (றய) போன்ற, ஒரு 
வகைக்‌ கருவியான நில அதிர்ச்சிப்‌ பொறியைக்‌ கொண்டு, நில 
அதிர்ச்சி அலைகளைப்‌ புவிமேற்‌ பரப்பிலிருந்து கொண்டே 
- ஆராயலாம்‌. ஊசல்‌ முறைகளிலும்‌ பல வகைகள்‌ உள்ளன. 
ஊசல்‌ செங்குத்தாக இருந்தால்‌ அதில்‌ ஒரு மெல்லிய கம்பியின்‌ 
கூர்முனை கொண்ட எடை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும்‌. 
இக்கூர்முனை கடிகார ஓட்டம்‌ கொண்ட ஒரு நீள்‌ உருளையின்மேல்‌ 
தொடுமாறு பொறுத்தப்பட்டிருக்கும்‌. இக்கருவி பொருத்தப்‌ 
பட்டுள்ள இடத்தில்‌ நில அதிர்ச்சி ஏதும்‌ இல்லாதபோது இந்த 
நீர்‌ உருளையின்‌ மேல்‌ இம்முனை ஒரு நேர்கோட்டை வரையும்‌. 
நிலஅதிர்ச்சி உள்ளபோது ஊசல்குண்டு அப்படியே தொங்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌; ஆனால்‌ நீள்‌ உருளை தரையுடன்‌ சேர்ந்து 
அதிர்ச்சியுறும்‌; இதனால்‌ அலைஅலையாக வளையும்கோடு வரையப்‌ 
படும்‌. இந்த அலைவடிவக்‌ கோடுகளின்‌ அளவு நில அதிர்ச்சியின்‌ 
“ விசையைப்‌ பொருத்தது. இவ்வாறு வரையப்படும்‌ பதிவுக்கு 
நிலஅதிர்ச்சிப்‌ படம்‌ என்று பெயர்‌. சமகிடையில்‌ ஏற்படும்‌ 
அதிர்ச்சிகளைச்‌ செங்குத்தான ஊசல்‌ மூலம்‌ பதிவு செய்ய முடியும்‌. 
செங்குத்தான அதிர்ச்சிகளைச்‌ சம கடையாக அசையும்‌ ஊசல்‌ 


அள்ளாக்கச்‌ செயல்‌ முறைகள்‌ 281 
மலம்‌ பதிவு செய்ய முடியும்‌. இரண்டு வகை ஊசல்களும்‌ ஒரே 
போது இயங்கும்படிச்‌ செய்தால்‌ உண்மையான அதிர்ச்சி 
.திசையைக்‌ கண்டு பிடித்து விடலாம்‌. 


.... நில அதிர்ச்சிப்‌ பொறிகளில்‌ சிறந்தது கோலிட்ஸின்‌ 'பொறி 
{Golitsyn Seismograph). சோவியத்‌ யூனியனிலும்‌ மற்ற வெளி 


.நாடுகளிலும்‌ இதைப்‌ பயன்‌ படுத்துகிறார்கள்‌ (படம்‌ 96). 





படம்‌ 96, கோலிட்ஸின்‌ நில அதிர்ச்சிப்‌ பொறியும்‌, அதிலிருந்து எடுத்த நில 
அதிர்ச்சிப்படமும்‌, 


அண்மை ஆண்டுகளில்‌ சோவியத்‌ யூனியனில்‌ நில அதிர்ச்சிப்‌ 
“பொறிகளில்‌ இன்னும்‌ பல திருத்தங்கள்‌ ஏற்பட்டுள்ளன. 1. நிகிஃ 
“போரோவ்‌ (௫. Nikiforov), V. போன்ச்கோவ்ஸ்டி (77. Bonchko- 
vsky)..D. சர்னோஸ்‌ (0. Kirnos), 0. காரின்‌ (0. Kharin), ஆகி 
யோரால்‌ செய்யப்பட்டுள்ள கருவிகள்‌ சோவியத்‌ யூனியனின்‌ பல 
புதிய நில அதிர்ச்சி நிலையங்களில்‌ பயன்படுத்தப்படுகின்றன . 
.இவை மிகவும்‌ கூர்‌ உணர்வுத்திறம்‌ (811176) வாய்ந்தவை. 


282 பொது நிலப்பொ தியியல்‌ 


நில .அதிர்ச்சியின்போது புவிப்பொருக்கில்‌ ஏற்படும்‌ புடை 
பெயர்ச்சி: உள்மையத்தில்‌ ஏற்படும்‌ புடைபெயர்ச்சிகளின்‌ 
குணத்தை நில அதிர்ச்சிப்‌ படங்களைக்‌ கண்டே தெரிந்து கொள்ள 
லாம்‌. இரண்டு வகையான அதிர்ச்சிகள்‌ உள்ளன: 1. நெடுக்கு 
அதிர்ச்சிகள்‌ அல்லது அமுக்கு அதிர்ச்சிகள்‌ ,(l0ஜ்‌மiறக]), 
2. குறுக்கு அதிர்ச்சிகள்‌ (transversal). 


நெடுக்கு அதிர்ச்சிகள்‌ மிக வேகமாகச்‌ செல்லும்‌ நில அதிர்ச்சி 
அலைகளை உண்டாக்குகின்றன? இவை நீட்டாற்றலுடைய 
(resilient) கடினப்பாறைகளில்‌ நொடிக்கு 7--8 8. மீ. வேகம்‌ 
செல்கின்றன; உதிரியான. பாறைகளில்‌ இவை குறைவான வேகத்‌ 
“தில்‌ செல்கின்றன. குறுக்கு அலைகள்‌ நெடுக்கு அலைகளின்‌ வேகத்‌ 
தில்‌ பாதி வேகத்தில்‌ செல்கின்றன. ஆகவே, நெடுக்கு அலைகள்‌ 
வெளிமையத்தை முதலில்‌ அடைகின்றன; இவையே முதலில்‌ நில 
அதிர்ச்சிக்‌ கருவிகளில்‌ பதிவாகின்றன. வெளிமையத்திலிருந்து 
“மேற்பரப்பு” அல்லது “நீள? அலைகள்‌ புறப்பட்டு எல்லாத்‌ திசை 
களிலும்‌ பரவுகின்றன. குறுக்கு அலைகளின்‌ வேகத்தில்‌ பாதி 
வேகத்தில்‌ சென்றாலும்‌ இவை மிகுந்த சேதம்‌ விளைவிக்கின்றன. 
தாக்கு அலையின்‌ திசையைப்‌ பொருத்து புவிப்பொருக்கின்‌ மேற்‌ 
பரப்பிலுள்ள கட்டடங்கள்‌ வெவ்வேறு அளவுகளுக்குச்‌ சேதப்‌ 
படுத்தப்படுகின்றன (படம்‌ 97).- 





படம்‌ 97. வெவ்வேறு திசைகளில்‌ செல்லும்‌ நில அதிர்ச்சிகளால்‌ அழிக்கப்‌ 
்‌ படும்‌ ஒரு வீடு, 


உள்ளாக்கச்‌ செயல்‌ முறைகள்‌ 282 


மேற்பரப்பு அலைகள்‌ குளத்தில்‌ எறியப்பட்ட கல்லினால்‌ உண்‌: 
டாக்கப்படும்‌ நீர்‌ அலைகளைப்‌ போல்‌ உள்ளன. இவை . நிலத்தின்‌" 
மேற்பரப்பில்‌ அலைபோன்ற மேடுபள்ளங்கள்‌ ஏற்படுத்துகின்றன. 
சற்று தளர்ச்சியான பருப்பொருள்களினூடே அலைகளை உண்டாக்‌ 
கினால்‌ இத்தகைய அலையெழுச்சிகள்‌ உண்டாவதைக்‌ காணலாம்‌. 


மேற்பரப்பு அலைகள்‌ வெளிமையத்திலிருந்து புறப்பட்டு புவி' 
யில்‌. எங்கும்‌ விரிந்து செல்கின்றன. ஆகவே, நேர்‌ எதிராகச்‌ 
செல்லும்‌ அலைகள்‌ எதிர்‌ அரைக்கோளத்தில்‌ மீண்டும்‌ சந்திக்‌ 
கின்றன; இவ்வாறு மீண்டும்‌ சந்திக்கும்‌ இடத்துக்கு எதிர்‌ வெளி' 
மையம்‌ (antiepicentre) என்று பெயர்‌. 


தற்போது ஒரு நில அதிர்ச்சியின்‌ விசையை 12 கூறுகளுடைய 
ஓர்‌ அலகினால்‌ (அட்டவணை 4) தீர்மானிக்கிறோம்‌. இந்த அளவு நிர 
லினால்‌ நில அதிர்ச்சி மக்களின்‌ அனுபவத்தைப்‌ பொருத்து மட்டு: 
மின்றி, நிலஅதிர்ச்சிக்‌ கருவிப்பதிவுகளின்‌ அடிப்படையிலும்‌ தீர்மா 
னிக்கப்படுறெது. 2மி.மீ./செ2. என்னும்‌ வளர்‌ விசைக்கும்‌ (80௦618- 
ation) குறைவான வேகத்தில்‌ செல்லும்‌ அதிர்ச்சிகளை மக்களால்‌ 
உணர முடியாது; ஆனால்‌, நில அதிர்ச்சிக்‌ கருவிகள்‌ பதிவு செய்‌: 
கின்றன. வன்மையான நில அதிர்ச்சிகள்‌ 5000 மி. மீ./செ.” 
வளர்விசையுடைய அதிர்ச்சிகளை உண்டாக்குகின்றன. 


..... இள்‌'மையத்தில்‌ ஆரம்பமாகும்‌ அதிர்ச்சிகள்‌ வெளிமையத்தை 
நோக்கி முதலில்‌ செலுத்தப்படுகின்றன. இங்குதான்‌ மிகவும்‌ வன்‌ 
மையான அதிர்ச்சி உணரப்படுகிறது.. வெளிமையத்திலிருந்து 
அதிர்ச்சிகள்‌ பரவிச்செல்லும்போது போகப்போக விசை குறைந்து 
விடுகின்றன. ஒரு தலப்படத்தில்‌ ஒரே அளவு நில அதிர்ச்ச விசை 
யால்‌ பாதிக்கப்பட்ட எல்லாப்‌ புள்ளிகளையும்‌ (இடங்களையும்‌) ஒரு. 
கோட்டினால்‌ இணைத்தால்‌ சம. அதிர்ச்சிக்‌ கோடு (1808648021 line) 
கிடைக்கிறது (படம்‌ 98) ; எடுத்துக்காட்டாக, ஒரு 5ஆம்‌ கூறு 
அல்லது 4ஆம்‌ கூறு சம. அதிர்ச்சிக்கோடு.. இக்கோடுகள்‌ மூடிய 
வளைவுகளாக உள்ளன. இவை அடிக்கடி சீரற்ற உருவத்தைப்‌ 
பெற்றுள்ளன; ஏனெனில்‌, நில அதிர்ச்சியால்‌ உண்டாகும்‌ சேதங்‌ 
கள்‌ பாறைகளின்‌ அடர்வு எண்ணைப்‌ பொருத்துள்ளது. (தணற்‌ 
பாறைகள்‌, காரையால்‌ பிணைக்கப்பட்ட பாறைகள்‌, .உதிரியான 
பாறைகள்‌ ஆகியவை) ஆகவே, சம அதிர்ச்சிக்‌ கோடு ஒன்றின்‌ 
வளைவு நில அதிர்ச்சியால்‌ தாக்கப்படும்‌ இடத்தின்‌ நிலப்பொதி' 
யியல்‌ அமைப்பைப்‌ பொருத்துள்ளது. 


284 பொது நிலப்பொதியியல்‌ 





யடம்‌ 98, அஷ்காபாதில்‌ 1929ஆம்‌ ஆண்டு கடந்த கில அதிர்ச்சியின்‌ சம அதிர்ச்சிக்‌ 
்‌ கோடுகள்‌, . 

(0. கோர்ஷ்‌ கோவ்‌ வரைந்ததை யொட்டியது,) 
T.5.5.R—T.5.S.R. IRAN—IRAN. 
Bakharden—பக்கார்டென்‌; தeஓk tepe—ஜியோக்டெபே 
Kara Kala—காராகாலா; Kற-கிமீ; 
Ashkhabad—அஷ்காபரத்‌; KaaKhca—காக்‌ சா; சpicentre—வெளிமையம்‌ 


வெளி மையத்துக்கும்‌ பார்வை நிலையத்துக்கும்‌ இடையே 
உள்ள தூரம்‌ அதிகமாக- ஆக, அதிர்ச்சி அலை நிலையத்தை அடைய 
, அதிக நேரம்‌ பிடிக்கும்‌. ஒரே நேரத்தில்‌ ஒரே நில அதிர்ச்சியால்‌ 
தாக்கப்படும்‌ புள்ளிகளை இணைத்தால்‌ மூடிய வளையம்‌ ஒன்று 
கிடைக்கும்‌; இதை *ஹோமோசைஸ்மல்‌” கோடு (Homoseismal) 
என்பர்‌. இது சம அதிர்ச்சிக்‌ கோட்டுக்கு மாறாக ஒரு சீராக 
இருக்கும்‌; ஏனெனில்‌, அதிர்ச்சியின்‌ விரைவு (velocity) இடத்தின்‌ 
நிலப்பொதியியல்‌ அமைப்பை அவ்வளவாகப்‌ பொருத்திருப்ப 
தில்லை. நில அதிர்ச்சிக்‌ கோட்டுத்‌ தலப்படங்கள்‌ நிலஅதிர்ச்சிப்‌ 
பதிவுகளைக்‌ கொண்டு வரையப்படுகின்‌ றன , 


நில அதிர்ச்சிகளை முன்கூட்டி உரைத்தல்‌ : நில அதிர்ச்சிகளைப்‌ 
பற்றி முன்‌ கூட்டியே சொல்வது நில அதிர்ச்சியியலின்‌ ஆராய்ச்சிப்‌ 

' பணிகளில்‌ ஒன்று. பல இயற்கைத்‌ தோற்றப்பாடுகள்‌ நில. 
அதிர்ச்சிகளின்‌ அறிகுறிகளாக விளங்கினாலும்‌ இன்னும்‌ இந்த 
ஆற்றலில்‌ இன்னும்‌ அதிக முன்னேற்றம்‌ ஏற்படவில்லை. எடுத்துக்‌ 
காட்டாக, சிலபோது நில அதிர்ச்சிக்கு முன்‌ காந்தப்‌ புயல்கள்‌ 
ஏற்படுகின்றன; நில அதிர்ச்சி ஏற்படுவதற்கு 24 மணி நேரத்‌ 
துக்கு முன்‌ காந்தப்‌ புயல்கள்‌ ஏற்பட்டுள்ளன. மேலும்‌, எரிமலை. 


உள்ளாக்கச்‌ செயல்‌ முறைகள்‌ 285 


களின்‌ எரிவாயிலிருந்து பெருமளவு வாயுக்கள்‌ வெளியேறுவதை. 
நில அதிர்ச்சிகள்‌ ஏற்படும்‌ முன்‌ கண்டுள்ளனர்‌. 


நில அதிர்ச்சியை முன்‌ கூட்டியே அறிவிக்கும்‌ பொருட்டு 
பல தனிப்பட்ட கருவிகளைப்‌ பயன்படுத்த முயற்சிகள்‌ செய்யப்‌ 
பட்டன. புவிப்பரப்பின்‌ மேல்‌ சாய்வு உயர்வதைக்‌ துல்லியமாகக்‌. 
காட்டும்‌, சாய்வுஅளவிகளைப்‌ (1111-061878) பயன்படுத்தியதில்‌ 
நல்ல முடிவுகள்‌ கிடைத்துள்ளன. புவிப்பரப்பின்‌ ஒவ்வொரு. 
புள்ளியிலும்‌ தொடுவானை நோக்கிச்‌ சாய்வு தொடர்ந்து மாறு: 
படுகிறது. இந்த மாற்றம்‌ மெல்ல நடந்தாலும்‌, நில அதிர்ச்சி: 
ஏற்படுவதற்கு முன்‌ இதில்‌ வளர்‌-விரைவு (80௦6147811007: 
காணப்படுகிறது. ்‌ 








விசை அதிர்வு ்‌ விரைவு குகைசால்புகள்‌ 
மி.மீ.[செ2 வ. 
1 நுண்‌ நில . | 4 2.5 |நில அதிர்ச்சிக்‌ கருவிகளால்‌ மட்‌. 
அதிர்ச்சி டும்‌ உணரப்படும்‌. 
(micro 
seismical) 
2 மிக நலிவானது 2.5-5.0 [கட்டடங்களின்‌ மேல்‌ தளங்களில்‌: 
(very feeble) மட்டும்‌ உணரப்படும்‌. 
3 நலிவானது 5-10 (சில மனிதர்களால்‌ மட்டும்‌ உண 


ரப்படுவது; இதை சாதாரண 
மாக உணரமுடியாது; ஆகவே, 
| இதனால்‌ அச்சம்‌ விளைவதில்லை 


4 | சுமாரானது | 10-25 |கட்டடங்களின்‌ மேலுள்ள பல: 

(Moderate) ராலும்‌ உணரப்படும்‌. அடிப்‌ 
பகுதியில்‌ உள்ளவரால்‌ உணர 
முடியாது. அச்சம்‌ விளைவிப்ப 
தில்லை. கதவுகளை ஆட்டு: 
கின்றன. தரையின்‌ குறுக்குக்‌ 
கட்டைகளை வெடிக்க வைக்‌ 
கின்றன. தொங்கும்‌ பொருள்‌ 
களை மெல்ல ஊசலாடவைக்‌. 
கின்றன. 


Cm” 


உள்ளாக்கச்‌ செயல்‌ முறைகள்‌ 286 


அட்டவணை (தொடர்ச்சி) 








வளர்‌ 
விரைவு 
மி.மீ./செ” 


விசை அதிர்வு தகைசால்புகள்‌ 











னி 


5 |உணரக்கூடியது| 25-50 |வீட்டின்‌ உள்ளே இருக்கும்‌ எல்‌ 
(Perceptible) லோராலும்‌,வீட்டின்‌ வெளியே 
உள்ள சிலராலும்‌ உணர முடி 
கிறது; தூங்குவோரை எழுப்பு 
கிறது; சிலபேரிடையே அச்சம்‌ 
விளைவிக்கிறது. கதவுகள்‌ மூடித்‌ 
இறக்கின்றன, தொங்கும்‌ 
பொருள்கள்‌ வேகமாக ஆடு 
இன்றன. ஊசல்‌ கடிகாரங்கள்‌ 
நின்று விழுகின்றன. 


46 வலிமையானது| 50-100 வீட்டினுள்‌ உள்ள எல்லோ 
(Strong) ராலும்‌ உணரப்படுகிறது; பலர்‌ 
அச்சத்தால்‌ தெருவை நோக்கி 
ஓடுகின்றனர்‌. வீடுகளில்‌ 
பொருள்கள்‌ விமுகின்றன. 
காரைகள்‌ சுவர்களில்‌ இருந்து 
விழுகின்றன. சிறிய கட்டடங்‌ 
கள்‌ சிறிது சேதப்படுகின்றன. 


7 |வன்மையானது 100-250)பொதுவாக அச்சத்தையும்‌, ௧௪ 
(Violent) . வரத்தையும்‌ உண்டாக்குகிறது. 
மக்களைத்‌ தெருவை நோக்கி 

ஓடச்‌ செய்கிறது. கோயில்‌ 

மணிகளைத்‌ தாமாக ஒலிக்க 

வைக்கிறது. புகை கூண்டுகளை 

உலுக்கித்‌ தள்ளுகிறது. சில 

ஓடுகளை உதிர்க்றெது. பல 

கட்டடங்களைச்‌ சிறிதளவு 


சேதப்படுத்துகிறது. 
8 | சேதம்‌ விளை- | 580-500) அச்சம்‌ ஊட்டுகிறது. கட்ட 
விக்க வல்லது டங்களை அதிகமாகச்‌ சேதப்‌ 
(Destructive) படுத்துகிறது. சில வீடுகளின்‌ 


பகுதிகளை அழித்து விடுகிறது. 

மனித உயிர்ச்சேதம்‌ இல்லா 

விட்டாலும்‌ சிலருக்குக்‌ காயம்‌ 
' உண்டாகிறது. 





உள்ளாக்கச்‌ செயல்‌ முறைகள்‌ 287 
அட்டவணை--4 (தொடர்ச்சி) 


வளர்‌ 
விரைவு தகைசால்புகள்‌ 
மி.மீ செ” 


கவிை அதிர்வு 





9 | பெருஞ்சேகம்‌ 500- [சில கட்டடங்கள்‌ முழுதுமாக 
i விளைவிக்க 1000 அழிக்கப்‌ படுகின்றன; பல 


- வல்லது பெருத்த சேதமடைகின்றன. 
(Devastating) சில மனிதர்கள்‌ கொல்லப்படு 
கிறார்கள்‌. 


10 | மாபெருஞ்‌ 1000- (பல கட்டடங்கள்‌ அழிக்கப்படு 
சேதம்‌ விளை- | 2500 | கின்றன. பலர்‌ கொல்லப்படு 


விக்க லல்லது கிறார்கள்‌. புவிப்‌ பொருக்கில்‌ 

(Extremely வெடிப்புகள்‌ ) தோன்றுகின்‌ 

devastating) றன. மலைகளில்‌ நிலச்சரிவுகள்‌ 
ஏற்படுகின்றன. 


11 | மாபொருங்‌ 2500- (கட்டடங்கள்‌ முற்றிலும்‌ அழிக்‌ 
கேடுவிளைவிக்க| 5000 கப்படுகின்றன. பாலங்‌ 
வல்லது களின்‌ “கான்க்ரீட்‌” தாங்கு 
(Catastrophic) சுவர்கள்‌ (678) நொறுங்கி 
விடுகின்றன; இரும்புக்‌ கம்ப 
பங்கள்‌ வளைகன்றன; அணை 
களும்‌ தடைச்‌ சுவர்களும்‌ 
உடைக்கப்படுகின்றன. தரை 
யில்‌ அகலமான திடைவெடிப்‌ 
புகள்‌ உண்டாகின்றன. பல 
நிலச்சரிவுகளும்‌ பாறை வீழ்ச்சி 
களும்‌ ஆரம்பமாகின்றன. 


12 (இயல்பு கடந்த| 5000 |நில அதிர்ச்சிகளை எதிர்க்க 


கேடு விளைவிக்க: வேண்டிய கட்டிய கட்டடங்‌ 

வல்லது களும்‌ கூட  அழிக்கப்படு 
(Exceptionally கின்றன. கிடைவாட்டமற்றும்‌ 
catastrophic) குத்து வாட்ட நிலை குலைவுகள்‌ 


பாறைத்‌ தரையிலும்‌ ஏற்படு 
கின்றன. எண்ணிறந்த நிலச்‌ 

2 சரிவுகளும்‌ பாறை வீழ்ச்சிகளும்‌ 
திகழ்கின்றன. கரைகள்‌ உள்‌ 
வீழ்கின்றன. 





288 " பொது நிலப்பொதியியல்‌ 


நில அதிர்ச்சியை எதிர்த்து நிற்கும்‌ கட்டடம்‌: நிலஅதிர்ச்சி 
களால்‌ ஏற்படக்‌ கூடிய சில அழிவுச்செயல்களை எதிர்க்கவல்ல 
கட்டடங்களை, எப்படிக்‌ காட்ட வேண்டும்‌ என்பதற்குச்‌ சில: 
விதிமுறைகளை வகுத்துள்ளனர்‌. நில அதிர்ச்சிகளால்‌ அழிவுகள்‌ 
அடிக்கடி நிகழும்‌ நாடுகளாயெ இட்டாலி, ஐப்பான்‌ ஆகியவை 
இத்‌ துறையில்‌ நல்ல அனுபவம்‌ பெற்றுள்ளன. வீடுகளைச்‌ செங்குத்‌ 
தான சரிவுகளில்‌ கட்டக்‌ கூடாது; ஓங்கல்‌ பாறைகளின்‌ விளிம்பு 
களில்‌ கட்டக்‌ கூடாது; உதிரியான மண்ணில்‌ கட்டக்‌ கூடாது. 
மித ஈரமான அழுவ மண்ணின்மேல்‌ கட்டக்கூடாது. நல்லதரமான 
கல்லையும்‌, சிமெண்ட்டையும்‌ பயன்படுத்‌ தவேண்டும்‌. களிமண்ணால்‌ 
கட்டக்கூடாது. கடைக்கால்கள்‌ ஒரே சமமட்டமாக இருக்க 
வேண்டும்‌. கட்டடங்களின்‌ மூலைகள்‌, எடுப்பான புறநிலை கூறுகள்‌, 
மற்றும்‌ எல்லா முக்கியப்‌ பகுதிகளும்‌ உலோகக்‌ கோல்களாலும்‌, 
திப்பைகளாலும்‌ வலிமையாக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. சுவர்‌ 
களைப்‌ பற்றி அதிக கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. நல்லபடி. 
கட்டிய செங்கல்‌ கட்டடத்தைவிட மரத்திப்பை வீடுகள்‌ நில 
அதிர்ச்சிகளை நல்ல முறையில்‌ தாங்கிக்‌ கொள்வதைக்‌ கண்டுள்‌ 
ளனர்‌. திப்பைகள்‌ விரைப்பாகச்‌ சுவர்களுடன்‌ இணைக்கப்பட்‌ 
டிருக்க வேண்டும்‌. தடுப்புகள்‌ இலேசான பொருள்களால்‌ செய்‌ 
யப்பட்டு சரியானபடி சுவர்களில்‌ பிணைக்கப்பட வேண்டும்‌. 
புறத்தே தொங்கும்படியான அழகுவேலைப்பாடுகளையும்‌(எழுதகம்‌, 
கொடிஞ்சி) வாயில்‌-மாடம்‌ போன்ற பகுதிகளையும்‌ தவிர்க்க 
வேண்டும்‌; ஏனெனில்‌, இவை எளிதில்‌ உதிர்க்கப்படுகின்றன. பல 
அடுக்குக்‌ கட்டடங்களை நில அதிர்ச்ச ஏற்படக்கூடிய இடத்தில்‌ 
கட்டக்கூடாது. மேல்‌ மாடிகள்‌ எளிதில்‌ அதிர்ச்சியால்‌ சேதப்படு: 
தின்றன என்பதை நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 
சோவியத்‌ யூனியனிலும்‌, மற்ற:நாடுகளிலும்‌ நில அதிர்ச்சிகளை 
எதிர்க்கும்‌ கட்டடங்கள்‌ வெற்றிகரமாக நிலைத்துள்ளன. 


கடல்‌-நில்‌அதிர்ச்சிகள்‌ (5260081868); நில-அதிர்ச்சிகள்‌ அடிக்கடி. 
கடல்‌ தரையில்‌ உண்டாகின்றன. அதிர்ச்சிகள்‌ மாபெரும்‌ அதிர்‌ 
கடல்‌ அலைகளை (18மாஃ$) உண்டாக்குகின்றன. இவை பல பத்து 
மீட்டர்‌ உயரம்‌ எழுகின்றன . இவை கரைமேல்‌ புரண்டு செல்லும்‌ 
போது பெருஞ்‌ சேதம்‌ விளைவிக்கின்றன. ஜப்பானின்‌ ஸகாமி விரி 
குடாவில்‌ எழுந்த ஓர்‌ அதிர்‌ கடல்‌ அலைகடல்‌ தரையின்‌ ஒரு பகுதி 
230 மீட்டர்‌ உயரத்துக்குத்‌ (திடுமென எழுந்ததாலும்‌, மற்றொரு 
பகுதி 400 மீட்டர்‌ புதைந்து விட்டதாலும்‌ ஏற்பட்டது. இதனால்‌ 
எழுந்த அலை 10 மீட்டர்‌ உயரத்துக்கு மேல்‌ இருந்தது. இது 
கரையை நோக்கி ஓடியது. ஒரு பகுதி நீர்‌ மாகடலை நோக்கி 
விரைந்தது. 


உளிளாக்க்ச்‌ செயல்‌ முறைகள்‌ 289 
“1960ஆம்‌ ஆண்டு சில்லியில்‌ நடந்த நில அதிர்ச்சியின்‌ போது ' 
தென்‌ அமெரிக்கக்‌ கரையோரம்‌ ஏற்பட்ட அதிர்‌ கடல்‌ அலை, பசிபிக்‌ 
கட்ல்‌ முழுமையையும்‌ (பல பத்து ஆயிரம்‌ மைல்கள்‌ தொலைவு) 
த்‌ கட்ந்து சென்றது. இது ஜப்பானின்‌ கரைகளையும்‌! ஹாவாய்‌, 
குரில்‌ தீவுகளையும்‌ கூடத்தாக்கியது. குரில்‌ தீவுகள்‌ வரை அலைகள்‌ 
டூ மீட்டர்‌ உயரம்‌ இருந்தன. 1960ஆம்‌ ஆண்டு பெப்ரவரி 29-ம்‌ 
நாள்‌ இரவு முதல்‌ மார்ச்‌ முதல்‌ தேதி வரை பல அதிர்‌ கடல்‌ 
அலைகள்‌ மொராக்கோ கரையைத்‌ தாக்கின. அகாடிர்‌ (.&ஐ8017) 
நகரைத்‌ தாக்கி அழித்த பெருங்கடல்‌ அலை, அதன்‌ வழியில்‌ எதிர்ப்‌ 
2 பட்ட எல்லாவற்றையும்‌ அழித்துவிட்டது. அதிர்‌ கடல்‌ அலைகள்‌ 
முக்யெமாகப்‌ பசிபிக்கடலில்‌ உண்டாகின்றன. இவை மெடிட்‌ 
டெர்னியன்‌, அட்லாண்டிக்‌ கடல்களிலும்‌ உண்டாவதுண்டு. 
0. 
. கண்டவளர்ச்சிவயப்‌ புடை பெயர்ச்சி 
... கண்டவளர்ச்சிவயப்‌ புடை பெயர்ச்சிகள்‌ (epeirogenic 
-௦venents) புவிப்‌ பொருக்கின்‌ பெரும்‌ பரப்புகளில்‌ நடை பெறு 
கின்றன. இவை மிக மெதுவாக நடைபெறுவதால்‌ இவற்றைக்‌ 
கண்டு உணர பல ஆண்டுகள்‌ பிடிக்கும்‌. எடுத்துக்காட்டாகக்‌ 
கடலின்‌ நீர்‌ மட்டத்தோடு தொடர்புகொண்டு கடற்கரை ஒரங்‌ 
களின்‌ நிலை மாறுவதைக்‌ கண்டுள்ளனர்‌. சிலபோது இத்தகைய 
புடைபெயர்ச்சிகள்‌ ஓர்‌ இடத்தில்‌ இல்லாவிட்டால்‌: மற்றோர்‌ 
இடத்தில்‌ இடை மாறிவரும்‌ ஒழுங்குமுறையில்‌ (rhythmical) 
இயங்குகின்றன. அதாவது, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்‌ 
கடல்‌ ஓரக்‌ கோடு மேலெழுந்து பின்‌ மெல்ல மீண்டும்‌ தணிந்து 
விடும்‌. ப 


கடல்‌ வெள்ளங்களும்‌ (ஆற்றுப்‌ பள்ளத்‌ தாக்குகளுள்‌ கடல்‌ 
புகுதல்‌ (ரறதாச8i0ற) கடல்‌ கோப்புகளும்‌ (பரந்த நிலப்பகுதிகள்‌ 
கடலால்‌ மூழ்க்கடிக்கப்படுதல்‌) ஒரு கண்டம்‌ அமிழும்போது 
காணப்படுகின்றன ; அதுவே எழும்போது கடல்‌ பின்‌ வாங்குதல்‌ 
(regression) ஏற்படுகிறது. 


ஓரு கடற்கரையின்‌ உருவத்தில்‌ மாறுபாடுகள்‌ ஏற்பட்‌ 
டுள்ளதை வரலாறு, புவிப்புறஇயல்‌, புவிப்‌ பரப்பியல்‌ (260483), 
நிலப்‌ பொதியியல்‌ ஆகியவை சம்பந்தப்பட்ட அடிப்படைகளினால்‌ 
நிர்ணயிக்கலாம்‌. எடுத்துக்காட்டாக ச்மார்‌, 1900 ஆண்டுகளுக்கு 
முன்‌ நேப்பில்ஸ்விரிகுடாவின்‌ கடற்கரைப்பகுதியில்‌ உள்ள போஜு 
-வோலி(P௦zzம011)நகரம்‌ அமிழ்ந்ததால்‌ அதன்‌ ஒருபகுதியைக்‌ கடல்‌ 
el த்‌ 


290. பொது சல்லிக்‌ 


கொண்டதாக வரலாறு உண்டு, 10ஆம்‌ நூற்றாண்டில்‌ மீண்டும்‌ 
கடற்கரை எழ ஆரம்பித்ததால்‌ முன்பு மூழ்கிய கட்டடங்கள்‌ 
பாழடைந்த நிலையில்‌ கடற்கரையில்‌ கடலின்‌ நீருக்கு எட்டாத 
உயர்ந்த பகுதிகளில்‌ இன்று காணப்படுகின்றன. இப்பகுதியில்‌ 
ஏற்பட்ட மாறுபாட்டின்‌ வீச்சு 72.5 மீட்டர்கள்‌ என்று நம்பப்‌ 


படுகிறது. 


கடற்கரை எழுந்துள்ளதற்கு மற்ற சான்றுகளும்‌ உள்ளன; 
தட்டையான கடற்கரையில்‌ மேடுகள்‌ (8௬6118) மணலால்‌ போர்த்‌ 
தப்பட்டுள்ள தட்டையான தளங்கள்‌; கூழாங்கற்கள்‌; மலைச்‌ 
சரிவுகளில்‌ கடல்‌ வாழ்‌. இப்பிகளின்‌ ஓடுகள்‌. இத்தகைய தளங்கள்‌ 
சிலபோது கடல்‌ மட்டத்தை விட பல நூறு மீட்டர்‌ உரத்தில்‌. 
உள்ளன. கடற்கரையில்‌ காணப்படும்‌ மேடுகளும்‌ தளங்களும்‌ 
தற்போதைய கடல்‌ மட்டத்துக்கு மேலே உள்ளன என்பதைக்‌ 
கொண்டு, புவிப்‌ பொருக்கின்‌ மட்டத்‌ த்தில்‌ ஏ ற்பட்ட மாற்றங்களின்‌ 
வீச்சையும்‌ உணரலாம்‌. இத்‌ தளங்கள்‌ எப்போது உண்டாயின 
என்பதைப்‌ பிராணி தாவர புதைபடிவங்களைக்‌ கொண்டு . 
48088718) தீர்மானிக்கலாம்‌. துறைமுகங்களில்‌ நீர்‌ வடிந்து விடுதல்‌ 
கடல்‌ மட்டத்துக்கு மேல்‌ தொங்குவதுபோல்‌ உள்ள ஆற்றுக்‌ 
கழிமுகங்கள்‌, ஆற்றுப்‌ பள்ளத்தாக்குகள்‌ ஆகியவை நில உயர்‌ 
வைக்‌ (11141) காட்டுகின்றன. சல கடற்கரைப்‌ பகுதிகள்‌ முன்பு 
கடல்‌ மட்டத்தைவிட மேலே எழுந்து பின்‌ கடலுள்‌அமிந்துள்ளன. 
எடுத்துக்‌ காட்டாக, காங்கோ ஆற்றின்‌ கடல்வாய்‌ கினியா வளை 
குடாவின்‌ -(ஜ168-ஐ11) மட்டத்துக்குக்‌ கழே சுமார்‌ 100 கி.மீ. 
தூரம்‌ வரையிலும்‌, சுமார்‌ அரை கிலோமீட்டர்‌ ஆழம்‌ வரையிலும்‌ 
இருந்ததாக வரையறுத்துள்ளனர்‌. ஓப்‌ (௦௦), என்னிஸை (381801), 
மற்றும்‌ சல வட கோடி ஆறுகளின்‌ நீரடிக்கால்கள்‌ பல நீண்ட 
தூரங்கள்‌ வரை கு தவை ட்ட 


கருங்கடலின்‌ கரை நெடுகிலும்‌ உள்ள அழுவ. ஏரிகளும்‌, மிக 

வும்‌ குை ற்வான ஆழமுடைய கழிமுகங்களும்‌ ஆறுகளும்‌ காணப்‌ 

படாத நிலையும்‌ (எ.கா. தென்‌ சீனா) கடற்கரைகள்‌ அமிழ்வதற்குச்‌ 
சான்றுகளாக உள்ளன. 


ஸ்கேண்டினேவியாவிலும்‌ இட்டாலியிலும்‌ கடல்‌ மட்டத்தில்‌ 
ஏற்ற: இறக்கங்கள்‌ நிகழ்ந்துள்ளன. நார்வேயின்‌ வடகடற்கரையில்‌ 
மிகவும்‌ முனைப்பான நில எழுச்சிகள்‌ நிகழ்ந்துள்ளன. இங்கு 
5 கடல்‌ தளங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன; இவற்றுள்‌ மிக 
அயர்ந்தது தற்போதைய கடல்‌ மட்டத்தைவிட 176 மீட்டர்‌ உய 
சூத்தில்‌ உள்ளது. இவை பனிக்கட்டியாற்றால்‌ பளபளப்பாக்கப்‌ 


உள்ளாக்கச்‌ செயல்‌ மூலை றகள்‌ 291 


பட்டுள்ள தரைகளில்‌ உள்ளன; ஆனால்‌, இவற்றின்‌ தளங்கள்‌ பள 
பளப்பாக்கப்பட்டவை அல்ல. இதனால்‌ இவை பனிக்கட்டிக்‌ காலத்‌ 
துக்குப்பின்‌ ஏற்பட்டுள்ளன என்பது விளங்கும்‌. போத்னியா 
வளைகுடாவின்‌ வடகடற்கரையை ஒட்டியுள்ள ஸ்கேண்டினேவியன்‌ 
கடற்கரைப்‌ பகுதிகள்‌, தற்போது ஆண்டுக்கு 1 செ. மீ வீதத்தில்‌ 
எழுகின்றன. கடற்கரை மேலெழும்‌ மற்ற பகுதிகள்‌ ஸ்பிட்ஸ்‌ 
பெர்கன்‌, நார்வாயா ஜெம்லியா (Norvaya Zemlya), கிரீன்‌ 
லேண்டு, ஐஸ்லேண்டு, ஸ்காட்லேண்டு, கருங்கடல்‌ காஸ்பியன்‌ 
கடல்‌ ஆகியவற்றின்‌ தென்‌ கடற்கரைகள்‌. 


தென்‌ சீனா, ஆஸ்திரேலியா, வட ஆப்பிரிக்கா ஆகியவற்றின்‌ 
கடற்கரைகளில்‌ இதற்கு நேர்மாறாக நடைபெறுகிறது. . 


புவிப்பொருக்கில்‌ ஏற்படும்‌ மெதுவான நிலைமாற்றங்கள்‌ செங்‌ 
குத்தான இசையில்‌ மட்டுமல்லாது கிடைமட்டத்திலும்‌ நிகழ்‌ 
கின்றன. ஆல்ப்ஸ்‌ மலையில்‌ ஜெனீவாவின்‌ அருகிலும்‌ பவேரிய 
ஆல்ப்ஸிலும்‌ வட அமெரிக்காவிலும்‌, மற்ற பகுதிகளிலும்‌ இவை 
காணப்படுகின்றன . 


/ மேலே குறிப்பிட்ட புவிப்புற இயல்வய . ஆய்வுகளுடன்‌ புவிப்‌ 
பொருக்கில்‌ ஏற்படும்‌ மெதுவான வேறுபாடுகளை, மீண்டும்‌ மீண்டும்‌ 
நடத்தப்படும்‌ நிலைமட்ட அளவீடுகளால்‌ (ell) மிகவும்‌ துல்‌ 
லியமாக அளக்கின்றனர்‌. இத்தகைய அளவீடுகளைக்‌ காஸ்பியன்‌ 
கடலின்‌ காகாஸியன்‌ கடற்கரையிலும்‌, ஸ்கேண்டினேவியா, வட 
அமெரிக்கா மற்றும்‌ பல இடங்களிலும்‌ நடத்தியுள்ளனர்‌. 


நில மடிப்பும்‌ முறிவும்‌ 


உடைந்த மற்றும்‌ உடையாத பாறைப்படலங்கள்‌ : “புவிப்‌ 
பொருக்கின்‌ மேல்‌ பாகத்தை ஆக்கும்‌ பாறைகள்‌ பெரும்பாலும்‌ 
அடுக்கு வரிசைகளாக உள்ளன. இவை முதலாவதாக நீர்‌ பேசின்‌ 
களில்‌ உண்டானவை. ஓர்‌ அடுக்குப்‌ படிவில்‌ ஒவ்வோர்‌ அடுக்கு 
அல்லது படலமும்‌ ஓர்‌ அடுக்குப்‌ படலத்‌ தளத்தால்‌ பிரிக்கப்பட 
டுள்ளது. ஒரு படலத்தின்‌ கீழ்‌ எல்லைத்தளத்தை “அடி” (20௦4) 
எனலாம்‌; மேல்‌ எல்லைத்‌ தளத்தை “கூரை? (1001) எனலாம்‌. ஒரு 
வரிசை அல்லது திண்ணைபோல்‌ அமைந்த படலக்‌ கட்டில்‌ : கீழுள்ள 
ஒரு ப்குகையின்‌ கூரை, மேலே உள்ள படுகையின்‌ அடியாகவும்‌ 
. உள்ளது. படுகையின்‌ கூரைகீகும்‌ அடிக்கும்‌ இடையே உள்ள 
மிகக்‌ குறுயெ தூரத்தை அதன்‌ “தடிப்பு” (thick688) எனலாம்‌. 


292. - பொது நிலப்பொதியியல்‌ 


இவை . உண்டான போது *“பேசினின்‌”. தரையில்‌ சற்றுத்‌ 
சரிந்த வாட்டமாகவோ ,தட்டையாகவோ படிவுப்பாை ற அடுக்கு 
கள்‌ படிவிக்க்ப்படுகன்‌ றன. இத்தகைய ஓர்‌ அடுக்கில்‌ ஒவ்வொரு 
படுகையும்‌ ஒன்றின்மேல்‌ ஒன்றாக மாறிமாறிப்‌ படிந்துள்ளன. படி 
வாக்கச்‌ சூழ்நிலைகள்‌ ஏறக்குறைய ஒரே நிலையிலுள்ள இடங்களில்‌ 
அடுக்குத்‌ தளங்கள்‌. ஒன்றுக்கொன்று. இணையாக உள்ளன; இங்கு 
படுகைகள்‌ இயைந்தவாறு உள்ளன... 


அடுக்கு வரிசைகள்‌ பல ஒன்றோடொன்று இணையாக இருந்தும்‌ 
அவற்றுக்கு இடையே காலத்‌ தாடர்ச்ச இல்லாவிட்டால்‌ 
பாறைப்படிவியல்‌ இடையறவு (படிவுவிளிவு, (tratigraphic 


unconformity) - உள்ளதெனக்‌ கூறுகிறோம்‌. எடுத்துக்காட்டாக, - 


ஜீராஸிக்‌ காலக்‌: கடற்பாறைகள்‌ டெவோனியன்‌' (Devonian) 


காலக்‌ கடற்படிவுகளின்‌ மேல்‌ இருக்கலாம்‌; இப்‌ படுகைகள்‌ காலத்‌ 
தொடர்ச்சியுடன்‌ இயைந்தவாறு இருந்திருக்குமானால்‌, பாறை 
வரிசை கார்பானிபரஸ்‌--பொர்மியன்‌--ட்ரையாளிக்‌ ஜீராஸிக்‌ ஆக 
இருந்திருக்கும்‌. 

பாறைப்‌ படிவியல்‌ இடையறவு புவிப்பொருக்கின்‌ ஊசலாட்‌ 
டங்களால்‌ நிகழ்கிறது. நாம்‌ எடுத்துக்காட்டிய வரிசையில்‌ 
டெவோனியன்‌ காலத்தின்‌ பிறகு புவிப்பொருக்கில்‌ ஒரு கடல்பகுதி 
மேலெழுந்துள்ளது; இது ஜீராசக்‌ காலத்தில்‌ மெல்ல மூழ்கியது 
(அட்டவணை 5). 


பாறைப்‌ படிவியல்‌ இடையறவோடு கோணப்‌ படிவு விளிவு 
(angular unconformity) புவிப்பொரைப்‌ பெயர்ச்சிப்‌ படிவு விளிவு 
(tectonic unconformity) ஆகியவையும்‌ உள்ளன. மேலெழுச்சி 
களின்‌ வளைவாகப்‌ பாறை அடுக்குகள்‌ உடன்படா நிலையில்‌ படிவு 
விளிவுகளுடன்‌ கிடக்கின்றன என்பதே இதன்‌ பொருள்‌. 

7 

முதன்மையான படுகையில்‌ ஏற்பட்டுள்ள கலக்கத்தை இணை 
யறவு (0181௦௦814௦) எனலாம்‌; இது புவிப்பொருக்கு மடிக்கப்பட்டு 
உடைக்கப்படுவதால்‌ உண்டாகிறது. வழக்கமாக மலைப்பாங்கான 
பகுதிகளில்‌ கலக்குங்கள்‌ மிகவும்‌ அதிகமாகக்‌ காணப்படுகின்றன, 
எடுத்துக்காட்டாக, யூரல்‌, இிரிமியா, டீயன்ஷான்‌, காகாஸஸ்‌ 
மலைகளில்‌ முதலில்‌ சமகிடையாகவோ சற்றே சரிந்தவாறோ இருந்த 
படுகைகள்‌ பெரிதும்‌ மாற்றப்பட்டுள்ளன; சிலபோது சாய்மானம்‌ 
செங்குத்தாகியுள்ளன; சிலபோது மடிக்கப்பட்டுள்ளன; சில பகுதி 
களில்‌ உடைக்கப்பட்டுள்ளன; வெடிப்புகள்‌ உள்ளபோது அங்கு 
இடம்‌ பெயர்ந்துள்ளன (படம்‌ 99). 


உள்ள்ரக்கச்‌ செயல்‌ முறைகள்‌ 293 





படம்‌ ந னை நட பிக்‌ ஜோயிக்‌ சண்ட ததவ படிப்பும்‌ முறிவும்‌, 


குணத்திற்கு ஏற்ப இவற்றை இரண்டுவகையாககப்‌ பிரிக்கலாம்‌. 
மடிப்புகள்‌ (தொடர்ந்தாற்போல்‌ - உள்ளவை,) மேலும்‌ கீழுமாக 
மடிக்கப்பட்ட படுகைகள்‌); பிளவுகள்‌ (உடைக்கப்பட்டவை; சில 
போது பிளவுத்தளங்களில்‌ சில பகுதிகள்‌ உடைந்து இடம்‌ பெயர்ந்‌ 
துள்ளன.) 


பிளவுகள்‌ (£யறர்பாப்‌ (disjoined) dislocation): இவை சில மி.மீ 
முதல்‌ சில பத்து மி. மீ. வரையில்‌ அவ்வப்போது பல நூறு ௭. மீ. 
நீளம்வரை உள்ளன. இவ்‌ வெடிப்புகளின்‌ நெடுகிலும்‌. உள்ள 
பாறைப்‌ படுகைகள்‌ இடம்‌ பெயர்ந்துள்ளன. உடைந்த படுகை 
களைப்‌ பிரிக்கும்‌ தளத்துக்குப்‌ பிளவு வெடிப்பு என்று பெயர்‌. இது 
டசங்குத்தாகவோ சாய்ந்தோ இருக்கக்‌ கூடும்‌. படிவு அடுக்குகள்‌ 
பிள்வு இணையாகக்‌ கீழிருந்து மேலாகவோ (எதிர்பிளவுப்பெயர்ச்சி 
reverse fault) அல்லது மேலிருந்து கீழாகவோ (நேர்‌ பிளவுப்‌ 
பெயர்ச்சி, ௩௦௯8] ரய) இடம்‌. பெயர்ந்தவாறு உள்ளன 
(படம்‌ 100), ்‌ அட்‌ 


இணை இணையாக 2 உள்ள வெடிப்புத்‌ தொகுதிகள்‌ அடிக்கடி 
காணப்படுகின்றன. ' சிலபேர்து இரண்டு' பிளவு வெடிப்புகளுக்கு 


294 த பொது. நிலப்பொதியியல்‌ 










| 





படம்‌ 100. 9--பிளவுப்‌ பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி, 


இடையே அடைபட்டுள்ள பாறைப்‌ பாளம்‌ மேல்‌ வாட்டமாகவோ 
தழ்வாட்டமாகவோ இடம்பெயர்ந்திருக்கும்‌. இதனால்‌ பிளவிடைப்‌ 
மேடு எனக்கூடிய (1௦181) எழுச்சிகளும்‌, பிளவிடை பள்ளம்‌ எனக்‌ 
கூடிய (trough fault பா graben) பள்ளங்களும்‌ ஏற்படுகின்றன. 
(படம்‌ 101). சோவியத்‌ நாட்டில்‌ பைகால்‌ ஏரி ஒரு: பிளவிடைப்‌ 
பள்ளத்தில்‌ உள்ளது; இதன்‌ தரை சுமார்‌ 1 க. மீ. ஆழம்வரை 





படம்‌ 101, பிளவிடை மேடும்‌ பிளவிடைப்‌ பள்ளமும்‌. 
Hor8t—பின விடை மேடு ஜா3060--பிள விடைப்‌ பள்ளம்‌ 


சீ 


. அழுந்திவிட்டுள்ளது. ஆல்டாய்‌ மலைகளிலுள்ள டெலிட்ஸ்கோயி 

' - ஏரியும்‌, இர்கிஜியாவிலுள்ள இஸ்ஸிக்‌--குல்‌ ஏரியும்‌ இத்தகையன. 
சில பிளவிடைக்‌ குழிவுகள்‌ மிக நீண்டவை. இதற்கு எடுத்துக்காட்‌ 
டுகள்‌: செங்கடல்‌ (Red Sea), ரைன்‌ (Rhine) பிளவுப்‌ பள்ளத்‌ 
தாக்கு. ரைன்‌ ஆறு ஆல்ப்ஸ்‌ மலைகளிலிருந்து வெளிவந்ததும்‌ 
ரைன்‌ பிளவுப்‌ பள்ளத்தாக்கில்‌ ஓடுறெது. (படம்‌ 102). டியன்‌ 
ஷான்‌ மலையின்‌ பாறைகளில்‌ பல பிளவிடைமேடுகள்‌ உள்ளன. 
பிளவிடை மேடுகளின்‌ இடையேயுள்ள பிளவுப்‌ பள்ளங்களில்‌ 
ஆற்றுப்‌ பள்ளத்தாக்குகள்‌ அடங்கியுள்ளன. 


பிளவுகளே பாறைகளில்‌ காணப்படும்‌. உடைப்பு இணையறவு 
களில்‌ முக்கியமானவை. . பிளவுகளில்‌ பின்வரும்‌. கூறுகளைக்‌ கவ 


'உள்ளாக்கச்‌ செயல்‌ முறைகள்‌ “295 





படம்‌ 102, வோஸ்கெஜீக்கும்‌ ஷ்வார்ட்ஸ்வால்டுக்கும்‌ இடையே ரைன்‌ ஆற்றுப்‌ 
பள்ளத்தாக்கில்‌ பிளவுப்‌ பெயர்ச்சி அமைப்பு. 


Vosges—Gவோஸ்கெஸ்‌ $எஙhwaாஜத[ப—ஷ்வார்ட்ஸ்வால்டு 


னிக்க வேண்டும்‌: 1. பக்கங்கள்‌ (1120) இவை எழுந்தவாறோ 
தாழ்ந்தவாறோ உள்ளன. பிளவு வெடிப்பில்‌ இருமருங்கிலும்‌ உள்ள 
அடுக்குகளின்‌ பகுதிகள்‌; . 2. இடப்பெயர்ச்சி நிகழும்‌ பிளவு வெடிப்பு 
(fault crevice); 3. அளவுவீச்சு (அறplitude); அதாவது, பக்கங்கள்‌ 
ஒன்றை விட்டு ஒன்று 'எவ்வளவு . தூரம்‌ இடம்‌ பெயர்ந்துள்ளது 
என்பதைச்‌ செங்குத்தான திசையில்‌ அளத்தல்‌ (படம்‌ 103). 





படம்‌ 108. பிளவுப்‌ பெயர்ச்சியின்‌ கூறுகள்‌ 


ம்‌ £ இையர்க்த பக்கம்‌ Bதாழ்ந்த பக்கம்‌. 
ஸ்‌ abcd—பிளவு வெடிப்பு --பிளவு வீச்சு, 


296 4 பொது நிலப்பொதியியல்‌ 


A 


பக்கங்களைத்‌ தற்போதுள்ள நிலைமைக்குச்‌ சார்பு படுத்தியே 
“எழுந்தது” , “தாழ்ந்தது” என்று குறிப்பிடுவதால்‌ இவை உண்மை 
யில்‌ “எழுத்தே” !தாழ்ந்தோ” இருக்க வேண்டியதில்லை. 


ஒரு பிளவு வெடிப்பு செங்குத்தாகவோ சர்ய்வாகவோ இருக்‌ 
கக்கூடும்‌, சாய்வாக இருந்தால்‌, இதற்கு. மேலுள்ள பக்கத்தைத்‌ 
“தொங்கு பக்கம்‌” (hகாஜ்றத 1ரரம்‌-௦ா க!) எனலாம்‌; இதற்குக்‌ 
சீமுள்ளபக்கத்தை “அடிப்பக்கம்‌” (£௦otwall or lying limb) எனலாம்‌. 
தொங்கு. பக்கம்‌ அடிப்பக்கத்தின்‌ மேல்‌ ஏறியவாறு. இருக்குமானால்‌, 
அப்பிளவை முறிவுப்‌ பெயர்ச்சி (tஙாமt, படம்‌ 104) எனலாம்‌. 
இவ்வாறு முறிந்தேறிய பகுதி பல பத்து கி.மீ. நீளம்‌ இருப்பதுண்டு. 


ப்‌ 
பந்தள கக உட டட பபப 


ட்ட OE SED OE NE DA 





பவா 
ன்ன போ ர ட ட டு. 





ப்தி 
பபப பபப 
தை: த யைத்‌ ல்‌ 


படம்‌ 104. முறிவுப்‌ பெயர்ச்சி அல்லது உந்தல்‌. 

பாறை வெளிப்புகளில்‌ (00ம்‌ 01008) பிளவு வெடிப்புக்கு இரு 
மருங்கிலுள்ள அடுக்குகளில்‌ மேலே எழுந்துள்ளது எது கீழே தாழ்ந்‌ 
துள்ளது எது என்பதை எளிதில்‌ கண்டறியலாம்‌. மேலெழுந்துள்ள 
பகுதியை அதன்‌ பாறை :அடுக்குமுனை 8ழ்வாட்டாக வளைந்துள்ள 
தால்‌ தெரிந்து கொள்ளலாம்‌; கழே அழுந்திய பகுதியை, இதற்கு 
மாறாக, மேல்‌ நோக்கி வளைந்துள்ளதால்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. 
வெடிப்பின்‌ பரப்பு.தேய்த்து மழமழவென்று இருக்கலாம்‌; அல்லது 
வரிப்பள்ளங்கள்‌ (8றல்கள்‌) நிறைந்தவாறு இருக்கலாம்‌. உடைப்‌ 
பினால்‌ உண்டாகும்‌:வெடிப்புப்‌' பிளவு நொறுங்கிய பாறை உகல்‌ 
பொருளினால்‌ நிரப்பட்டிருக்கலாம்‌. (friction breccia or tectonic 
breccia). ற த ர்‌ 


நிலைகுலைவு மடிப்புகள்‌ (folded dislocations) : பா றகள்‌ அவ்‌ 
வப்போது அலையோல்‌ வளைக்கப்பட்டு மடிக்கப்படுகன்றன. இம்‌ 
மடிப்புகளின்‌ அளவுகள்‌. ' பெரிதும்‌ மாறுபடுகின்றன. 


ஒரு மடிப்பில்‌ பின்வரும்‌, கூறுகள்‌ உள்ளன (படம்‌ 105) : 
1. பக்கங்கள்‌ 1. (118), இவை சுமாராகச்‌ சீரான பரப்புகளைக்‌ 
கொண்ட இரண்டு மடிப்பு எல்லைப்‌ பக்கங்கள்‌. 2. வளைவு ஒன்று 
(curve crest); இரண்டு பக்கங்களையும்‌ இணைக்கும்‌ வளைந்த முடி 
3. ஒரு மடிப்புத்‌ திருப்பம்‌ (£௦10 ப): “இது: வளைவு முகட்டின்‌. 


-உள்ளாக்கச்‌ செயல்‌ முறைகள்‌ 297 


பக்கம்‌; b_—வளைவு; 
DD-மடிப்புத்‌ திருப்பம்‌ 
A<B—மடிப்புக்‌ கோணம்‌, 


CC, E: 8-4 அச்சுப்‌ பரப்பு. 





படம்‌ 105, மடிப்பின்‌ கூறுகள்‌ 


-.உச்சிப்புள்ளிகளின்‌ ஊடே செல்லும்‌ கோடு. 4. மடிப்புக்கோணம்‌ 
“(£௦1 angle). கோடுகளின்‌ தளங்களின்‌ நீட்டங்கள்‌ வெட்டும்போது 
. இடையே ஏற்படும்‌ கோணம்‌; 5. அச்சுத்தளம்‌ (axial surface) 
. மடிப்புத்‌ திருப்பத்தின்‌ எல்லாப்‌ படலங்களினூடேயும்‌ செல்லும்‌ 
பரப்பு; இது மடிப்புக்‌ கோணத்தை இரு சம்பாதிகளாக்குறெது; 
-6. மடிப்பு அச்சு (ரீ௦10 ௨5) மடிப்பின்‌ அச்சுத்தளம்‌ புவிப்பரப்பை 
வெட்டினால்‌ ஏற்படக்‌ கூடிய கோடு. மடிப்பின்‌ அச்சு சமகிடை 
. யாகவோ சாய்ந்தவாறோ இருக்கலாம்‌. (படம்‌ 106); அச்சு சாய்ந்‌ 
_ தால்‌ மடிப்பு சாய்வின்‌ திசையில்‌ புவிப்பரப்பினுள்‌  மூழ்குதிறது. 


ல 














ட்ட படம்‌ 106; சாய்வற்ற மடிப்பு (1) சாயந்த மடிப்பு (2) அச்சுகள்‌ 


298 பொது நிலப்பொதியியல்‌. 


பாறை அடுக்குகளின்‌ உருவத்தாலும்‌ அமைப்பாலும்‌ மடிப்பு 
களை இரண்டு வகைகளாகப்‌ பிரிக்கலாம்‌: “1. கீழ்முகமடிப்பு 
(syncline); 2. மேல்‌ முக மடிப்பு (£6) முதலாவதுவகை 
தலை8ழான கவான்‌ (2௨:௦1) உருவமும்‌ இரண்டாவது வகை நேரான 





படம்‌ 107, ' சுண்ணப்‌ பாறையில்‌ மடிப்புகள்‌, 


கவான்‌ உருவமும்‌ கொண்டுள்ளன. (படம்‌ 107, 108). வளைவு 
களில்‌ மடிப்புகள்‌ அரிக்கப்பட்டிருந்தால்‌ ஒரு 8ழ்முக வடிவின்‌: 
மையப்பாகத்தில்‌. (கரு) இளையபாறைகள்‌ உள்ளன; மேல்முக வளை 
வில்‌ முதிய பாறைகள்‌ உள்ளன. 





படம்‌ 108, கீ ழ்முக. மடிப்பு (4) மேல்முக.மடிப்பு (9) 


ஒரு மடிப்பு அரிப்பினால்‌ “மமுக்கப்பட்டு இருக்கும்போது, லெ 
பகுதிகளில்‌ படுகைகள்‌ ஒரு புறம்‌ நோக்கிக்‌ குவிந்தாற்போல்‌ 
பொது மைய வளையங்களாகக்‌ காட்சிதரும்‌. இத்‌ தகைய மடிப்பின்‌ 
அச்சு நீளமாக இருக்குமானால்‌ வெளிப்பு உருவம்‌ நீள்வட்டமாக 
வும்‌, நீளம்‌ குறுகியதாக இருக்குமானால்‌ வெளிப்பு வட்ட வடிவா 


.உள்ளாக்கச்‌.செயல்‌ முறைகள்‌ 299: 


மாகவும்‌ “ இருக்கும்‌ குட்டையான அச்சையுடைய மடிப்புகள்‌” 
(2: 7, 5: 1) குறு அச்சு மடிப்புகள்‌ (ஸbrachy axial folds). 


ஒரு மேல்முக மடிப்பின்‌ பக்கங்களில்‌ சிறுசிறு மடிப்புகள்‌ ஏற்‌: 
பட்டு சிக்கலான உருவம்‌ உண்டாகி இருந்தால்‌ அதற்குப்‌ பெரு. 
மேல்முக மடிப்பு (௨410110௦071ம70) என்று பெயர்‌;' இவ்வாறு சிக்க 
லாக்கப்பட்ட &ழ்முக மடிப்புக்குப்‌ பெருங்‌ கீழ்முக மடிப்பு (8ரறம1ம... 
ராரா) என்று பெயர்‌. மடிப்புகள்‌ ஒரு சில செ. மீ. முதல்‌ பல 
பத்து நூறு க. மீ. அகலம்‌ வரை உள்ளன. 


அச்சுத்‌ தளத்தின்‌ நிலையைப்‌ பொருத்து மடிப்புகளைப்‌ பின்‌: 
வருமாறு வகைப்படுத்தலாம்‌. நெடிய அல்லது உயர்ந்த மடிப்பு- 
அச்சுத்தளம்‌ செங்குத்தானது; சாய்ந்த மடிப்பு-அச்சுத்தளம்‌ சாய்‌: 
வானது--பக்கங்கள்‌ வெவ்வேறு திசைகளில்‌ சாய்ந்துள்ளன; மிகு. 
வளை மடிப்பு (௦ver turned fold)—அச்சுத்தளம்‌ சாய்ந்தது-இரண்டு- 
பக்கங்களும்‌ ஒரே திசையில்‌ சாய்ந்துள்ளன; கிடைமடிப்பு (1௦0011-- 
ஸent fold)—அச்சத்‌ தளம்‌ சமகிடையானது (படம்‌ 109). 


வ்‌ 





படம்‌ 109, மடிப்புகள்‌ 


இரிமிர்ந்தது; b_— சாய்ந்தது; --மிகுவளை வுபடிப்பு --கிடைமடிப்பு; 6--கவிழ்ந்தது- 


எல்லாத்திசைகளையும்‌ நோக்கிச்‌ சாய்ந்துள்ள அமைப்புக்குக்‌- 
கொம்மை அல்லது மணியுருவ மடிப்பு (நற £௦14) என்றுபெயர்‌. 
இது மணியுருவக்‌ கருப்‌ ' பகுதியின்‌ மேல்‌ கவிழ்ந்துள்ளவாறு- 
உள்ளது. இது கொம்மை (4௦௩6) போன்றது. கருப்‌ பகுதியி” 
லுள்ள பாறை சுற்றியுள்ளதைவிட முதியது. மென்‌ சரிவுகளை 
யுடைய மேல்முக வளைவு ஏற்படும்போது, அதன்‌ கீழ்‌ பாறை உப்பு” 
(1௦k 8811) போன்ற மேல்‌ உந்தும்‌ நுழைவு ஏற்படுவதால்‌ இத்‌ 
தகைய கொம்மைகள்‌ உண்டாகின்றன. இவ்வாறு ஏற்படும்‌: 
பாறை உப்பு நுழைவுகள்‌ மேலுள்ள படலங்களைச்‌ சிறிது தூரம்‌: 
வரை முறித்து நுழைகின்றன; அதற்கும்‌ : மேலுள்ள படலங்கள்‌" 
கொம்மைபோல்‌ மடிக்கப்படுகின்றன. இத்தகைய அமைப்பு மண்‌: 
ணெய்‌.வயல்‌ பகுதிகளில்‌ அதிகமாகக்‌ காணப்படுகின்றன. 


மடிப்புகளின்‌ உருவமும்‌ அளவும்‌, பாறைகளின்‌ கூட்டமைவு,. 
படலங்களின்‌ தடிப்பு, மலை ஆக்கச்‌ செயல்முறைகளால்‌ விளையும்‌- 


3400 . . * பொது. நில்ப்பொதியியல்‌ 


அமுக்கு விசையின்‌ திசை போன்ற பல காரணக்கூறுகளைப்‌ பொருத்‌ 
துள்ளன. ஆகவே, பாறைப்படலம்‌ மிக மெல்லிதாகும்‌. இடங்‌ 
களில்‌ மிகக்‌ கடுமையான மடிப்பு காணப்படுகிறது. களிமண்‌ வயப்‌ 
பாறைகளிலும்‌.சுதைமண்‌ வயப்‌ (8113) பாறைகளிலும்‌ வழக்க 
மாகச்‌ சுண்ணப்பாறைகளை விடச்‌ சீரான முறையில்‌ மடிப்புகள்‌ 
அமைந்துள்ளதைக்‌ காணலாம்‌. ்‌ 


முறிக்கப்பட்ட பாறைப்‌ படலங்களுக்கும்‌, மடிக்கப்பட்ட 
பாறைப்‌ படலங்களுக்கும்‌ இடைநிலையில்‌ உள்ள ஒரு வளைக்கப்‌ 
பட்ட படிவு அடுக்கு வளைவு (118016) என்று பெயர்‌. இத்தகைய 
வளைவின்‌ இருபக்கங்களும்‌ சம கிடைவாட்டமாக உள்ளன. 
இவற்றின்‌ இடையிலுள்ள பகுதி ஏறக்குறைய செங்குத்தாக 
உள்ளது (படம்‌ 110). ஆகவே, ஒரு பக்கம்‌ மற்ற பக்கத்தைவிட 
அயர்த்தப்பட்டவாறு காணப்படும்‌. இதில்‌ ஏற்படும்‌ இடப்‌ 
பெயர்ச்சி மிகுதியானால்‌ வளைந்த பகுதியில்‌ முறிவு ஏற்பட்டுவிடும்‌ 
பீடபூமிகளில்‌ வளைவுகள்‌ அதிகமாக ஏற்படுகின்றன. இவை குறு- 
மடிப்புகள்‌ அல்லது குவி மடிப்புகள்£க (௦0௦188) உள்ளன. மேலே 
குறிப்பிட்ட மடிப்புகள்‌ அனைத்தும்‌ கஇடைவாட்டமான படுகை 
களுக்கு இடையே தனியாக ஏற்பட்டுள்ளன... மிக நீண்ட 
மடிப்புகள்‌ ,கட்லடித்‌ ' தொய்வுகளில்‌:, அல்லது. நில . மடிவுகளில்‌ 
{geosyriélines) ஏற்படுகின்றன்‌. இலை அடிக்கடி கூட்ட்ங்‌ கூட்ட 
மாக அமைகின்றன. ஆகவே, சிக்கலான உருவங்களைக்‌ கொண் 
டுள்ளன . இவற்றின்‌ கூட்டங்கள்‌ மிகவும்‌ நெருக்கமாக உள்ள, 
குறுகிய, ஆனால்‌, யல நூறு கி.மீ. நீளமான பட்டைகளில்‌ 
உள்ளன. (ஆல்ப்ஸ்‌, கார்பேதியன்‌, கார்டிலிரா). 





படம்‌ 110, வளைவு 
படுகைகளின்‌ நிலையும்‌ அளவீடும்‌: ஒரு.படுகை எவ்வாறு .நிலத்‌ 
இனடியே. பொதிந்துள்ள பாறைகளில்‌ அமைந்துள்ளது... என்பதற்‌ 
கான காரணக்‌.கூறுகளைப்‌ பற்றிக்‌ கண்டோம்‌. - இதனால்‌, படுகை 
களின்‌ நிலையை அவற்றின்‌ சாய்மானத்தையும்‌ காந்தமுள்‌ 
கருவியின்‌ : (௦10288) நான்கு “திசைகளையும்‌ கொண்டு விளக்‌ 
கலாம்‌. “ir 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 207 


ஒரு பாறைப்‌ படுகையின்‌ நிலையைப்‌ பற்றிய கூறுகள்‌: கிடை. 
நீட்டம்‌ (8115), சாய்வுத்திசை (மற), .. சாய்வுக்கோணம்‌. 
(dipangle). 


- இடை நீட்டம்‌ என்பதால்‌ கிடை நீட்டக்‌ கோட்டின்‌ இசையில்‌. 
' அல்லது அஜிமத்தைக்‌ (௮z॥பth*) , குறிக்கிறோம்‌. கிடை நீட்டக்‌. 
கோடு (1406 ௦ரீ 84711:6) ஒரு படுகையின்‌ தளத்திலுள்ள எந்த ஒரு. 
கிடை வாட்டமான கோட்டையும்‌ குறிக்கும்‌. 


சாய்வுத்திசை (012) என்பது. சாய்ந்த படுகையிலுள்ள சாய்‌: 
.கோட்டினுடைய அஜிமத்தின்‌ கிடைத்தள வீழ்ப்பு. சாய்வுக்கோடு 
- என்பது சாய்ந்த படுகையின்‌ மேல்‌ சாய்திசையில்‌ உள்ளது; இது: 
அப்‌ படுகையில்‌ எவ்வளவு அதிகமான்‌ சாய்வுக்‌ கோணத்தைக்‌. 
காட்ட முடியுமோ அதைக்‌ குறிக்கும்‌ கோடு. 


ஆகவே, ஒரு படுகைத்தளத்தில்‌ எத்தனை கடை நீட்டக்‌. 
கோடுகளையும்‌, சாய்வுக்‌ கோடுகளையும்‌ வேண்டுமானாலும்‌ வரைய 
லாம்‌; எல்லாக்‌ கடை நீட்டக்‌ கோடுகளும்‌, எல்லாச்‌ சாய்வுக்‌. 
கோடுகளும்‌ இணை இணையாகவே இருக்கின்றன. சாய்வுக்கோடுகள்‌: 
இடைநீட்டக்‌ .கோடுகளுக்கு நேர்‌ குத்தாக இருக்கின்றன. 


பாறைப்‌ படுகை கிடைவாட்டத்திலிருந்து எத்தனை சாய்வாக: 
_ ள்ளது என்பதைச்‌ சாய்வுக்‌ கோணம்‌ - (ற ௨௩26) காட்டும்‌. 
(படம்‌ 717). - ட 


ஒரு படுகையின்‌ நிலைக்‌ கூறுகளை ஒரு காந்தமுள்‌ சாய்வுக்‌ 
கருவியைக்‌ கொண்டு அளக்க வேண்டும்‌. இது மூன்று அம்ச்ங்‌: 
களால்‌ சாதாரண திசைக்‌ கருவிக்கு மாறுபட்டது. 


1. இது ஒரு நீள்‌ சதுரத்‌ தட்டில்‌ பொருத்தப்பட்டுள்ளது; 
இதன்‌ 0--180£ (வ.தெ.) விட்டம்‌ இதன்‌ நீள்‌ பக்கத்துக்கு இணை: 
யாக உள்ளது. 


* அஜிமத்‌ (திசை-வில்‌ என்பது வடக்காக நீட்டிக்‌ கொண்டுள்ள ஒரு கோட்‌ 
டுக்கும்‌, அதன்‌ வலப்‌ புறமாகச்‌ (௦10%97186) சென்று அதைக்‌ கடக்கும்‌ குறிப்பிட்ட 
மற்றொரு கோட்டுக்கும்‌ இடையே உள்ள கோணம்‌. இதை டிகிரிகள்‌ (0--3609) 
அல்லது பாகைகளில்‌ அளக்க வேண்டும்‌ இதைத்‌ திசைக்‌ கருவியால்‌ (00100858)- 
அளக்க வேண்டும்‌. *“காந்தவய அஜிமத்‌'? அதாவது, காந்தத்‌ துருவ முனையைச்‌ 
சுட்டிக்‌ காட்டும்‌ ஒரு கோட்டுக்கும்‌ ஒரு குறிப்பிட்ட கோட்டுக்கும்‌ இடையே உள்ள 
கோணம்‌ காந்தத்‌ துருவத்திசைக்கும்‌, புவிக்‌ கோளத்‌ துருவத்‌ திசைக்கும்‌ இடையே 
யுள்ள கோண அளவை, அதாவது காந்த வயத்‌ திருப்பத்தை (magnetic deniation). 
விலக்கிவிட்ட பிறகே -*'உண்மையான அஜிமத்‌ (1705 ௮21றப£h) கிடைக்கும்‌. புவிக்‌ 
கோளத்‌ துருவத்திலிருந்து கிழக்கு முகமாகத்‌ திருப்பப்பட்டுள்ளதற்குக்‌ கிழக்குத்‌. 
திருப்பம்‌ என்றும்‌, இதற்குமாருக உள்ளதற்கு மேற்குத்‌ திருப்பம்‌ என்றும்‌ பெயர்‌. 


402 பொது நிலப்பொ தியியல்‌ 












ட] 


deny 





அடக்‌: 
A 


RN 


படம்‌ 111, சாய்வு காந்த முள்கருவி கொண்டு பாறை அடுக்கின்‌ சாய்வுக்‌ 
“கோணத்தையும்‌ கிடை நீட்டத்தையும்‌ அளத்தல்‌ 


2, இதில்‌ பாகை அளவுக்குறிகள்‌ இடஞ்சுழியாகக்‌ (௦யர்சா- 
lockwise) - குறிக்கப்பட்டுள்ளன. கிழக்கும்‌ மேற்கும்கூட இடஞ்‌ 
அழியாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளன. வடக்கு இடப்புறம்‌ கிழக்கு 
என்றும்‌, வலப்புறம்‌ மேற்கு என்றும்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 
ஏனெனில்‌, காந்த முள்ளின்‌ வடமுனை காட்டும்‌ பாகை அளவைப்‌ 
படித்தால்‌ அதுவே நேரடியாக அஜிமத்‌ அளவைக்கொடுத்து 
விடும்‌. 


ஒரு காந்தமுள்‌ சாய்வுக்‌ கருவியைக்‌ கொண்டு அஜிமத்தைக்‌ 
குறிப்பிட்ட திசைக்கு வடக்கு முகமாக அளக்க வேண்டும்‌. 
ஆகவே, இதை இடஞ்‌ சுழியாக அளக்க வேண்டும்‌. கருவியின்‌ 
சுன்னப்புள்ளிப்‌ பக்கத்தைக்‌ குறிப்பிட்ட திசையை நோக்கிவைக்க 
வேண்டும்‌. அப்போது காந்த முள்ளின்‌ வடமுனை நாம்‌ குறிக்க 
(வேண்டிய திசையின்‌ அஜிமத்தைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌. 


3. ஒரு காந்தமுள்‌ சாய்வுச்‌ கருவியின்‌ காந்த முள்ளில்‌ 
இருந்து ஒரு குண்டு நூல்‌ (றாம்‌) தொங்க விடப்பட்டிருக்கும்‌. 
இந்தக்‌ குண்டு நூலின்‌ .அளவுக்‌ குறிகள்‌ காம்பஸ்‌ கூட்டின்‌ அடியில்‌ 
(இருமருங்கிலும்‌ 0-90) குறிக்கப்பட்டிருக்கும்‌. காம்பஸ்‌ நேர்‌ 
குத்தான நிலையில்‌ உள்ளபோது குண்டு நூல்‌ சுன்னக்‌ குறியைக்‌ 
அட்டிக்‌ காட்டும்‌ 


~ 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 303 


படுகையின்‌ கிடை நீட்டத்தைப்‌ பின்வருமாறு. அளக்க 
வேண்டும்‌.' 


1. காம்பஸ்ஸைப்‌. படுகையின்‌ மேல்‌ அதன்‌ நீளப்பக்கம்‌ 
படுமாறு செங்குத்தாக வைக்க வேண்டும்‌; குண்டுநூல்‌ நேர்‌ கீழே 
''தொங்குமாறு. இருக்கவேண்டும்‌. குண்டுநூலின்‌ செங்குத்தான 
.நிலையைக்காண அதை இருமருங்கிலும்‌ தடையின்றி ஆடவிட 
* வேண்டும்‌. குண்டுநூல்‌ சுன்னத்தைச்‌ சுட்டும்‌. படியான ஒரு 
நிலையைத்‌ தேர்ந்தெடுத்து அங்கு காம்பஸை அதே நிலையில்‌ வைக்க 
வேண்டும்‌. இந்த நிலையில்‌ பாறையின்மேல்‌ படிந்துள்ள காம்பஸின்‌ 
பக்கம்‌ கிடை நீட்டக்‌ கோட்டைக்‌ குறிக்கும்‌.. 


2. இதன்‌ பிறகு காம்பஸின்‌.. நீளப்பக்கம்‌ கிடைநீட்டக்‌ 
கோட்டின்‌ மேல்‌ படிந்தவாறு காம்பஸைக்‌ கிடை வாட்டமான 
நிலையில்‌ வைக்க வேண்டும்‌; இந்த நிலையில்‌ காந்தமுள்ளை விடுவிக்க 
வேண்டும்‌; பிறகு அது ஒரு நிலைக்கு வந்ததும்‌ அதன்‌ “வட முனை 
காட்டும்‌ கோணத்தைக்‌ குறித்துக்‌ கொள்ளவேண்டும்‌. இந்த 
-அளவுதான்‌ அதன்‌ டை நீட்டம்‌ (81£ரரk௪), அல்லது கிடை நீட்டக்‌ 
கோட்டின்‌ அஜிமத்‌ விடுவிக்கப்பட்ட காந்த முள்ளின்‌ இரண்டு 
முனைகளும்‌ கருவித்‌ தட்டுக்கு இணையாக ஒரே மட்டத்தில்‌ இருக்கு 
மாறு காம்பஸைக்‌ கிடை வாட்டமாக வைக்கவேண்டும்‌. 


படுகையின்‌ சாய்மானத்தைக்‌ கீழ்வருமாறு அளக்கலாம்‌. 


1. படுகையின்‌ பரப்பின்மேல்‌ காம்பஸின்‌ நீளப்ப்க்கம்‌ பட்ட 
வாறும்‌, குண்டுநூல்‌ தடையின்றித்‌ தொங்குமாறும்‌ காம்பஸை 
செங்குத்தாக வைக்கவேண்டும்‌. நீளப்பக்கம்‌ சுமர்ராகச்‌ 
சாய்வு வாட்டத்தைச்‌ சுட்டுமாறு பிடிக்க வேண்டும்‌. குண்டு 
நூல்‌ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான கோணத்தைக்‌ காட்ட 
முடியுமோ அதற்கு ஏற்ற காம்பஸின்‌ நிஸயொன்றைக்‌ கண்டு 
பிடிக்கவேண்டும்‌. இந்த நிலையைக்‌ கண்டுபிடித்தவுடன்‌ காம்பஸ்‌ 
நிற்கும்‌ நீளப்பக்கம்‌ சாய்வுக்‌ கோட்டுடன்‌ இணைந்திருக்கும்‌. 


2. இதன்பிறகு காம்பஸை படுகைத்‌ தளத்தின்‌ மேல்‌. கிடை 
நீட்டத்‌ திசையுடன்‌ அதன்‌ நீளப்பக்கம்‌ ஒன்று இணையாகவும்‌, பக்‌ 
கத்தின்‌ சுன்னம்‌ அல்லது வடக்கு முனைக்குறி (N) சாய்வுக்‌ கோட்‌ 
டுடன்‌ இணைந்தவாறும்‌ வைக்கவேண்டும்‌. பிறகு குட்டையான 
பக்கத்தைச்‌ சிறிது உயர்த்திக்‌ (காம்பஸை நகர்த்தாமல்‌) காம்‌ 
பஸை சமகிடை நிலைக்குக்‌ கொண்டு வரவேண்டும்‌. விடுவிக்கப்‌ 
பட்ட காந்தமுள்ளின்‌ வடக்கு முனை சாய்வுத்‌ திசையைக்‌ குறிக்கும்‌ 


304 பொது நிலப்பொதியியல்‌- 


(பந்ற—கடைவாட்டத்துக்குச்‌ சாய்வுக்கோட்டின்‌ அஜிமத்‌. 
வீழ்ப்பு). 


சாய்வுக்‌ கோட்டையும்‌, சாய்வுக் கோண அளவையும்‌ ஒரே 
சமயத்தில்‌ கணக்கெடவேண்டும்‌. குண்டு நூலின்‌ மிக அதிக 
கோணத்தைக்‌ கொண்டு நாம்‌ தேடிய சாயீவுக்‌ கோண அளவைக்‌ 
கண்டுகொள்ள வேண்டும்‌. 


சாய்வுக்‌ கோணத்‌ திசையும்‌, கிடை நீட்டத்திசையும்‌, கோண 
- அளவு (பாறைகளில்‌) விலக்காக, ஒரே சமயத்தில்‌ கோணமுனை 
யால்‌ குறித்துக்‌ கொள்ளப்படுகின்றன (வ. கி.; தெ.கி.; தெ.மே. 
வ.மே.). வெளிப்புலத்தில்‌ கண்ட புள்ளி விவரங்களை ஆய்வுக்‌ 
கூடத்திற்கு வந்த பிறகு சரிபார்க்கும்‌ பொருட்டு இவ்வாறு செய்‌ 
யப்படுறெது. ‘ 


- படுகை நிலையின்‌ கூறுகளைக்‌ குறிக்கும்‌ விதம்‌: இடை நீட்டம்‌ 
தெ.மே. 5855 சாய்வு தெ. கி. 135°, ட325. 


அளவீடுகளைச்‌ சரியாகச்‌ செய்தால்‌ கிடைநீட்டத்துக்கும்‌ சாய்‌ 
வுக்கும்‌ இடையே 90° வேற்றுமை இருக்கும்‌. இதிலிருந்து குறிப்‌ 
பிடத்தக்க வேற்றுமை (2-3) இருக்குமானால்‌ அளவீட்டைத்‌ 
திரும்பவும்‌ செய்வது நல்லது. 


மலைவளர்‌ கிளர்ச்சிகளின்‌ காலங்கள்‌ (periods of orogenesis) 2 
புவிப்பொருக்கில்‌ நிகழும்‌ பிறழ்ச்சிகளைப்‌ பற்றி ஆயும்போது, 
கிளர்ச்சியின்‌ காலத்தையும்‌, அதனால்‌ பாதிக்கப்படும்‌ பகுதியின்‌ 
பரப்பையும்‌ தீர்மானிப்பது தேவை. இலை பகுதிகளில்‌ ஒரே காலத்‌ 
தைச்‌ சேர்ந்த படிவுகள்‌ சமகிடையாக உள்ளன. ஒரே பகுதியில்‌ 
வெவ்வேறு காலங்களைச்‌ சேர்ந்த படுகைகள்‌ வெவ்வேறு முரண்‌ 
பாடான கோணங்களில்‌ (உடன்‌ படா நிலையில்‌) சாய்ந்தவாறும்‌ 
உள்ளன. இதனால்‌ கிளர்ச்சிகள்‌ எங்கும்‌ எப்போதும்‌ தொடர்ந்து 
நடைபெறுவதில்லை. ஆனால்‌, ஒரு குறிப்பிட்ட இடைக்காலம்‌ விட்‌ 
டாற்போல்‌ நிகழ்கின்றன என்பது விளங்கும்‌. 


4 


'உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 


1 








“நீ பரா “(01012) 


ரராடமீ.2று ‘wu | (olozooeeg) 
202 றா ராறு ௫:1/7 மரா. free ::௦282௫ நரகு. | "ஏாமூயல ்‌ 
977 ரிபாம-ம ௫ 00052. (97700717)) | (uenqweD) [௫௫02-7௪ ரூமா ௫ ஐ௫/சஸ ‘We PUNE 
ராமு. “ச pene | ழந | எய்‌ மாழீஓயள UE 
ஜெ .புதஐலா..ப்‌1ம.ப௫ qu WEF மத 








| 
| ‘Mouse houole 

யப ட்டை ஹம கட (௦102019107) 
ம மறு. ராய ரூ முய 
மா? 04.பாமு- ௪ ஸஞழுரி ப ஐ ௫௪- ரய 
Teun மாமு. பரா ‘oR WUT moog சபழாாக 








முரற மாதக்‌ (ஏடு ஒழி மூ 

௪௭௦௫ குசா ஏய ௩௫) 
ள்‌ WON ‘(Wed மாயா ௮ 
mreongdun) Wege pre ஊரா) 
ஏ பசஙாமம் ச! உடு “ம.பி ஐ 11௪ 
"மசமீியா ராரா | OT பரா 
எதி ஓ௱ர௰க மகம மூபா ம 
Tr rT ப 

( 


0097848) 01191 | (8௦79) 


mse welt TO | 








(யம) BIA 


ஸ்‌ 
32/02 shidg 
” முழு பஐ ச மலா 


ந்‌ 





80 


பொது: நில்ப்பொதியியல்‌ 


306 


ரயி mretet re 6௦ யரஐுயா | 
(80₹020470) Weer LSM Log? 
‘Wop IS - 12. பரு 
தமா ‘mo பற (8000071175) 
Weழ Th முயற்‌ இழு 
ர7.பாமழு- 7௫ wsuokouoing : ws ¢ Lure 


மத (மடுயா யாறகு£யம்றழா © 
M0 பஜ 0109 oow ) gies 
Mw டூ OE (9௦11001113 (1019740010) | - We LUT ME ழ-- 


euedojsidg) ரா ம.பமுஐ.ரஸ்‌| கு.ப ஐப்‌ கதத ஒறு எழு. பலி 


ர) 
Wore suawrog  roosngR” (81721) 


ம எழா. ‘(sunjosmbo) Wego . 






ஒர 601ழ.ம நபா இ hogore ' pep “(spodook]) WeQunusgye 

"ராசாமி. பாமா (007) மம ப்பமமறு.ராம. பி ஒழிய மழு 
(8200072102௦) சழ.ய7/மஐ௮0 Mug ண ௫ு௫முறு ராம | (9102091517 
“புலமு௮202ம௫ ஓலா) “மம பு (uernqwey) |uousharS sof சமாரிய ‘qh | que 
யாறும்‌ சீமா (1) ௱ழழாராற |மமமறி [ரு ‘Weg ழீ 
கரு *(80210086) ரு ம (snoudrp) mroqoignioslt - 12/௮0 | ய 








(௩72184) 071947 
(கம) 
. ராமு 


ட முஓுமும phrdg மும்‌ ஒர்முது.. - ட! 


்‌ (2.1.0) 9 


௩ 


ட 
ஓ 
02 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 


“22௫ Lure 10 ாமும. பாற 


ஒழ ஏதா ஜனம்‌ மய 


“109” gd 
ஏாடீஉங பாம ரா முரல மழு ‘qh 
ராப 1௪ முழுஎ௰- 7 மயம்‌ 


DO oP Weg றா ரஸ 
தரமம MPO TMT. மயா 
யாலகம்ற ம ஒழு ஹயா ஏல 
(suryoin 95). - WPS WSIS (We 

“008 பமமம 
இயராஐாற (9ற000127022) Webs 
இர்‌ முர . “முழு மும்மல 
தி.ப “(,ப2ச5115, ௫-௫) 2௨௫௫ - 
op ‘opr ‘ye (ராவ) 
ய்ழுஐ.ரீமூ-்‌) (1517060074) womyrnpuiprn| ழூ ௮0௦ 





ழு பற மு! தமழ்‌ 

(weuoey “‘spoderiiwu) 2 
ராம மு.ப௪ற 0-6 PST) 0௦202 

“மமக உர்மாம முகம 

ஐல /ம77ர wus (6 (1011௩ 
—spodo[eydao) ரம ௨-௪ | 








பொது நிலப்பொதியியல்‌ 


OT LEY இலயமுசீர PAD ah 
mri ராம எழுி.பாமமழு பற்‌ மசய்ய 


ஓ ஏ பயம ஒயாரழர்சமு 
(802917) ராதைமய.ரரறு “(sumjosmbo 
‘spodooA]) ராைகமாா௫ு.யா முராற | (8107077100183) 
Mfg மும்ம ராக wie 
ு-ரா1யமுஐ.ரம. ‘ie sமூ 





11 
ஷமீல்‌ தாராம இரா (pnt) 
மழ முகு 4722-1 
ஓ 9ர7௪07 Tg Tag TNO» 
muro og OE “ரா பறை 7௫ ‘WE 
guerre முற புசங. ரப 
Fewrdus wf ஞு 
neuaerey (splououwe) qs 
மரற ராஐ. 2s “மழ 





ந 





முற Pru) .ம224 (snoudrp) (3102091547 
ரயி muse ர/(ுூ.ரா.ரம/மி CIT 
49/50 (010058) NOs wg em (uemoAsd) உய 
souarhndiredire ராபா வாடா முழ] omy Ley எற [071120] 
(009)848) 201194 | (073) 





wei ghadg 2 (கயிறா) wopiiw phd, LA | 


11: 








(GPT WED) ய s—mgwsIle 


309 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 





MMT உமா nhs 
முழசவ- ர 7யற $0 PND 
சர நீராடு மம்‌ ராக 
ரகமா 0௦. பர.ரீறஇ மழகக 
ராடு 7.௫௦ ழு (“மழ 
Wel POP Mu மாமு ஏ 
“மு.07ர மு! ப௰௰(6)) ‘hobidD 
MPU Lu ழமக. ப$ 
‘wp gdTieg’ மரு gh 
UE PTY TIO Lm LTO WE 
... மம யாம ஏடமீழாமா 
முழுஜிமுழு பரா (8118078103 
-sueT[PYdSI0I9IS-pIoudiq) முரன்‌ 
* DT 19 திடு ம ப Oe 
49g (010128) OMADPY "2௦.௦. ப௪ஐ (02100721) 
we சார்பா Mme மறம்‌ அ௱ரா.யாறு 
புற ப. ரு *ப20௫-7[7ம2.ப1ுஐ.7ம5-7 ர 





டயட்‌ 
een  முழடிலங்‌ 11002 15௫௫ 
முரசம்‌) மூயஉ ஒ௫ “ஏம்‌ மாது 
சிபமுகு புயம்‌ முழ பம 
“Wo ‘எmenneக ற | 
முழங்‌ ரப ஒமுகு மிய 


Pie /2௮1.௪.பபழு 
மரு மயபழத “௦8. பற 
deeb nef * மழ? 


கச. ராமு ஏழா மா, 





பொது நிலப்பொதியியல்‌ 


220 


ake wWeOmAபpe :.222 870௦77 (orssein[) 


*மஓ ஓழு மையார்‌ ஓயும்‌ | 
We ITE — P| ஒழ பட 


“முமுயா ஒப 
‘(eordozgns) gi © renew 
ஓ ரம மதர்‌ நமயமனலாமு 
மமஙபாடமி மா மர “1015௫ | 
Weer றம] Ujeood ராமு 700.௦ 
(84572) கமா MKS ro 
wog “நர றா ரஞ/ரா[௫.ட ‘Wwe 
ஸ்ம. யா neoorodius “(sordor 
ற) morose ‘TOTS 
‘Wee ‘WTO ‘We 
MoT DO MoE ஜாம. பரச பலக” 
ஏ£ம£ஸரா(971168014109) grade Lab Log 
true “(sueijeydooodeis) qs 
somgonpawpணபispa (pg Fog 









"மரா. 1099 
APH ire TOF TOP iroLE 
‘(sorgioyng) qs 
“ராமம்‌ ர ௫42) முராற மம்‌ 








இய | 
oe so Mahar உழு) 
௦௦200 ‘wT mg மழு 


(910௦1) பச  ‘(sueoudrp) | (௦010209974) 
| ணப 15-7௮ ஏ (யர) [பசியா Wg moog ‘WeQ யாவ | சணயg 
AIL 





இ ளுமாறு ராய. ளி சழுயாமீமா (ஏ மட eT 
791848) 01254 

(கயறு) 1910௪ shag | 
ராமு. பம 


311 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 


' முழன்பி மய ருமை 





TIT Wop 
huey oe Lipo முரடு ௬.ப௨௰(6) 
MT MOLE TIMP LOS 
OPT qe Ln mon 
ற 8மமர ரூஞாகு*2 ம.ர.ப.௮. பற 
1௫ “மூம்யகயாஜன்‌ தா "முய 
9109-09 oT Moro ௩௦2-7.ப.ப(௫) 
MUS, room (ராபா 
யாற harunrioga ‘ped io pod 
‘(zopueure[es) Lm (Fg 


ஒன (5100021215) 
மரு ஐய 





ஏமா ஏமி ஜயல -முழு9-7ஒ 


௩ 


க 


ராதி உகர TE 


ராமு :॥தமமு2.பமகு MO 
my “19உ/ 1 ய௫ஐ ௫-௫ ௱ழுாறு 

மழு ற மரு 
TUTTI ‘pred Momo 
‘(s1neso19]d) ruse qT ந 
‘weugrs :1ம௫/இருா Mors WOE 
T(E 09 mou nore urs (018087 


ர) யம முழ! - 


oT oUF 19RD *(uryoIN-e9S) 
wee ம- 1௪ 7௩00-௪ பதசினகி. 


பொது நிலப்பொதியியல்‌ 


313 


RPL 
GPL னாரா MTR ‘Tg 
முரச We TLD 


‘ பட] 
அ9௪ற (ம 070) டட 
gouip nen ராமல 
Gy *ராலைஙரரு ௪. 0௬17௫ Weg 

்‌ பிர ர0/௪ 
ம்ம முய We மயா 


aE 
ரது qf OPPS TAL ME 
‘qashgun morn -முழ!ு ௫௫ 


UTD ரசு௰-ச 


oped’ (sqsn[[Om) 10602 ‘nS 
Pigg உர mesh 1s-0ogo- 1௪ 


சமீ ghd 








௪ 

ஏரிக்‌ Ger Mle 

சட பரு டப்ப ப்‌ 1௧0௪ 

ரர ‘nsddeg qemu! 

qe “ரசர.ப2ஐ0-1௪ ராலாறு. பரா 

(580014) | wehdis பபமரு, லாடு பர 


(51020123) 


ne§Sumpgornp |‘ sg wedlusun ரஸ்னள்[சழா.ப௮ஐ.௨௮0 


(91548) 701294 
(குஓயஓம) 


புதம்‌ shod - 
LP 








(கூபா யம) ஒக 






313 


அள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 





"198 இய 
ஜீயர்‌ ராரி௫.ய௫ ராடு MoT 
இமிர்‌ ‘Mouse emg 4-2 
சமா ஏ ஒதயமுயமஙடு9 ம 
“ரீமா ராறு முடுகு 


nag fw 
mao TM? Wee 


"அ BOTT Le Pog 
mB wee ாசமசரிடு | (Krewe) 
ஓழு முழம்‌ முய உ பபாய்‌ 
யி ர்‌ ர்‌ அற்‌ 00 ந்‌ அ 
நிஓரீர்ப (யய னரா 12910900 
நாய 1200-௪ 1900 PLP மரா 


oUF (PIOATUWO) 
qn ஏழு Fo 
௧௫ “(sueopIos0qOId) ராயு 
Gh (9018மிமா) Ts Days 
m—ehwA ‘மஓரீர்ா ௨ம்‌ 
“ரம்யா மசாமரடு முகுசமுழு 
MUP Moe n( மர wy 
Ein lures : ருரு சய (90980 917 
சச மறம்‌ 'பசமுழா-ச ி.ப-ர-௫| 49இீ.ய௱றரு' 





314 . . பொது நிலப்பொ தியியல்‌ 
புவியின்‌ ‘வரலாற்றில்‌ நான்கு அடிப்படை மலைவளர்‌ பகுதிகள்‌ 
உள்ளன: 


£1. ஆல்பைன்‌ மடிப்புக்காலம்‌. மீஸோஜோயிக்‌ (ஜுராஸிக்‌- 
கிரிடேஷியஸ்‌) மடிப்பு--டெர்ஷியரி காலம்‌ முதல்‌ இன்று வரை. 


2. ஹெர்ஸினியன்‌ மடிப்பு : கார்பானிஃபரஸ்‌--பெர்மியன்‌ 
காலம்‌. 


3. கேலிடோனியன்‌ மடிப்புக்‌ காலம்‌ : . சைலூரியன்‌ காலம்‌. 
4, ,'மூன்கேம்பிரியன்‌ மடிப்புக்காலம்‌ : முன்‌-கேம்பிரியன்‌ 
காலத்தில்‌ இரும்பத்‌ திரும்ப நிகழ்ந்தது. | 


ஒரு மலை வளர்ச்சி ஏற்படும்போதே நில அரிப்பினால்‌ அது 
தாக்கப்படுகறது. இதனால்தான்‌ உலகிலேயே மிக உயரமான 
மலைமுகடுகள்‌ (7,500--8,800 மீட்டர்கள்‌) டெர்ஷியரி கால 
முடிவில்‌ (ஆல்பைன்‌ மடிப்பு) ஏற்பட்ட இளைய மலைத்தொடர்‌ 
களில்‌ உள்ளன. இந்த மலைத்தொடர்கள்‌ பசிஃபிக்‌ மாகடலைச்‌ 
சூழ்ந்தவாறு உள்ளன; மேலும்‌ இவை, அட்லான்டிக்‌ முதல்‌ 
பசிஃபிக்‌ வரை, ஐரோப்பா, ஆசியாவின்‌ தென்‌ விளிம்பில்‌ புவிக்‌ 
கிடைக்கோடு நெடுக உள்ளன (கார்டிலிரா, ஆண்டீஸ்‌, 
காகஸஸ்‌, அல்டாய்‌, பாமிர்‌, இமயம்‌). 


பேலியோஜோயிக்‌ காலத்தின்‌ முடிவில்‌ (ஹெர்ஸினியன்‌ 
மடிப்பு) எழுந்த மலைத்தொடர்களில்‌ மலைமுகடுகள்‌ 1500-2000 
மீட்டர்‌ கூட எட்டுவதில்லை. டீயன்‌ ஷான்‌ மலையின்‌ மிகப்பெரிய 
உயரம்‌ ஆல்ப்ஸ்‌ மலைகள்‌ உண்டானபோது நிகழ்ந்த மேல்‌ வளைவு 
எழுச்சிகளின்‌ விளைவாகும்‌... கடைசியாக, கேலிடோனியன்‌ (Cale- 
d௦றian) காலத்துக்குப்‌ பிறகு ஏற்பட்ட மலைத்தொடர்களிலுள்ள 
எந்த முகடும்‌ 1500 மீ. உயரத்துக்கு மேல்‌ எழுவதில்லை. 


புவிப்பொருக்கின்‌ முக்கிய நிலப்பொதியியல்‌ அமைப்புகள்‌ : 
மேலே குறிப்பிட்டவாறு புவிப்பொருக்கில்‌ ஏற்படும்‌ இடப்‌ 
பெயர்ச்சிகள்‌ புவிப்பொருக்கின்‌ அமைப்பிலும்‌, மேற்பரப்பின்‌ 
புடைகூறுகளிலும்‌ மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. புவிப்‌ 
பொருக்கில்‌ காணப்படும்‌ நிலப்பொ தியியல்‌ அமைப்புகள்‌ : மேடை 
கள்‌; கடலடித்‌ தொய்வுகள்‌ ' (260830011௦) மடிக்கப்பட்ட பகுதி 
கள்‌. 


மேடைகள்‌ (112400) : மிகக்‌ சிறிதளவே ஊசலாட்ட இடப்‌ 
பெயர்ச்சியுடைய, விறைப்பான, நிலையான நிலப்பகுதிகள்‌. 


ச 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ க 315. 


. மேடைகளின்‌ அமைப்பில்‌ இரண்டு நிலைகள்‌ உள்ளன : இதன்‌: 
அடிநிலை அல்லது கடைக்கால்‌ பகுதி மிகவும்‌ உடைந்தவாறுள்ள- 
மாற்றியல்‌ பாறைகளால்‌ ஆன தடித்த முன்‌-கேம்பிரியன்‌ பாறைத்‌ 
. தொகுதி வரிசைகளால்‌ ஆனது. மேல்‌ நிலைப்‌ பாறைகள்‌ பல பத்து: 
அல்லது நூறுமீட்டர்‌ கனமானவை; இவை சாதாரணமாக சம 
இடையான பேலியோஜோயிக்‌, மீஸோஜோயிக்‌, ஸெனோஜோயிக்‌: 
காலக்‌ கடலியல்‌ படுகைகள்‌. மேல்‌ நிலப்படுகைகளின்‌ நில அடுக்‌ 
கியல்‌ இடையறவு இப்பகுதிகளில்‌ கண்டம்‌ வளர்‌ நிலக்‌ கிளர்ச்சி: 
கள்‌ ஏற்பட்டுள்ளகைக்‌ காட்டுகிறது. 

குறுதல (1௦௦81) மடிப்புகள்‌, கொம்மைகள்‌, சற்றே சாய்ந்‌. 
துள்ள பக்கங்களை உடைய, வளைந்து வளைந்துள்ள மடிப்புகளாகி,. 
லெபோது, படிவுப்‌ போர்வைகளில்‌ ஏற்படுகின்றன. 


மேடையின்‌ கடைக்கால்‌ மேலெழுவதும்‌ தாழ்வதுமாக.. 
உள்ளது. உயர்த்தப்பட்டுள்ள பாறைப்பாளக்‌ கடைக்கால்‌ 
களுக்கு *ஏஅன்டீக்ளைஸெஸ்‌* (anteclises) என்றும்‌, தாழ்ந்துள்ள: 
பாளங்களுக்கு *ஸினிக்ளைஸெஸ்‌” (8906011808) என்றும்‌ பெயர்‌. 
கடைக்கால்‌ வெளிப்புகளை உடைய மேடைப்‌ பகுதிகளுக்குக்‌ கேடய: 
நிலம்‌ (814௦14) என்று பெயர்‌. மேடைகளின்‌ மிகவும்‌ விரைப்பான 
பகுதிகளே கேடய நிலங்கள்‌. இவை பின்‌-முன்‌-கேம்பிரியன்‌ 
காலங்களில்‌ உள்ளே அமிழவில்லை; ஆனால்‌, அதற்கு எதிர்மாறாக, 
மேல்நோக்கி எழுந்தன. 


புவிப்பரப்பிலுள்ள மேடைகள்‌ பின்வரும்‌ நிலப்பகுதிகளில்‌: 
உள்ளன: ரஷ்யா, சைபீரியா, ஆஸ்திரேலியா, வட ஆப்பிரிக்கா. 
ஒவ்வொரு மேடையிலும்‌ கேடய நிலங்கள்‌ உள்ளன. எடுத்துக்‌. 
காட்டாக, பால்டிக்‌, உக்ரேனியன்‌ கேடயங்கள்‌ ரஷ்ய மேடை 
யிலும்‌, அனபார்‌ (கறக), ஆல்டான்‌ (Ala), என்னிஸெஸ்‌- 
(Yanisei) கேடயங்கள்‌ சைபீரியன்‌ மேடையிலும்‌, கனேடியன்‌: 
கேடயம்‌ கனேடியன்‌ மேடையிலும்‌ உள்ளன. 


மடிப்புப்‌ பகுதிகள்‌. (1௦1066 20168) : கடலடித்‌ தொய்வுப்‌ பகு. 
திகளில்‌ (நிலமடி.வு) உண்டாகின்றன. இவை நிலப்பரப்பில்‌ எங்‌ 
கெங்கு மடிப்புப்பாறை வெளிப்புகள்‌ உள்ளனவோ அப்பகுதியில்‌: 
உள்ளன. நிலமடிவுகளே (2608301106) நிலப்பொருக்கில்‌ மிகவும்‌, 
விரைவாக நகரும்‌ பகுதிகள்‌. இவற்றில்‌ ஏற்படும்‌ வேறுபாடுகள்‌ 
மிக அதிக அளவில்‌.உள்ளதால்‌ இவை பல ஆயிரம்‌ மீட்டர்கள்‌ 
தடிப்புக்குப்‌ படிவுகளைச்‌ சேகரிக்க ஏதுவாக உள்ளன. புவிப்‌: 
த மடிப்புகளால்‌ இப்படிவுகள்‌ மடிக்கப்பட்டும்‌, உடைக்‌: 
கப்பட்டும்‌, பெரிதும்‌ துண்டிக்கப்பட்டும்‌ உள்ளன. இச்‌ செயல்‌: 


16 - பொது நிலப்பொ தியியல்‌ 


முறைகள்‌ நடைபெறும்போது மேக்மா படிவுப்‌ பாறைத்‌ தொகுதி 
களினுள்‌ வெடிப்புகளினூடேயும்‌ இளப்பமாக்கப்பட்ட பகுதிகளி 
னூடேயும்‌ புகுந்து பல நுழைவுப்‌ பாறைகளை உண்டாக்கு 
இன்றன. 


மடிப்புச்‌ செயல்முறைகளினால்‌ விளைவிக்கப்படும்‌ மாபெரும்‌ 
அழுத்தமும்‌ மேக்மா உள்நுழைவும்‌ ஒரு நில மடிவில்‌ உள்ள பாறை 
களைத்‌ தவிர மாற்றியல்‌ இயக்கத்துக்கு உட்படுத்துகின்றன; 
இதனால்‌ இவை நெகிழ்மத்தன்மையையும்‌ மடிப்புத்‌தன்மையையும்‌ 
மெல்ல இழந்துவிடுகன்றன. இவ்வாறு, மலைவளர்‌ ளெர்ச்சிகளினால்‌ 
ஒரு நிலமடிவு (2608001106) இருந்த இடத்தில்‌ விரைப்பான 
நெகிழ்வு அற்ற இளைய மேடை எனக்கூடிய மடிப்புத்தொகுதி உண்‌ 
டாகிறது. நிலமடிவில்‌ மலைவளர்‌ கிளர்ச்சி அப்பகுதியில்‌ பொது 
வான கண்டம்‌ வளர்‌ மேலுந்தலோடு (epirogenic uplift) முடிவுறு 
கிறது. புதிதாக உண்டான மடிப்புத்‌ தொகுதி மலையாக அமை 
கிறது. வெளிப்புற விசைகளால்‌ மலைகள்‌ அழிக்கப்படுவது ஒரு 
புறமும்‌, பாறையின்‌ நெகிழ்வு இழப்பு மறுபுறமும்‌ முடிவில்‌ ஒரு : 
மடிப்புப்‌ பகுதியை மேடையாக்குகன்றன. i 


மடிப்புப்‌ பகுதிக்கு அறிகுறிகள்‌ பின்வருவன: 

1. தடிப்பான தணலியல்‌ அல்லது படிவுப்பாறைத்‌ தொகுதி; 
2. தீவிரமான மடிப்பு; 

3. பெருமளவுக்கு நுழைவுகளும்‌ கனிமங்களும்‌; 

4. பாறைகளின்‌ மாற்றியக்கம்‌. 


யூரல்‌, டீயன்ஷான்‌, ஆல்டாய்‌ (ஹெர்ஸினியன்‌ அமைப்புகள்‌), 
கிரிமியன்‌, காகஸியன்‌, கார்பேத்தியன்‌, பாமிர்‌ (ஆல்பைன்‌ 
அமைப்புகள்‌) ஆயெ மலைத்‌ தொகுதிகள்‌ வெவ்வேறு காலங்களில்‌ 
ஏற்பட்ட மடிப்புப்‌ பகுதிகளுக்கு எடுத்துக்காட்டுகள்‌. 


பெரிய மலைத்தொடர்களில்‌ சாதாரணமாக உடைப்பு, மடிப்பு 
முறிவுகள்‌, பலவித மடிப்புகள்‌, பிளவுப்பெயர்ச்சிகள்‌ ஆகியவை 
காணப்படுகின்றன. ஆனால்‌ சிலபோது, ஏதாவது .ஒரு வகை நிலை 
“கலைப்பு மேம்பட்டிருக்கும்‌. வெட்டுண்ட உருவம்‌ மேம்பட்டுள்ள 
இடத்தில்‌ பாள அமைப்புடைய மலைகளைக்‌ காண்கிறோம்‌. மடிப்பு 
_நிலைகுலைவு மேம்பட்டுள்ள இடத்தில்‌ மலைகள்‌ மடிப்பு அமைப்‌ 
புடையன. 


உள்ளாக்கச்‌ செயல்முறைகள்‌ 317 
சில பல பத்து, நூறு கி. மீ. வரை பரந்துள்ள புவிப்‌ பிறழ்ச்சி 
' அமைப்புகளுடன்‌ ஒப்பிடும்போது, எரியியல்‌, கொம்மை, பிறை: 
எக்கர்‌, எக்கர்‌ போன்ற கூட்டு மலைகளும்‌ (00௦1008116), நீராலும்‌ 
காற்றாலும்‌ அரிக்கப்பட்டு (ப்மகtion) உண்டான ஒண்டிமலை: 
(monadnock) போன்ற மலைகளும்‌ மிகவும்‌ சிறியவை. 


முடிவில்‌, உலகின்‌ மிகப்பெரிய மலைகளை உண்டாக்கிய புவிப்‌” 
பிறழ்ச்சிகள்‌ இன்னும்‌ தணியவில்லை என்பதை நினைவில்‌ கொள்ள 
வேண்டும்‌. நிலமடிவுகள்‌ ((26093001168), அதாவது, மிகவும்‌ 
நெகிழ்ச்சியான பகுதிகள்‌ பல உள்ளன; மற்றும்‌ பல தோன்றியபடி. 
யுள்ளன. இதற்கு அறிகுறி தற்போது மிகுந்த அளவில்‌ படிவு 
ஆக்கம்‌ நடைபெறும்‌ இடமான்‌ நிலத்தாழ்வுப்‌ பகுதிகள்‌. புதி: 
தாகத்‌ தோன்றும்‌ நிலமடிவுக்கு எடுத்துக்காட்டு பசிஃபிக்‌ மாகட. 
லின்‌ ஒரு பகுதி; இதில்‌ குரில்‌ தீவுகள்‌, ஜப்பான்‌, மலேயா தீவுக்‌. 
கூட்டம்‌ ஆகியவை அடங்கியுள்ளன. 


தீவுக்‌ கூட்டங்கள்‌ இருக்கும்‌ கடல்‌ பகுதிகளில்‌, தீவுகளிலிருந்து- 
அரிக்கப்பட்டு நீக்கப்படும்‌ பொருள்கள்‌, அத்‌ தீவுகளுக்கு இடையே: 
உள்ள குழிவான கடலடிகளில்‌ சேர்ந்துகொண்டே ' வருவதைக்‌ 
காணலாம்‌. இதைத்‌ தவிரப்‌ படிவுகள்‌ சேரும்‌ கடலடித்‌ தொய்வு" 
களைச்‌ சுட்டும்‌ மற்ற அறிகுறிகளும்‌ உள்ளன: பேசினின்‌ வெவ்வேறு 
பகுதிகளில்‌ காணப்படும்‌ வெவ்வேறு அறிகுறிகளில்‌ ஏற்படும்‌ மாறு: 
பாடுகளின்‌ அலகு; வீரியமான எரிமலை இயக்கம்‌; வீரியமான நில 
அதிர்ச்சி இயக்கம்‌. இக்கூறுகள்‌ அனைத்துமே மேற்கு ப௫ஃபிக்கில்‌: 
காணப்படுகின்றன. 


பாறை மாற்றியல்‌ 
(Metamorphism) 


புவிப்பொருக்கின்‌ உள்ளே நடைபெறும்‌ செயல்முறைகளின்‌ 
விளைவாட்சிக்கு உட்படும்‌ படிஷ்ப்பாறைகள்‌, தணற்பாறைகள்‌ 
ஆகியவற்றின்‌ ஆக்கக்‌ கூறுகளில்‌ ஏற்படும்‌ மாறுபாட்டையே: 
பாறை மாற்றியல்‌. என்கிறோம்‌. முக்கிய செயலிகள்‌-- வெப்பம்‌, 
ஒரு திசையில்‌ ஏற்படும்‌ அமுக்கம்‌, வாயு பாறை மாற்றம்‌ (ஓறமயே2- 
t௦lysi8) வாயு பாறை மாற்றத்தில்‌ மேக்மாவால்‌ விடுவிக்கப்படும்‌ 
வாயுக்களும்‌ கரைசல்களும்‌ பங்கு கொள்வதால்‌ நிகழும்‌ செயல்‌ 
முறையில்‌ கனிமங்கள்‌ உண்டாகின்றன. பாறை மாற்றியக்கத்‌ 
.தால்‌ பாறையின்‌. அமைப்பும்‌, நுண்‌ இழைமையும்‌ (181076) மட்டு - 
மல்லாது கனிமக்‌ A (composition) மாற்றப்படும்‌. 


அதிக அமுக்கத்தால்‌ இலைக்கட்டு அல்லது ஏடு அமைப்பும்‌, 
(foliated) அதிக வெப்பத்தால்‌ மாறும்‌ படிக ஆக்கமும்‌ உண்டா 
வதால்‌ மாற்றியல்‌ பாறைகள்‌ சட்டுமை அமைப்பையும்‌ (5ப$- 
4086) அகவரிச்‌ செறிவு (ஜுலமlகா) அமைப்பையும்‌ பெற்றுள்ளன. . 
எடுத்துக்காட்டாக, மலைவளர்‌ செயல்முறைகளின்போ து ஏற்படும்‌ 
ஒரு திசையில்‌ இயங்கும்‌ அமுக்கங்களினால்‌ பாறைகள்‌ மடிந்து 
“நொறுங்குகின்றன; இதனால்‌ இவை தாள்படல அமைப்பைப்‌ 
பெறுகின்றன; ' இந்த அமைப்புக்கும்‌ படிவுப்பாறைகளின்‌ படல 
இல்லது வரி அமைப்புக்கும்‌ மிக்க வேற்றுமை உண்டு. 


ப பாறை மாற்றியலின்‌ இரண்டு அடிப்படை ' வகைகள்‌: அமுக்‌ 
ஈகத்தால்‌ விளையும்‌ இயக்கவியல்‌ வகை (பரறகறப்‌); வெப்பத்தால்‌ 
-உண்டாகும்‌ வெப்ப இயல்‌ வகை. 


எடுத்துக்காட்டாக, இயக்கவியல்‌ பாறைமாற்றம்‌ 200-300செ. 


வெப்பம்‌ “உள்ள ஆழத்தில்‌ நடைபெறும்‌ மடிப்பு ஆக்கத்தின்‌ 
“பேது உண்டாகிறது. வெப்ப இயல்‌ பாறை மாற்றம்‌ சாதாரண 


அங்ககப்‌ மாற்றியல்‌ 319 


டமாக. முதன்மைப்‌ பர்னற்களின மேல்‌ நுழைவுகள்‌ படும்‌ இடங்‌ 
. களில்‌ தோன்றுகிறது (படம்‌ 112). தொடு .பாறை மாற்றம்‌ 
்‌ “(contact metamorphism) என்பது வெப்பப்‌ பாறை மாற்றத்துக்கு 
“ம மற்றொரு பெயர்‌. டம 
தொடு பாறை மாற்றம்‌ ஏற்படும்‌ இடத்தில்‌ உள்ளே வரும்‌ 
வெப்பம்‌ தணிவதற்கு மிக நீண்ட காலம்‌ பிடிக்கும்‌. உருகிய 
. பாறைக்‌ குழம்பு (மேக்மா) படிவுப்‌ பாறை வரிசையின்மேல்‌ எல்‌ 
லாத்திசைகளிலும்‌ செயல்படுகிறது; நேரில்‌ தொடும்‌ இடத்தில்‌ 
பாறை உருக்கப்படுறெது; இதன்‌- வெப்பம்‌. (800செ.) வெகு 
தூரம்‌ வரை கடத்தப்படுகிறது. உருகிய படிவுப்பாறையின்‌ 
பொருள்களும்‌, நுழைவுப்‌ பாறைக்‌ குழம்பின்‌ பொருள்களும்‌ கலப்‌ 
பதால்‌. உண்டாகும்‌ புதிய கனிமங்கள்‌ நுழைவைச்‌ சூழ்ந்தவாறு 
அமைகின்றன. இவ்வாறு கலக்கும்‌ பாறைகளின்‌ வேதியியல்‌ கூட்‌ 
ப டமைவுக்கு ஏற்ப, புதிதாக உண்டாகும்‌ கனிமங்களின்‌ எண்‌ 
ணிக்கை மாறுபடும்‌. 


எடுத்துக்காட்டாக, கிரேனைட்‌ மேக்மர்‌ குவார்ட்ஸ்‌: மணல்‌ 
படிவுடனும்‌ மணற்பாறையுடனும்‌ கலக்குமானால்‌ புதிய கனிமங்‌ 
கள்‌ ஏதும்‌ உண்டாவதற்கில்லை. ஆனால்‌, கிரேனைட்‌ மேக்மா சுண்‌ 
'ணப்பாறையுடன்‌ கலக்குமானால்‌ இவை இரண்டுக்கும்‌ புதிதான 
கனிமங்கள்‌ உண்டாகின்றன. கிரேனைட்‌ மேக்மாவுக்கும்‌ சுண்‌ 
ணப்பாறைக்கும்‌ இடையே பல இடைநிலைப்‌ பகுதிகள்‌ உள்ளன. 
இப்பகுதிகள்‌ கிரேனைட்‌ பிழம்புக்கு எவ்வளவு தொலைவில்‌ உள்‌ 
ளதோ அவ்வளவுக்கு அங்கு காரப்‌ பாறைக்‌ கனிமங்கள்‌ அதிகமாக 
இருக்கும்‌. முடிவில்‌, வெப்பத்தால்‌ மட்டும்‌ உருகியுள்ள ' சுண்ணப்‌ 
பாறை கிரேனைட்‌ பொருளுடன்‌ கலக்காமல்‌ உள்ள இடத்தில்‌ அது 
மீண்டும்‌ படிகமாகிச்‌ சலவைக்‌ கல்லாகிறது (௨7016). யூரல்‌ மலை 
களில்‌, ஆலிவின்களுடன்‌ கிரேனைட்‌ கலப்பதால்‌ ஆலிவின்கள்‌ நீர்‌ 
வயமான்‌ டால்க்‌ (1210) குளோரைட்‌ (01ம௦1116) சிஸ்ட்டுகளை 
(schists) உண்டாக்குகின்றன... 


குளிர்ச்சியான பாை றப்பகுதிகளில்‌ உள்ள வெடிப்புகளி 
னூடே. வாயுக்களும்‌ கரைசல்களும்‌ புவிப்பொருக்கின்‌ பெரும்‌ 
பகுதியினுள்‌ செல்லும்போது செயல்படும்‌ பொருள்கள்‌ வெப்ப 
வாயுக்களாக மட்டும்‌ உள்ளபோது பாறைகளில்‌ வாயு-பாறை 
மாற்றம்‌ (peumatolytic) ஏற்படுகிறது; செயல்படும்‌ பொருள்‌ 
கள்‌ மிகச்‌ சூடான கனிம. நீர்களாக உள்ளபோது நீர்‌ வெப்ப 


்‌- (hydrothermal) மாற்றம்‌ உண்டாகிறது. 


490 பொது நிலப்பொ தியியல்‌ 


புதிய படிவுகளின்‌ எடையின்‌ 
காரணமாகவோ புவிப்‌ பொரைக்‌ 
கிளர்ச்சிகளின்‌ காரணமாகவோ ஏற்‌ 
படும்‌ மாற்றங்களால்‌ . படிவுறும்‌ 
பாறைத்‌ தொகுதிகள்‌ மெதுவாகப்‌ 
புவிப்‌ பொருக்கினுள்‌ புதைந்து 
கொண்டே செல்வதால்‌ வெப்பமும்‌ 
சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. 
இவ்வகையில்‌ குளிர்ச்சியான படிவுப்‌ 
பாறைத்‌ தொகுதிகளும்‌ உருகிய 
நுழைவுப்‌ பிழம்பான மேக்மாவும்‌ 
தொடுவதில்லை. மிகப்‌ பரவலான 
படிவுப்‌ பாறைப்‌ பகுதி அப்படியே 
வெப்பம்‌ மிக்க பகுதியிலும்‌ மூழ்கு: 
கிறது. படிவுப்‌ பாறைகள்‌ இவ்வாறு 
கும்‌, (1) படிவுப்‌ பாறைக்கும்‌ (2) அமிழும்போது முதலில்‌ நெகிழ்ச்சி 
இடையே உள்ள தொடுபரப்பு. அடைகின்றன; பிறகு, முடியுமானால்‌ 
திரவ நிலையை அடைகின்றன. இதனால்‌ விளைவது பெரும்‌ புலப்‌ 
பாறை மாற்றம்‌ (Regional Meta-morphism). 
புவிப்பொருக்கின்‌ மேல்‌ பகுதிகளில்‌ நிலை நீரியக்க அமுக்கம்‌ 
‘(hydrostatic pressure) குறைவாகவே இருந்தாலும்‌ இது 1020 
இ. மீ. ஆழத்தில்‌ மாபேரளவை அடைகிறது. சராசரியாக, ; 
1சதுர செ. மீ. பரப்பும்‌ 5 மீட்டர்‌ உயரமும்‌ உடைய பாறைத்‌ 
தூண்‌ ஒன்று ஒரு வளியழுத்த;த்தைத்‌ தருகிறது. ஆகவே, 5000 
மீட்டர்‌ ஆழத்தில்‌ 1000 வளியழுத்தம்‌ உள்ளது; 25000 மீ. ஆழத்‌ 
திலுள்ள அழுத்தம்‌ 5000 வளியழுத்தத்துக்குச்‌ சமமாகிறது. 
உயர்ந்த வெப்பத்துடன்‌4885.0 0. வரை) சேர்ந்துகொண்டு இப்‌ 
றைகளை நெகிழும்‌ நிலையை அடையச்‌ 





படம்‌ 112. நுழைவுப்‌ பாறைக்‌ . 





- பேரளவுடைய அழுத்தம்‌: 
செய்கிறது. அப்போது.பாறைகளின்‌ பகுதிகள்‌ ஒன்றையொன்று 
இடம்‌ பெயரச்‌ செய்துகொள்ளும்போதே மாவாக அறைக்கப்படு 
கின்றன. இச்‌ செயல்முறைக்கு அரைப்பியக்கம்‌ (melonitisation). 
என்று பெயர்‌. இதனால்‌. பாறையில்‌ இலைக்கட்டமைப்பு அல்லது 
ஷிஸ்ட்‌ அமைப்பு (801148108417) ஏற்படுகிறது; இதிலுள்ள கனிமங்‌ 
கள்‌ இணை இணையாக நெருங்கியவாறு ஒருபோகாக அமைகின்றன. 

நாம்‌ முன்பே கு றிப்பிட்டவாறு, புலிப்பரப்பிற்கு அருகே 
வெப்பமும்‌ அழுத்தமும்‌ ஏற்கும்‌ பங்கும்‌ ஆழப்பகுதிகளில்‌ இவை 
ஏற்கும்‌ பங்கும்‌ வேறாக உள்ளன. இதனால்‌, அமிமும்‌ படிவுப்‌ 
பாறையின்‌ மாற்றியலியக்கப்‌ பகுதியை. மூன்று பிரிவாகப்‌ பிரிக்க 
லாம்‌: மேல்பகுதி அல்லது வெளிப்பகுதி-இது மேற்போக்கான 
மாற்றப்பகுதி; இடைநிலை அல்லது - புறப்பகுதி--இது நடுத்தர 


“பாறை மாற்றியல்‌ 327 


'மாற்றப்பகுதி; அடிப்பகுதி அல்லது 8ழ்ப்பகுதி--இது ஆழ்நிலை 
மாற்றப்பகுதி. 
வெளிப்பகுதியில்‌ (epizone) வெப்பமும்‌ அழுத்தமும்‌ குறை . 
வாக உள்ளன. இப்‌ பகுதியில்‌ ஏற்படும்‌ மாற்றியல்‌ பாறைகள்‌ 
மிகத்‌ தெளிவான இலையடுக்கமைப்பு உடையன; கனிமங்கள்‌ தட்‌ 
டையான தகட்டு அமைப்போ செதிள்‌ அமைப்போ உடையன; 
இக்‌ கனிமப்‌ படிகங்களின்‌ நீள அச்சுகள்‌ இயங்கும்‌ விசைக்கு நேர்க்‌ 
குத்துத்‌ திசைக்கு இணையாக உள்ளன. 
நடுப்பகுதியில்‌ (௪5520௪) : வெப்பமும்‌. அழுத்தமும்‌ அதிக 
மாக உள்ளன. இதனால்‌ படிவுப்பாறைகளில்‌ மறு படிகமாக்கம்‌ 
அதிகமாக நடைபெற ஏதுவாடறது. இதில்‌ பெளதிக நிலைகுலைவு 
களான வெடிப்புகள்‌, பிளவுகள்‌ போன்றவற்றையும்‌ காணலாம்‌. 
- இப்‌ பகுதியில்‌ விளையும்‌ பாறைகள்‌: மைகா ஷிஸ்டுகளும்‌ (801ம818) , 
ஆம்பிபோல்‌ ஷிஸ்டுகளும்‌ நைஸ்களும்‌ (1648908) . முதல்‌ வகையில்‌ 
மைகாவுடன்‌ ஃபெல்ஸ்பார்களும்‌ கலந்துள்ளன. இரண்டாம்‌ 
வகையில்‌ ஹார்ன்ப்ளெண்டு அதிகமாக உள்ளது. மற்ற ஷிஸ்டு 
வகைகளைவிட அதிகமாக மாற்றப்பட்டுள்ள படிகவய ஷிஸ்டுகள்‌ 
அடிக்கடி இப்பகுதிகளில்‌ காணப்படுகின்றன. 


ஆழப்பகுதியில்‌ (hypozone) : வெப்பமும்‌ அழுத்தமும்‌ மிகப்‌ 
பேரளவுகளில்‌ உள்ளன. இப்பகுதியில்‌ பாறைகள்‌ மிகவும்‌ அதிக 
மாக மறு படிகமாக்கப்படுகின்றன. இவ்வாறு புதிதாகப்‌ படிக 
மாக்கப்படும்‌ கனிமங்களில்‌ ஆகைட்டும்‌ ஆலிவீனும்‌ மிகப்‌ பரவ 
லாகக்‌ காணப்படுகின்றன. 

இவ்வாறு கீழே அமுங்கும்‌ படிவுப்பாறைத்‌ தொகுதிக்குள்‌ 
மேக்மா புகும்போது மேலே குறிப்பிட்ட மாற்றங்களின்‌ 
தொடர்ச்சி மிகவும்‌ மாறுபட்டுவிடுறெது. அழுத்தத்தின்‌ செய 
லாற்றலுடன்‌ தொடுபாறை மாற்றியக்கத்தினால்‌ ஏற்படும்‌ தோற்‌ 
றப்பாடுகள்‌ கலந்துவிடுகின்றன. ““கல்மண்டலம்‌?” (lithosphere) 
(கற்கோளம்‌) என்னும்‌ தலைப்பில்‌ முக்கியமான மாற்றியல்‌ பாறை 
களின்‌ விளக்கம்‌ தரப்பட்டுள்ளது. 

மலைவளர்‌ செயல்முறைகளால்‌ ஏற்படும்‌ இயக்கவியல்‌ (0ற&- 
mic) * பாஹுமகற்றத்தை நிலைகுலைவு (dislocation) பாறை 
மாற்றம்‌ என்றும்‌ கூறலாம்‌. 

புவியின்‌ வயது 

வரலாற்றுக்‌ காலம்‌ முழுவதிலும்‌ மனிதன்‌ புவியின்‌ வயது 
என்ன என்பதைக்‌ கண்டுபிடிப்பதில்‌ ஈடுபட்டவாறே இருந்து 
வருகிறான்‌. பண்டைக்‌ காலத்தில்‌ இந்த ஆய்வின்‌ முடிவுகள்‌ மிகவும்‌ 

21 


338. பொது நிலப்பொதியியல்‌ 
மாறுபட்டவாறு இருந்தன. எடுத்துக்காட்டாகக்‌ ழை நாடு 
களில்‌ (சனா, ஜப்பான்‌) சல அறிஞர்கள்‌ பல பத்து மில்லியன்‌ 
ஆண்டுகள்‌ என்று கருதப்பட்டது; ஆனால்‌, மற்ற சில அறிஞர்‌ 
களால்‌ சுமார்‌ 100,000 ஆண்டுகள்‌ என்று கருதப்பட்டது: மெடிட்‌ 
டெர்ரேனியன்‌ நாடுகளில்‌ புவியின்‌ வயது 5000 ஆண்டுகள்‌ என்று 
(முற்காலத்தில்‌) கருதப்பட்டது. மத்திய வரலாற்றுக்‌ காலத்தில்‌ 
{middle Ages) கிருத்தவ உலகம்‌ முழுவதிலும்‌ இந்த எண்ணம்‌ 
ஓப்புக்‌ கொள்ளப்பட்டது. i 


எல்லாப்‌ பழைய பொதுக்‌ கருத்துகளையும்‌ மிருகத்‌ தாவரப்‌ 
புதைப்‌ படிவங்களின்‌ ஆய்வுகள்‌ கவிழ்த்துவிட்டன. தொல்லுயிர்‌ 
அறிஞர்கள்‌ மிருக வர்க்கத்தின்‌ பல தலைமுறைகளைக்‌ காணும்‌ 
போது, பல மாறுதல்கள்‌ இருப்பதை உணர்ந்தனர்‌. இதனால்‌ 
நம்‌ .கோளில்‌ உயிர்கள்‌ உற்பத்தியாக பல நூறு ஆயிரம்‌ 
ஆண்டுகளுக்கும்‌ அதிகமான காலம்‌ பிடிக்கும்‌ என்னும்‌ முடிவுக்கு 
வந்தனர்‌. 

புவியில்‌ ஏற்படும்‌ சில செயல்‌ முறைகள்‌ நிழக, எவ்வளவு 
காலம்‌ பிடிக்கிறது என்பதைக்‌ காண முயற்சிகள்‌ எடுத்துக்‌ 
கொண்டனர்‌. எடுத்துக்காட்டாக, கடலின்நீர்‌ அரம்பத்தில்நன்னீ 
ராக இருந்தது என்று நினைத்தனர்‌. ஏனெனில்‌, இந்த நீர்‌ முதலில்‌ 
மழை நீராக இருந்திருக்க வேண்டும்‌; ஆகவே, அதில்‌ உப்பு இருக்க 
முடியாது. இன்றைய கடல்‌ நீரில்‌ ஒரு லிட்டருக்கு 35.5 இராம்‌ 
உப்பு கரைந்துள்ளது. இந்த உப்பு நிலத்திலிருந்து ஆறுகளால்‌ 
கொண்டு வரப்படுகின்றன. கடல்‌ நீர்‌ நீராவியாகி மேகமாகச்‌ 
சென்று, நிலத்தின்‌ மேல்‌ மழையாகப்‌ பொழிவதால்‌ அது மீண்டும்‌ 
நிலத்தைஅடைகிறது. இவ்வாறு மீண்டும்‌ மீண்டும்‌ நிலத்திலிருந்து 
உப்புகள்‌ கடலை அடைந்தவாறே உள்ளன. ஆறுகள்‌ ஓராண்டுக்கு 
எவ்வளவு உப்பைக்‌ கரைத்துக்‌ கொண்டுவருகின்றன என்று கணக்‌ 
கிட்டுக்கூறலாம்‌. மேலும்‌, கடலில்‌ எவ்வளவு நீர்‌ உள்ளது என்பது 
தெரியும்‌. இதனால்‌ கடல்‌ நீர்‌ தற்போது பெற்றுள்ள உவர்ப்புத்‌ 
தன்மையை அடையச்‌ சுமார்‌ அரை மில்லியன்‌ ஆண்டுகள்‌ பிடித்‌ 
இருக்கும்‌ என்று கணக்கிடுவது எளிதாக இருந்தது. 

இவ்வாறு கணக்கிடுவதில்‌ கீழ்வரும்‌ குறைகள்‌ உள்ளன. 
1. ஆரம்பத்தில்‌ கடல்‌ நீரின்‌ உவர்ப்புத்‌ தன்மை எவ்வளவு 
இருந்தது என்று தெரியாது; 2. கடல்‌ நீரில்‌ நடை பெறும்‌ எவ்வித 
மான பெளதிக, வேதியியல்‌ வயச்‌ செயல்முறைகளையும்‌, முக்கிய 
மாக, உயிர்மங்களின்‌ உயிராக்கச்‌ செயல்‌ முறைகளையும்‌ நாம்‌ 
கணக்கில்‌ சேர்ப்பதில்லை. கடல்‌ வாழிகள்‌ தமது எலும்புக்கூடுகளைக்‌ 
கடல்நீரின்‌ உப்புகளைக்‌ கொண்டு கட்டுகின்றன; அவற்றின்‌ 


பாறை மாற்றியல்‌ 323 


உடலிலும்‌ உப்புகள்‌ சேருகின்றன. கடல்‌ நீரில்‌ “அயோடின்‌” மிகக்‌ 
குறைவாகவே இருந்தபோதிலும்‌, சில ஆல்காக்களின்‌ உடல்களில்‌ 
அயோடின்‌ பெருமளவில்‌ சேகரிக்கப்படுகிறது; இதனால்‌, அவற்றின்‌ 
பிண்டங்கள்‌ தொழிற்‌ துறையில்‌ அயோடினைத்‌ தயாரிக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்றன. 


ஆகவே, இத்தகைய எளிய கணக்குப்படி உலகின்‌ வயது 
500,000 ஆண்டுகள்‌ என்று சொல்வது சரியல்ல. 


சில பகுதிகளிலுள்ள காலவரிக்‌ களிப்‌ படிவுகளை (Varved) 
எlays) மூடியவாறுள்ள நீர்த்‌ தேக்கங்களில்‌ படியும்‌ வண்டல்வயப்‌ 
படிவுகள்‌ என்று நாம்‌ நினைக்கிறோம்‌. இப்‌ படிவுகளின்‌ வரிப்படல 
குணம்‌ வண்டலாலும்‌, சன்ன மணலாலும்‌ ஆன பல மி.மீ. தடிப்பு 
உடைய படிவுகள்‌ மாறிமாறி உள்ளதால்‌ ஏற்பட்டுள்ளது. நீர்‌ 
தாழ்மட்டத்திலுள்ள பருவகாலத்தில்‌ வண்டல்படிகிறது என்றும்‌, 
இதற்கும்‌ சற்று பருவெட்டான மணல்‌ பனிக்கட்டி உருகுவ 
தாலோ, மழை அதிகரித்ததாலோ, கலங்கல்‌ நீர்‌ ஏரிகளில்‌ ஓடிய 
தாலோ உண்டாகிறது என்றும்‌ கருதப்பட்டது. ஆகவே, 
ஒவ்வொரு ஜோடிப்‌ படலங்களும்‌ ஒராண்டில்‌ சேர்ந்துள்ள படிவு 
களைக்‌ குறிக்கும்‌. இப்‌ படலங்களின்‌ தடிப்பு அளக்கப்பட்டுள்ளது. 
மொத்தப்‌ படிவின்‌ தடிப்பை ஒரு ஜோடிப்‌ படிவின்‌ தடிப்பால்‌ 
வகுத்தால்‌ மொத்தப்‌ படிவு ஏற்பட எத்தனை காலம்‌ பிடித்திருக்கு 
மென்று தெரியும்‌. சில எரிகளில்‌ இந்தக்‌ கணக்குப்படி 5,000-- 
20,000 ஆண்டுகள்‌ என்று காட்டுகிறது. 


ஆனால்‌, இந்த முறைப்படி, படிவுகள்‌ நிறைந்திருந்த ஓர்‌ 
அண்மைய காலத்தையே கணக்கிடுகிறோமே தவிர புவியின்‌ 
முன்னைய காலத்தை அல்ல. கிழக்கு ஐரோப்பாவின்‌ எல்லைக்குள்‌ 
இருந்த ஒரு பெரிய பனிப்போர்வை உருகியதால்‌ இந்த நீர்த்‌ 
தேக்கங்கள்‌ தோன்றின. ஆகவே, நாம்‌ புவி வரலாற்றின்‌ ஒரு 
குறுகிய காலத்தைப்‌ பற்றியே தெரிந்து கொண்டுள்ளோம்‌. 


ரேடியத்தைக்‌ கண்டுபிடித்த பிறகு, அண்மையில்‌ சில பத்து 
ஆண்டுகளுக்குள்‌, புவியின்‌ உண்மை வயதைக்‌ கணக்கிடக்‌ கதிரி. 
யக்க முறையைப்‌ பயன்படுத்தினர்‌. சில நிலையற்ற கனிமங்களின்‌ 
(முக்கியமாக யுரேனியம்‌, தோரியம்‌) அணுக்கள்‌ தொடர்ந்தாற்‌ 
போல்‌ சதைந்துகொண்டே இருக்கின்றன; இதனால்‌ தொடர்ந்தாற 
போல்‌ மற்ற கனிமங்களின்‌ அணுக்கள்‌ உண்டாகிக்‌ கொண்டே 
இருக்கின்றன, என்னும்‌ உண்மையை அடிப்படையாகக்கொண்டே 
இம்‌ முறையை வகுத்துள்ளனர்‌. இப்படிச்‌ சிதைவுறும்போது 


324 ° பொது நிலப்பொதியியல்‌ 


முடிவில்‌ ஹீலியம்‌ வாயுவும்‌, செயலாற்‌ றலற்ற ஈயமும்‌ உண்டா 
இன்றன. ஹீலியம்‌ ஆவியாகிவிடுநெது; ஈயம்‌ சேர்ந்துகொண்டே 
வருகிறது. 


கனிமத்தின்‌ வயதை அதனுடன்‌ கலந்தவாறுள்ள கதிரியக்கத்‌ 
தனிமம்‌, ஈயம்‌, ஹீலியம்‌ ஆயெவற்றின்‌ அளவுகளைத்‌ தொடர்பு 
படுத்திப்‌ பார்த்துக்‌ கணக்கிடலாம்‌. அக்கனிமம்‌ எந்தப்‌ பாறையில்‌ 
இருந்ததோ அதன்‌ வயதையும்‌ இப்படியே அறியலாம்‌. புவிப்‌ 
பொருக்கின்‌ வயதையே சுமாராக இதனால்‌ கணக்கிடமுடியும்‌. 


இப்‌ புவி 3000-6000 ஆண்டுகளாக ஒரு கோளாக இருந்து 
வருவதாகப்‌ பெரும்பாலான பூபெளதிக அறிவியலாளர்கள்‌ 
ஒப்புக்‌ கொள்கின்றனர்‌. இம்‌ முறையினால்‌ புவிப்பொருக்கு 
3000-4000 மில்லியன்‌ ஆண்டுகள்‌ வயதானது என்று கணக்கிடப்‌ 
பட்டுள்ளது. இதனோடு, புவி வளர்ச்சியின்‌ பல காலப்பகுதிகளின்‌ 
வயதையும்‌ தீர்மானிக்க இம்முறையைப்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌. 
இத்‌ துறையில்‌ சோவியத்‌ அறிவியலாளர்களான V. வெனாட்ஸ்ச, 
-K. நீநாட்கேவிச்‌, 4. களோபின்‌ ஆகியோர்‌ பல ஆய்வுகள்‌ 
நடத்தியுள்ளனர்‌. 


புவிப்‌ பொருக்கின்‌ பாறைகள்‌ உண்டாக உண்மையில்‌ 
எவ்வளவு காலம்‌ பிடித்தது என்பதைக்‌ கண்டுபிடிக்க : முடியாது. 
இவற்றின்‌ வயதை ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தியே அறிய 
முடியும்‌. புவி வரலாற்றைக்‌ குறிப்பிட்ட தாவர-, மிருகத்‌ 
தொகுப்புகள்‌ வாழ்ந்து வந்த பல பகுதிகளாகப்‌ பிரித்து இவ்‌ 
வயதைச்‌ சார்பு படுத்தி அறிகிறோம்‌. தாவர, . மிருகப்‌ புதைப்‌ 
படிவங்களை ஆராய்ந்ததில்‌, காலத்தின்‌ போக்கில்‌ புதைப்படிவ 
உருவங்கள்‌ மாறிக்‌ கொண்டே வருவதும்‌, குறிப்பிட்ட உயிரினங்‌ 
களின்‌ வளர்ச்சியில்‌ ஒரு முற்போக்கான செயல்முறை இம்‌ மாற்றத்‌ 
துக்குக்‌ காரணமாய்‌ இருப்பதும்‌ தெரிய வந்தது. மிகப்‌ பழைய 
காலப்‌ படிவுகளில்‌ முதிராப்‌ பண்புடைய தொல்லுயிர்மங்கள்‌ 
உள்ளன. குறிப்பிட்ட காலங்களில்‌ படிவுற்ற படிவுகளில்‌ காணப்‌ 
படும்‌ புதைப்படிவங்கள்‌ புவி வரலாற்றில்‌ மீண்டும்‌ தென்படுவதே 
இல்லை. இவற்றை வழிகாட்டிப்‌ புதைப்படிவங்கள்‌ (ஜயர்‌ fossils) 
என்பர்‌. 

உயிர்ம உருவங்களின்‌ தொடர்ச்சியைச்‌ சரியாகத்‌ தீர்‌ 
மானித்தபிறகு, அதற்கு ஒப்பான புவி வரலாற்றுக்‌ காலங்களை 
ஏற்படுத்தியள்ளனர்‌. நிலப்பொதியியல்‌ வயச்‌ சார்புக்‌ கால 
வரிசையின்‌ அடிப்படை அலகுகள்‌: பேரூழி (678) புவியின்‌ இருப்புக்‌ 


பாறை மாற்றியல்‌ 325 


காலத்தில்‌ ஜ்ரு பெரும்‌ பகுதி; ஊழிக்‌ காலம்‌ (0௦1100) பேரூழியில்‌ 
ஒரு பகுதி; உயிர்க்காலம்‌ பல சிறு பகுதிகளாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டுள்ளது. கால வகுப்பு (60001, காலம்‌ 826). 


ஒவ்வொரு பேரூழியைச்‌ (௨) சேர்ந்த காலப்பகுதியிலும்‌ 


புவிப்‌ பரப்பின்‌ மேலோ நீர்த்தேக்கங்களிலோ உயிர்மப்‌ பிண்டங்‌ 


களைக்‌ கொண்ட படிவு வரிசைகள்‌ படிவுற்றன. ஒரு குறிப்பிட்ட 
பேரூழியில்‌ படிவான ஒரு ' படிவுத்தொகுதிக்கு ஊழிப்பிரிவு 
(௦) என்று பெயர்‌. புவி வரலாற்றின்‌ குறிப்பிட்ட ஊழிக்‌ 
காலத்தில்‌ படிந்த ஒரு படிவு வரிசைக்குத்‌ தொகுதி (8ytem) 
என்று பெயர்‌. 


இவ்வாறு புவி வரலாற்றில்‌ பேரூழிகளின்‌ தொடர்ச்சியான 
வரிசைகள்‌ வரையறுக்கப்பட்டுள்ளன. இவற்றில்‌ மிகப்‌ பழைமை 
யானது ஆர்க்கேயன்‌ (Achaea) காலம்‌; இதில்‌ எவ்விதமான 
தாவர மிருக உயிர்மமும்‌ வாழ்ந்திருக்க முடியாது. இதற்குப்பிறகு 
வரும்‌ பேரூழி உயிர்த்‌ தொடக்கக்காலம்‌ (றர௦teroyoic) இக்‌ காலத்‌ 
தில்‌ மிக எளிமையான உயிர்கள்‌ தோன்றின. இதன்‌ பிறகு 
வரும்‌ பேரூழி தொல்லுயிர்க்‌ காலம்‌ (றpரoteroz0ic) எனப்‌ 
படுவது; இதில்‌ தாழ்வகை உயிர்களும்‌, தாவரங்களும்‌ பேரளவில்‌ 
செறிந்திருந்தன. கால வரிசைப்படி அடுத்துவரும்‌ இடை உயிர்க்‌ 
காலத்தில்‌ (11௦280201௦) இன்றைய தாவரமிருக “இனங்களுக்கு மாறு 
பட்ட, ஆனால்‌, சிறந்த முறையில்‌ ஒழுங்கமைதிகொண்ட (hiஜhly- 
orஜani$ed) உயிரினங்களின்‌ பரிணாமம்‌ நிகழ்ந்தது. எல்லா 
வற்றிற்கும்‌ பிறகு அண்மையில்‌ உள்ளது. கடை ஊழி (௦௦2010); - 
இக்‌ காலத்தில்தான்‌ நாம்‌ இன்று காணும்‌ தாவர மிருக இன 
உருவங்கள்‌ தோன்றின. 


ஆர்க்கேயன்‌, உயிர்த்தொடக்கக்காலம்‌ ஆகியவற்றை விவரிக்‌ 
காது, தொல்லுயிர்க்காலத்தைக்‌ கவனிப்போம்‌. இது 5 முக்கிய 
ஊழிக்காலப்‌ பகுதிகளை உடையது. இவையாவன: கேம்‌ பிரியன்‌ 
(Cambrian), ‘ சைலூரியன்‌ (Silurian), ஆர்டோவிசியன்‌ 
(ordovician), டெவோனியன்‌ (Devonian), கார்பானிஃபெரஸ்‌ 
(carboniferous), பொர்மியன்‌ (Permian). இதன்‌ பின்‌ வரும்‌ 
இடையுயிர்க்காலம்‌ (146802010௦) மூன்று பிரிவுகளை உடையது. 
ட்ரையாஸிக்‌ (ராவ), ஜீராசிக்‌ (08881௦), க்ரிடேஷியஸ்‌ 
(Cretaceous), ஸெனஜாயிக்‌ (Cenozoic) காலமும்‌ (Neozoic’ 
3 பிரிவுகளை உடையது: பேலேயோஜீன்‌ (Paleogene) நியோஜீன்‌ 
(Neogene), குவாடர்னரி (Quaternary or Anthropogene). 


அட்டவணே--6 (தொடர்ச்ச) 









பேரூழி 4 ஊழிக்காலம்‌ ட்‌ கால வகுப்பு மி 
(Era) A (Period) ப்‌ (Epoch) Kz 
(ஊழிப்பிரிவு) - | (தொகுதி) | - ( பிரிவு) ன்‌ 
(group) ட (system) at (division) ஓ 





P | மேல்‌ (டாடார்‌) | ௪, 














தொல்‌ Pz | பெர்மியன்‌ 
அயிர்க்‌ (Permian) Upper (Tatar) 
காலம்‌ 25,000,000 கீழ்‌ (கமான்‌) P, 
பேலியோ Lower (Kazan) 
ஜோயிக்‌ 
(Paleozoic) கார்பானிஃ | 0 யூரல்‌ க 
பரஸ்‌ மாஸ்கோ C, 
(Carboniferous’ டினாடியன்‌ C, 
25,000,000 
டெவோனியன்‌ | ஓ மேல்‌ து 01 
(Devonian) நடு டு, 
55,000,000 8ம்‌ | ற, 
சைலூரியன்‌ | £ மேல்‌ 8. 
(Silurian) (கோத்லாண்டு) 
120,000,000 கழ்‌ 
| ஆர்டோவீஸியன்‌ 
(Ordovician)* ளி 
“ கேம்பிரியன்‌ [ற மேல்‌ Cm, 
(Cambrian) நடு Cm, 
80,000,000 அல அபபட... ப்‌ Cm, 
Pt இவற்றின்‌ பிரிவுகள்‌ குறுதல காவா தளை த இன முக்கி 
a யத்துவம்‌ வாய்ந்தவை. 
காலம்‌ 
புரோடீரோ 1,500,000,000—2,000,000,000 
ஜோயிக்‌ 
(Proterozoic க 
உயிரில்‌ A 
காலம்‌ 
ஆர்க்கேயன்‌ | 


| 


(Archaean) | 
ற்போது ஒரு தனியான காலப்‌ பிரிவாகப்‌ பகுக்கப்பட்டுள்ளது 





அட்டவணை--6 


நிலப்பொதியியல்‌ காலநிரல்‌ படம்‌ 
(Chart of Geologic Time) 


ர்‌ 





ந அ 
பேரூழி ம்‌ டி கால வகுப்பு 
(Era) 8. (Period) | 5 (Epoch) 
(ஊழிப்பிரிவு)) '- | (தொகுதி) | 5 (பிரிவு) 
(group) = (division) 


குறி (Index) 





கடை உயிர்க்‌ | Kz [குவார்டர்னெரி| 0 கொலோன்‌ | 0, 

















காலம்‌ (Quaternary) (Holocene) 
ஸெனேோ 1,000,000 பிளைஸ்டோஸீன்‌ | 0, 
ஜோயிக்‌ (Pleistocene) 
(Cenozoic) 2 
நியோஜீன்‌ N | பிளையோஸீன்‌ | N, 
(Neogene) (Pliocene) | 
27,000,000 மையோஸீன்‌ N, 
(Miocene) | 
i | | 
பேலியோஜீன்‌ | ஒத | ஓலிகோஸீன்‌ | நத, 
(Paleogene) | {Oligocene) 
32,000,000 | | இயோஸீன்‌ Pz, 
i (Eocene) 
| பேலியோஸீன்‌ | 12, 
| | | (Paleocene) 








ப்‌ 


இடையுயிர்க்‌| ரக! கரிடேஷியஸ்‌ | ரே | மேல்‌ (Upper) | Cr, 





காலம்‌ (Cretaceous) கீழ்‌ (Lower) Cr, 
மீஸோ 70,000,000 ்‌ 
ஜோயிக்‌ 
(Mesozoic) 
ஜீராஸிக்‌ ] | மால்ம்‌ (Mam) 1. 
(Jurassic) டோகர்‌ (Dogger) J. 





25,000,000 லையாஸ்‌ (1488) | 3 


(Trassic) நடு (Middle) I: 


ட்ரையாஸிக்‌ | ர்‌ | மேல்‌ (Upper) 1: 
30,000,000 8h (Lower) | T, 





328 பொது நிலப்பொதியியல்‌ 


'தொல்லுயிர்க்‌ காலத்தின்‌ பிரிவுகளோ கேம்பிரியன்‌, 
சைலூரியன்‌, டெவோனியன்‌, பெர்மியன்‌ ஆகியவை இவை தகை 
சால்பான புதைப்‌ படிவங்களுடன்‌ முதன்‌ முதலாகக்‌ காணப்பட்ட 
இடங்களின்‌ பெயர்களையே கொண்டுள்ளன. கார்பானிபரஸ்‌ 
காலத்துக்கு நிலக்கரி வயல்களின்‌ முக்கியத்துவத்தைக்‌ குறிக்கு 
மாறு பெயர்‌ சூட்டியுள்ளனர்‌. இக்‌ காலத்து நிலக்கரி வயல்கள்‌ 
டோனெட்ஸ்‌, மாஸ்கோ மற்றும்‌ பல பேசின்களில்‌ வளர்ந்த 
செழிப்பான தாவரங்களால்‌ ஆனவை; இத்‌ தாவரங்கள்‌ உலகில்‌ 
முதன்‌ முதலாகத்‌ தோன்றிய தா வரங்களாகும்‌. 


கடை ஊழியின்‌ (6௦20 67௨) காலப்‌ பிரிவுகள்‌ அந்தப்‌ 
பிரிவில்‌ வாழ்ந்த மிருக வகையின்‌ பெயரை ஏற்றன. பேலியோ 
ஜீன்‌ (0218௦௦2006) காலத்தில்‌ இன்று காணப்படாத முதுகெலும்‌ 
புள்ள பிராணிகளின்‌ எலும்புகள்‌ கணப்படுகின்றன. நியோஜீன்‌ 
(Neogene) காலத்தில்‌ முதுகெலும்புள்ள உயிரினங்கள்‌ இன்றுள்ள 
பாலூட்டி வகையின்‌ உருவத்தைப்‌ பெரும்பாலும்பெற்றுவிட்டன. 
கடைசியாக குவார்டனரி காலத்தில்தான்‌ (qபஅரiernary 07 
Anthropogene) மனிதன்‌ தோன்றினான்‌. பேரூழிகள்‌ (688) ஊழிக்‌ 
காலங்கள்‌ (௭௦௦8) ஆகியவற்றின்‌ சுருக்கமான விவரணையை 
அட்டவணை 5-ல்‌ காண்க. 


அடிப்படை காலப்‌ பிரிவுகள்‌ (௭a5—group5S, periods— 
ystems) வழக்கமாக சுருக்கு முறையில்‌ எழுதப்படும்‌, இப்‌ பிரிவு 
களின்‌ ““லேட்டின்‌” (121111) பெயர்களின்‌ முதல்‌ எழுத்துகள்‌ 
இக்‌ குறியீடுகளாக அமைகின்றன. 


ஊழிக்‌ காலத்துக்கும்‌ (௭1௦08) சிறிதான காலப்‌ பிரிவு 
குறியீட்டுக்கு வலப்புறத்தில்‌ ஒப்பான எண்‌ ஒன்‌ றினால்‌ குறிப்பிடப்‌ 
படும்‌. இவ்வாறு, கார்பானிஃபரஸ்‌ தொகுதியின்‌ குறியீடு 
0. இதனுள்‌ அடங்கிய முதல்‌ தழ்ப்பிரிவு C1. இப்பிரிவு இன்னும்‌ 
பல பிரிவுகளாக (படிவு நிலைகள்‌, 848268; அமைவு 4011121101) 
பிரிக்கப்பட்டிருந்தால்‌ அவற்றை 011, 615, 015 என்று குறிப்‌ 
பிடலாம்‌. எண்கள்‌ படிவாக்கத்தின்‌ முறைமையைக்‌ காட்டும்‌. 
அதாவது C2, C12-யை விட முதியது; ஆனால்‌, 12-யை விட 
இளையது. 


பேரூழி(6£௨), ஊழிக்காலம்‌ (௦1௦0) ஆகியவற்றின்குறிகளும்‌, 
அவற்றின்‌ விரிவுகளின்‌ குறிகளும்‌ கால (வகுப்பு 600018) 
அட்டவணை-6ல்‌ கொடுக்கப்பட்டுள்ளன . 


பாறை மாற்றியல்‌ 329 
புவிப்‌ பொருக்கின்‌ வளர்ச்சி பற்றிய கோட்பாடுகள்‌ 
(Hypotheses on the Development of the Earth’s (Crust) 


புவிப்‌ பொருக்கின்‌ வளர்ச்சி பற்றிய ஆராய்ச்சிகள்‌ காலத்‌ 
துக்குக்‌ காலம்‌, அவ்வக்‌ காலத்தின்‌ அறிவுக்கு ஏற்ப, மாறுபட்ட 
- வாறு இருந்தன. 


புவியின்‌ பிறப்பு பற்றிய காண்ட்‌-லேப்லாஸின்‌ நெபுலாக்‌ 
“கோட்பாடு 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ வாழ்ந்த நிலப்‌ 
-பொதியியல்‌ அறிஞர்களின்‌ புவிப்‌ பொருக்கு ஆராய்ச்சிகளைத்‌ 
. தன்‌ விளைவாட்டிக்குட்படுத்தியது. 1829ஆம்‌ ஆண்டு எலீடி 
* போமாண்ட்‌ (elie de Beaumont) புவிப்பொருக்கு சுருங்கியது என்ற 
“கோட்பாட்டை வெளியிட்டார்‌. இக்‌ கோட்பாடு புவியின்‌ உட்‌ 
.கருப்பகுதி குளிர்வடைந்ததால்‌ வெளிப்புறப்‌ பொருக்கும்‌ அதைப்‌ 
பின்பற்றியதால்‌ மடிப்புகள்‌ ஏற்பட்டு பாறைப்‌ .படிவுகள்‌ 
மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகள்போல்‌ புடைத்‌ தெழுந்தது என்ற 
அடிப்படைக்‌ கருத்தைக்‌ கொண்டது. இது 19ஆம்‌ நூ ற்றாண்டில்‌ 
.நிலப்பொதியியல்‌ ஆய்வாளர்கள்‌ எல்லோராலும்‌ பெரிதும்‌ 
போற்றப்பட்ட புவிப்‌ பொருக்குக்‌ கோட்பாடாக இருந்தது. 


இக்‌ கோட்பாட்டைப்‌ பின்பற்றிய "சில அறிவியலாளர்கள்‌, 
ஆல்ப்ஸ்‌ மலை மடிக்கப்பட்டு மேலெழுப்பப்படுமுன்‌ சுருங்காத 
நிலையில்‌ புவிப்‌ பொருக்கில்‌ எவ்வளவு பரப்பைக்‌ கவர்ந்திருந்தது 
என்று கணக்கிட்டுள்ளனர்‌. எடுத்துக்காட்டாக, ஆல்பர்ட்‌ ஹைம்‌ 
{Albert Heim), 120 கி.மீ. என்று கணித்தார்‌; பிறகு, அதையே 
பன்மடங்காக அதிகரித்தார்‌. மற்ற அறிவியலாளர்கள்‌ இப்பட்டை 
சுருங்குவதற்கு முன்‌ 2000-3000 கி.மீ. பரப்பளவு உடையதாக 
இருந்திருக்க வேண்டும்‌ என்று கருதினர்‌. 


E. ஹாவ்க்‌ (1. Haug) இக்‌ கோட்பாட்டை மேலும்‌ வளர்த்‌ 
தார்‌. இவர்‌ தீவிரமாகப்‌ படிவு ஏற்படும்‌ இடத்தில்‌ புவிப்‌ 
பொருக்கில்‌ தொய்வுகள்‌ ஏற்படுகின்றன என்னும்‌ நிலமடிவுக்‌ 
கருத்தைப்‌ (James Dwight Dana; Harry Fielding Reid, மற்றும்‌ 
பல நிலப்‌ பொதியியலாளர்கள்‌ ஏற்படுத்தியது) பயன்படுத்தி 
மலைத்‌ தொடர்களை ஆயும்போது காணப்படும்‌ சில தோற்றப்‌ 
பாடுகளை விளக்கினார்‌. 


இவருடைய கொள்கைப்படி, கண்டங்கள்‌ அமிமும்போது, 
அவற்றிற்கு இடையே ஏற்படும்‌ புவிப்‌ பொரைத்‌ தொய்வுகள்‌ 
{geosynclines)இருமருங்கிலிருந்தும்‌ அழுத்தப்படுகின்‌ றன ; இதனால்‌, 


330 ்‌ பொது நிலப்பொதியியல்‌ 


ஒரு குழிவின்‌ இருமருங்கிலும்‌ மடிக்கப்பட்ட பகுதி ஏற்படுகிறது. 
மடிப்புகள்‌ அவற்றை அடுத்துள்ள கண்டப்‌ பகுதிகளை (மேடைகள்‌) 
நோக்கிச்‌ சாய்ந்துள்ளன. எடுத்துக்காட்டாக, ஐபீரியன்‌ தீபகற்‌ 
பத்திலுள்ள பெத்தியன்‌ கார்டிலிரா(Bethian Cordilleras) பைரீனி, 
ஆல்ப்ஸ்‌, கார்ப்பேத்தியன்‌, பால்கன்‌, காகாஸஸ்‌ ஆகிய மலைகள்‌ 
வடக்காகச்‌ சாய்ந்துள்ளன. ஆனால்‌, ஆப்பிரிக்காவில்‌ உள்ள 
அட்லாஸ்‌ மலைகள்‌, அப்பினைன்‌ மலைகள்‌, பால்கன்‌ இபகற்பத்‌ 
திலுள்ள டினாரிக்‌ ஆல்ப்ஸ்‌, ஹெல்லினிடெஸ்‌ ஆசியமைனரில்‌உள்ள 
டாரஸ்‌ மலைகள்‌, இரான்‌ மலைகள்‌ ஆகியவை தெற்கு நோக்சிச்‌ 
சாய்ந்துள்ளன. 


இக்‌ கருத்துக்களை லியோ போல்டு கோபர்‌ மேலும்‌ வளர்த்‌ 
தார்‌. இவர்‌ கண்டங்கள்‌, கடல்‌ குழிவுகள்‌ எல்லாவற்றின்‌ அமைப்‌ 
பையும்‌ காட்டும்‌ ஒரு படத்தைத்‌ தயாரித்தார்‌. கோபர்‌ தனது. 
கொள்கைக்கு அடிப்படை அலகுகளாக, கடலடித்‌ தொய்வுகளில்‌ 
இருந்து பிறக்கும்‌ *மலைவளர்‌ பகுதிகளையும்‌ (010238) மிகுந்த 
நிலைப்புத்தன்மை வாய்ந்த படிகவயமான குறிப்பிட்ட புவிப்‌ 
பொருக்கு அமைப்பு வகையையும்‌ (Kரஃtogen8-—சிலர்‌ இதைக்‌ 
கேடயம்‌, 814610, தட்டுகள்‌, :றlaர6்ஷ, மேடைகள்‌, platforms, 
என்பர்‌) பயன்படுத்தினார்‌. - புவிப்பொருக்கின்‌ பெரும்‌ பகுதிகள்‌ 
நேர்க்குக்காக மேலே எழுப்பப்பட இயலாது என்று கூறும்‌ 
சுருங்குதல்‌ கொள்கையைப்‌ பின்பற்றும்‌ சிலருக்கு, (எ.கா. 
எட்வார்ட்டுஸாயஸ்‌) நேர்மாறாக உள்ளது கோபரின்‌ கருத்து. 
இவற்றைத்‌ தற்போது செங்குத்தாக மேலெழும்போது கண்டம்‌ 
வளர்கிளர்ச்சி (epeirogenic—contihent making or geocratic) 
என்றும்‌, கடல்‌ கோப்பு நிகழும்படி அமிழும்போது கடல்‌ வளர்‌ 
கிளர்ச்சி (thalassocratic) என்றும்‌ கூறுவர்‌ . 


19ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ புதிய கொள்கைகள்‌ வெளி 
யிடப்பட்டன. இக்‌ கொள்கைகள்‌ அழுத்தச்‌ செயல்முறைகள்‌ 
ஏற்படவில்லை என்றும்‌, சுருங்குதல்‌ விதிக்குட்பட்ட : செயல்‌ 
முறைகளே நிகழ்ந்தன என்றும்‌ கூறின. முதலாவதாக, நிலச்சமன்‌ 
பாட்டுக்‌ கொள்கையைப்பற்றி (18081833 theory) குறிப்பிட 
வேண்டும்‌. இதைக்‌ க்ளேரன்ஸ்‌ எட்வார்ட்‌ டட்டன்‌ வெளி 
யிட்டார்‌; இதை மார்ஸெல்‌ அலெக்ஸாண்டர்‌ பெர்ட்‌ ராண்ட்‌ 
1 லுகா ஷெவிச்‌ ஆகியோர்‌ ஆதரித்தனர்‌, இக்‌ கொள்கைப்படி பல 
கனிமங்களால்‌ ஆன பலவித கூட்டமைவையும்‌, அடர்த்தியையும்‌ 
உடைய புவியின்‌ பலபடித்தான பொருக்கின்‌ பகுதிகள்‌ திரவ: 
மேக்மாவின்மேல்‌ தங்கி உள்ளன. ஆகவே, இத்‌ தனித்தனிப்‌ 
பகுதிகள்‌ அவற்றின்‌. தடிப்புக்கும்‌ அடர்த்திக்கும்‌ ஏற்ப வெவ்வேறு! 


பாறை மாற்றியல்‌ 331 


ஆழங்களுக்கு, (நீரில்‌ மிதக்கும்‌ பொருள்களைப்‌ போல்‌) மேக்மாக்‌: 
, குழம்பில்‌ அமிழ்ந்தாற்போல்‌ உள்ளன. வெவ்வேறு பகுதிகளின்‌ 
, மேற்பரப்பும்‌ முதலில்‌ சீரற்ற தோற்றமுடையனவாய்‌ இருந்தன. 
நில அரிப்பு இச்‌ சீரற்ற நிலையை மாற்றியது; உயர்‌ பகுதகளில்‌: 
இருந்த கனிமங்களைத்‌ தாழ்‌ பகுதிகளில்‌ கொண்டுவந்து சேர்த்தது. 
இதனால்‌ நிலத்தின்‌ சுமை நிலைமாறியது. சுமை குறைக்கப்பட்ட. 
இடம்‌ மேலெழுந்தது; சுமை ஏற்றப்பட்ட இடம்‌ மேக்மாவினுள்‌ 
அழுந்தியது. இவ்வாறு நிலைமா றிய பகுதிகளினிடையே வெடிப்புகள்‌ 
தோன்றின. இவற்றினூடே மேக்மா நுழைந்து வந்து பாறை: 
களிடையே புகுந்தது; இதனால்‌ அப்பாறைகளின்‌ எடை மிகுந்தது; 
சமநிலைகுலைந்தது. இக்‌ கொள்கைக்குப்‌ பலத்த எதிர்ப்பு இருந்தது. 
இக்‌ கொள்கையின்படி நிலப்பொதியியல்‌ செயல்முறை முற்றிலு: 
'மாக”ஒரு முகப்படுத்தப்பட்டுவிட்டது; அதாவது, இக்‌ கொள்கை. 
யின்படி இடம்‌ பெயரும்‌ பகுதிகள்‌ மீண்டும்‌ தமது முன்னையநிலைக்கு. 
வரமுடியாது. இதைப்பற்றியே முக்கிய எதிர்ப்பு எழுந்தது. 
இக்கொள்கைப்படி ஒரு பகுதி தொடர்ந்தாற்போல்‌ சுமையை: 
இழந்தாலும்‌, மற்றொரு பகுதி தொடர்ந்தாற்போல்‌ சுமை ஏற்றப்‌: 
பட்டவாறு இருக்க வேண்டும்‌. இதனால்‌, ஒரு பகுதி எப்போதும்‌ 
உயர்ந்துகொண்டே இருக்க மற்றொரு பகுதி எப்போதும்‌ தாழ்ந்து- 
கொண்டே இருக்க வேண்டும்‌. இது சரியா என்று எதிர்ப்பு: 
இளம்பியது. ஆனாலும்‌, இக்‌ கொள்கை மிகப்‌ பரவலாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்‌ பட்டிருந்தது. இதை இன்று பலவிதமான மாற்றங்‌: 
களுடன்‌ ஏற்றுக்‌ கொண்டுள்ளனர்‌. 


V. ஓப்ரூசெவின்‌ (7. ௦00017) கூற்றுப்படி; . “புவியின்‌ 
வரலாறு மிக நீண்ட பரிணாமக்‌ காலங்களையுடையது; இக்‌ காலங்‌. 
களில்‌ அமுக்கத்துக்கும்‌ விரிவுக்கும்‌ இடையே போட்டி நடந்த. 
வாறே இருந்தது; ஆனால்‌ கிளர்ச்சிகள்‌ ஏற்பட்டபோது சமன்பாடு: 
குலைக்கப்படுவகால்‌, . நிலை மேலும்‌ கீழுமாக ஊசலாடியபடியே 
இருந்தது: பரிணாமக்‌ காலங்களுடன்‌ மாறி மாறியபடி நிகழ்ந்த 
களர்ச்சிக்காலத்தில்‌ அமுக்கத்துக்கும்‌ விரிவுக்கும்‌ இடையேநடந்த 
போர்‌, விட்டுவிட்டுத்‌ வீரமாக நடைபெற்றதால்‌, புவிப்பரப்பின்‌ 
புடை கூறுகள்‌ திடும்‌ திடும்‌ எனப்‌ பெரிதும்‌ மாறின. ஓவ்வொரு. 
காலப்‌ பிரிவையும்‌ ஒரு சுழற்சி (0/016) எனலாம்‌; இதனுள்‌ பல படி 
நிலைகள்‌ அமுக்கம்‌ அல்லது விரிவின்‌ வெற்றியைக்‌ காட்டுவதாக 
உள்ளன. 


பல கொள்கைகள்‌ கண்டங்கள்‌ சம கிடையாக மிதந்து: 
சென்றன எனக்‌ கூறுகின்றன. இவற்றுள்‌ முக்கியமானது கிரேனைட்‌. 
வயமான கண்டங்கள்‌ பஸால்ட்‌ வயமான அடித்‌ தளத்தின்‌ மேல்‌: 


324 பொது நிலப்பொ தியியல்‌ 


அமுக்கக்‌ சமநிலையில்‌ இரி௫ன்றன என்பதே ஆல்ப்ரெட்‌ லோதர்‌ 
வெகினர்‌. (Alfred Lothar wegener) என்பவரால்‌ வெளியிடப்‌ 
பட்ட இக்கொள்கையின்படி, முதலாவதாக, ஒரேசீரான மெல்லிய 
கிரேனைட்‌ படலம்‌ ஒன்று மொத்த உலக மேற்பரப்பில்‌ ஓடுபோல்‌ 
அமைந்தது; ஆனால்‌, பேலியோஜோயிக்‌ கால்த்தில்‌ சுழல்‌ வீச்சு 
.விசைகள்‌: இவற்றை ஒரு பெரிய கண்டமாகக்‌ சேர்த்தன. பின்னைய 
காலம்‌ ஒன்றில்‌, இதே போன்ற விசைகள்‌ இக்‌ கண்டத்தை 
உடைத்து, இக்‌ கோளின்‌ பரப்பில்‌ அங்குமிங்கும்‌ சிதறியடி த்தன. 
.இதனால்‌, இன்றைய கண்டங்களும்‌ தீவுகளும்‌ ஏற்பட்டுள்ளன. 


இக்‌ கொள்கையின்படி கண்ட மிதப்பு பின்வருமாறு 
நிகழ்ந்தது. இரண்டு அமெரிக்காக்களும்‌, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா 
விலிருந்து உடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து சென்று விட்டன. 
இதனால்‌ அட்லாண்டிக்‌ மாகடல்‌ உண்டாயிற்று. மேற்கு நோக்கி 
, நகர்வதற்கு எதிராக பஸால்ட்‌ அடித்தளம்‌ கொடுத்த உராய்வு 
-எதிர்ப்பினுல்‌ ஆண்டீஸ்‌, கார்டிலிரா மலைகள்‌ ஏற்பட்டன. 
ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்கா உடைந்தது; உடைந்து இது ஓரள 
வுக்குத்‌ தெற்குப்புறமாக வலஞ்‌ சுழியாகத்‌ திரும்பி இந்திய 
.மாகடலுக்கு இடம்‌ விட்டது. ஆஸ்திரேலியாவும்‌, அண்டார்க்டி 
அரவும்‌ ஆப்பிரிக்காவும்‌ ஆசியாவிலிருந்து உடைந்து, தெற்காகவும்‌ 
-ஒன்றைவிட்டு ஒன்று பிரிந்தவாறும்‌ நகர்ந்தன. துருவத்திலிருந்து 
-புவிநடுக்கோடு நோக்கி இயங்கிய அமுக்கம்‌ அட்லாண்டிக்கிலிருந்து 
-பசிபிக்வரை பரந்திருந்த கண்டங்களில்‌ மலைத்‌ தொடர்களைக்‌ 
கிளப்பியது. அட்லாண்டிக்கிலும்‌ (ஆண்டில்லிஸ்‌ தென்‌ ஹாவாய்‌ 
தீவுகள்‌) பசிபிக்கிலும்‌ (குரில்‌, அல்யூஷியன்‌, ஐப்பான்‌, பிலிப்‌ 
“பைன்ஸ்‌, சுண்டா தீவுகள்‌) உள்ள தீவுவளையங்கள்‌ நகர்ந்துசென்ற 
.கண்டங்களிலிருந்து உடைந்து விடுபட்டுப்‌ பின்‌ தங்கிய துண்டுப்‌ 
பகுதிகளே. 


கண்டப்‌ பெயர்ச்சிக்‌ கொள்கை தவறானது என்று நிரூபிக்கும்‌ 
“பொருட்டு V. பெலோவ்‌ ஸோவ்‌ (7. Belousov) பல குறிப்புகளை 
வெளி யிட்டார்‌. வெ௫னரின்‌ கொள்கை மேலும்‌'8ழுமாக அலையும்‌ 
முக்கிய புவிப்பொருக்குக்‌ கூற்றைக்‌ கருத்தில்‌ கொள்ளவில்லை. இது 
விட்டு விட்டு நிகழும்‌ மடிப்புகளையும்‌ விளக்கவில்லை. பஸால்ட்‌ 
அடித்தரை கிரேனைட்‌ கண்டத்தைவிட நெகிழ்ச்சி உடையதாக 
இருக்குமானால்‌, பஸால்ட்டே மடிக்கப்படவேண்டுமே தவிர விரைப்‌ 
பான கண்டம்‌ மடிக்கப்படாது.பால்ஸட்‌ விரைப்பாக இருக்கு 
மானால்‌ அது நிலைத்து இருக்க வேண்டும்‌. மேலும்‌, அமைப்பில்‌ 
“வேறுபட்டிருந்தாலும்‌, கடல்களும்‌ கண்டங்களும்‌ புவிப்‌ பொருக்‌ 
இயல்‌ முறையில்‌ (ஐ6016010றர்‌௦௨113) வேறுபட்டவையல்ல என்ப 


பாறை .மாற்றியல்‌ 333 


தற்குப்‌ புவியின்‌ முழு வரலாறும்‌ சான்றாக உள்ளது. கண்டப்‌: 
பெயர்ச்சிக்‌ கொள்கை இந்த ஒற்றுமையை ஒப்புக்கொள்ளவில்லை. 

முடிவாக, கண்டங்களை நகர்த்தும்விசை எதுஎன்றே தெரியவில்லை. 

சுழல்‌ வீச்சையோ விசையோ, பொங்கோதக்‌ கவர்ச்சி விசையோ 
இத்தகைய பெரும்‌ சுமைகளைத்‌ தள்ளுமளவுக்கு வலிவுடையவை: 
அல்ல. 


இப்‌ பிரச்சனையைத்‌ தீர்க்க M.போகெலோபோ ஒரு கருத்தை. 
வெளியிட்டார்‌. வாயுக்களையும்‌, திரவங்களையும்‌, சூறைக்‌ காற்று" 
களையும்‌, எதிர்‌ சூறைக்‌ காற்றுகளையும்‌ இயக்கும்‌ விதிகளே இவற்‌: 
றையும்‌ இயக்குகின்றன. திரவநிலையில்‌ மேக்மா எப்போதும்‌ ஒரே 
நிலையில்‌ இருக்க முடியாது. இது இடம்பெயர ஆரம்பித்தால்‌: 
சூறைக்காற்றுகள்‌ இயங்குவது போலவே இயங்கும்‌: இதன்‌ இட 
மாற்றம்‌ புவிப்பொருச்குக்கும்‌ செலுத்தப்படும்‌. நிலப்பரப்பின்‌” 
மேலுள்ள புறக்கூறுகளைக்‌ காணும்போது (கண்டங்களின்‌ உருவங்‌ 
களும்‌, தீவுவளையங்களும்‌) அவற்றின்‌ அமைப்பில்‌ ஒரு குறிப்பிட்ட 
சீர்மை உள்ளது தெரியும்‌. புவிப்பெருக்கின்க8ழ்‌, சூறைக்‌ காற்று, 
எதிர்‌ சூறைக்காற்று போன்று' நிகழ்ந்த மேக்மா இயக்கங்களைப்‌: 
பிரதிபலிப்பதை இதனால்‌ உணரலாம்‌. ஆனால்‌, இந்த விளக்கங்‌ 
களும்‌ கண்டப்‌ பெயர்ச்சிக்‌ கொள்கையின்‌ மற்ற குறைகளை 
நீக்கா. 


ஜான்‌ ஜாலி (1௦11 1௦17) புவிப்பொருக்குச்‌ செயல்முறைகளில்‌: 
கதிரியக்கத்தின்‌ முக்கியம்‌ பற்றிய கோட்பாட்டை வெளியிட்டார்‌. 
இதை க. ஆர்க்கேஞ்ஜல்ஸ்கியும்‌ (A. Arkhangelsky) மற்றவர்‌: 
களும்‌.ஆதரித்தனீர்‌. வெ௫னரைப்‌ போலவே ஜாலியும்‌ கண்டங்‌: 
கள்‌ கிரேனைட்டால்‌ ஆன திண்மங்கள்‌ (91811௦ 1088868; அடர்வெண்‌- 
2.7) என்றும்‌, இவை பஸால்ட்வய (9811௩௧110௦; அடர்வெண்‌ 3.0 )- 
படலத்தின்மேல்‌ மிதக்கின்றன என்றும்‌ கருதினார்‌. 35,000 மீ. 
வரை தடிப்பான கண்டங்கள்‌ பஸால்ட்‌ படுகையில்‌ 30,000 மீ. 
ஆழம்‌ வரை கடல்நீரில்‌ பனிக்கட்டித்‌ இப்பைகள்‌ மிதப்பதுபோல்‌ 
அமிழ்ந்தவாறு உள்ளன. பசிபிக்கடலின்‌ அடியில்‌ கிரேனைட்‌ 
படலம்‌ இல்லை; மற்ற கடல்களில்‌ கிரேனைட்‌ படலம்‌ மிக மெல்லிய 
தாக உள்ளது. பஸால்ட்‌ படுகை கடினமாக அசையாது இருக்கும்‌ 
வர கண்டங்கள்‌ நிலைத்துள்ளன. ஆனால்‌, கதிரியக்க நசிவினால்‌ 
விடுவிக்கப்படும்‌ சூடு இப்படுகையில்‌ கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. 


கதிர்வீசலால்‌ (17801௧1101) புவி இழக்கும்‌ வெப்பத்தின்‌ அளவை 
ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில்‌ கதிரியக்கத்தால்‌ (7804௦ ௮ctivity) உண்‌" 
டாகும்‌ வெப்பத்தின்‌ அளவு ஈடுசெய்துவிடுறெது என்றும்‌,. 


334 பொது நிலப்பொதியியல்‌ 


இன்னும்‌ அதிக ஆழத்தில்‌ (சுமார்‌ 48000 மீட்டர்‌) கதிரியக்கத்‌ 
தால்‌ விளையும்‌ வெப்பம்‌, கதிர்வீசலால்‌ ஏற்படும்‌ வெப்ப இழப்பை 
விட அதிகமாக உள்ளதால்‌ மெல்ல மெல்ல தேக்கப்படுகிறது 
என்றும்‌ ஜாலி (10137) முடிவு செய்துள்ளார்‌. 33-50 மில்லியன்‌ 
ஆண்டு காலப்போக்கில்‌ இவ்வளவு ஆழத்திலுள்ள பஸால்ட்‌ படு 
-கையின்‌ வெப்பம்‌ உருகுநிலையை எட்டிவிடும்‌. இதனால்‌, பஸால்ட்‌ 
படலத்தின்‌ கனஅளவு உயர்ந்துவிடுகிறது; இதனால்‌ புவியின்‌ 
-மொத்த கனஅளவும்‌ அதிகமாகிறது. இதன்‌ விளைவாகக்‌ கடின 
மான புவிப்பொருக்கு நிலைகுலைந்து உடைக்கப்படுகிறது; முக்கிய 
மாகக்‌ கடல்களின்‌ தரைகளில்‌ உடைப்பு ஏற்பட்டு, அங்குப்‌ பேர 
வுக்கு லாவா வெளியேற்றப்படுகிறது. பஸால்ட்‌ படுகையின்‌ 
பருமை அதிகமாகும்போது அடர்த்தி குறைகிறது. இதனால்‌, 
கிரேனைட்‌ பொருள்கள்‌ அதில்‌ இன்னும்‌ சற்று அதிகமாக ஆழ்‌ 
.திறது; நிலப்பரப்பின்‌ மேல்‌ கடல்கோப்பு ஏற்படுகிறது. முடிவில்‌, 
திரவமான பஸால்ட்‌ படுகை சூரிய சந்திர பொங்கோத விசை 
களால்‌ மேற்கு நோக்கி தகர்த்தப்படுகிறது; இதனால்‌, இப்படுகை 
கண்டங்களையும்‌ மேற்கு நோக்கிச்‌ சுமந்து செல்கிறது. ஆனால்‌, 
இவ்வாறு கண்டங்கள்‌ மிதந்து செல்லும்போது இவற்றின்‌ கழி 
.ருந்த பஸால்ட்‌ படுகைப்பகுதிகள்‌ கடலடிக்கடியே மூழ்கி, மெல்லக்‌ 
குளிர்ந்து இறுகிக்‌ கெட்டியாகிவிடுகின்றன. இவற்றின்‌ அடர்த்தி 
. அதிகரிக்கிறது. பருமன்‌ குறைகிறது. புவியின்‌ ஆரம்‌ குறைகிறது; 
புவிப்பொருக்கு சுருங்குகிறது; கண்டங்கள்‌ முன்னைய நிலையை 
. அடைகின்றன; கடல்பின்வாங்கிக்கொள்கிறது. கடலடித்தரையின்‌ 
. மாபெரும்‌ அமுக்கத்தால்‌ கண்டங்களின்‌ ஓரங்களில்‌ மலைவளர்ச்சி 
-கள்‌ ஆரம்பமாகின்றன. இதன்பிறகு கண்டப்‌ பெயர்ச்சி நிகழ்ந்‌ 
, ததைவிட அதிகமான ஓய்வுக்கால நிலை ஆரம்பிக்கிறது. மீண்டும்‌ 
வெப்பச்‌ சேமிப்பு ஆரம்பமாகிறது; மீண்டும்‌ பஸால்ட்‌ படுகை 
உருகுகிறது; இவ்வாறே மற்ற நிகழ்ச்சிகள்‌ மீண்டும்‌ நடைபெறு 
- கின்றன. 


ஜாலியின்‌: கோட்பாடு ஒன்றையொன்று நம்பியுள்ள இரண்டு 
-தோற்றப்பாடுகளை ஒன்றாக இணைத்து, நம்‌ கோளின்‌ வரலாற்றில்‌ 
கிளர்வுக்காலம்‌ (கண்டங்கள்‌ இடம்‌ பெயா்தல்‌)என்றும்‌, பரிணாமக்‌ 
காலம்‌ (கண்டங்கள்‌ ஓய்வு பெறுதல்‌) என்றும்‌ இரண்டு நிலைகளை 
. உண்டாக்கியது. உள்‌-தோற்ற விசைகள்‌ இளர்வுக்‌ காலத்தில்‌ 
-மேம்படுகன்றன; பரிணாமக்‌ காலத்தில்‌ வெளித்தோற்ற விசைகள்‌ 
- மேம்படுகின்றன. இவை இரண்டும்‌ புவிவரலாற்றில்‌ மாறிமாறிப்‌ 
பலமுறை சுழன்று வந்துள்ளன. ஜாலியின்‌ இக்‌ கொள்கையில்‌ 
: வெளிப்புறப்‌ பொருத்தமும்‌ முழுமையும்‌ இருப்பதால்‌ இது பல 
, நிலப்‌ பொதியாளர்களைத்‌ தன்பால்‌ ஈர்த்துள்ளது. ஆனால்‌, 


- 


பாறை மாற்றியல்‌ 335 


ஜாலியின்‌ கொள்கை கதிரியக்க நசிவினால்‌ பெருமளவு வெப்பம்‌ 
கிடைக்கிறது என்பதைமட்டுமே முக்கியமாக அறிவியலாளர்களின்‌ 
கவனத்துக்குக்‌ கொண்டு வந்துள்ளது. 


ஜாலியின்‌ கோட்பாட்டுக்கு அடிப்படை எதிர்ப்பு ஒன்று 
உண்டு. இதன்படி, உலகில்‌ மறை புதிரான, அனால்‌, சீரான 
ஆக்கச்‌ செயல்‌ முறைகள்‌ ஒரு குறிப்பிட்ட இசையில்‌ முன்னேறு 
தின்றன; சாதாரண முறையில்‌ நிகழ்ச்சிகள்‌ மாறிமாறி நடப்பது 
மட்டுமே புவிவரலாற்றை ஆக்குவது இல்லை. கண்டங்கள்‌ மலைத்‌ 
தொடர்கள்‌ ஆகியவற்றின்‌ எல்லா அமைப்புக்‌ கூறுகளையும்‌ ஜாலி 
விளக்கவில்லை. இவருடைய கணக்குகள்‌ மனப்போக்கானவை; 
உண்மைகளை ஆதாரமாகக்‌ கொண்டவையல்ல; இவற்றில்‌ 
தவறுகள்‌ உள்ளதென நிரூபித்துள்ளனர்‌. = 


புதிய“ கதிரியக்க நிலைமாற்றக்‌ கோட்பாடு ஒன்றை அண்மை 
யில்‌ A. பெலோவ்ஸோவ்‌ (Belousov) உருவாக்கியுள்ளார்‌. இவர்‌ 
கதிரியக்கத்‌ தனிமங்கள்‌ புவியினுள்‌ சீரற்ற முறையில்‌ பரவி 
யுள்ளனஎன்றும்‌, இவற்றின்‌ நிலைமாறியபடி உள்ளதென்றும்‌ கருது 
கிறார்‌; இவர்‌ கதிரியக்கமே முக்கிய ஆற்றல்‌ ஆக்கக்‌ கூறு என்றும்‌ 
நம்புகிறார்‌. புவிப்பொருக்கின்‌ அடியில்‌ பாறைகள்‌ கதிரியக்க நசி 
வினால்‌ சூடாக்கப்படுவதால்‌ குறிப்பிட்ட “ஆழத்தில்‌ விரிவடைந்து 
மேலே உந்தப்படுகின்றன . ஓவ்வொரு புவிப்பொருக்கு இயக்கச்‌ 
சுழற்சியின்போதும்‌, கிரேனைட்‌ உள்‌ நுழைவுகள்‌ ஏற்படுகின்றன 
என்று பெலோவ்ஸோவ்‌ கூறுகிறார்‌. இத்தகைய கிரேனைட்‌ துழைவு 
களின்‌ அளவு மிகப்பெரிது என்று ' மட்டும்‌ சொல்லலாம்‌; இதை 
அளந்து கூறமுடியாது. கிரேனைட்‌ மற்ற பாறைகளைவிட அதிக 
கதிரியக்கத்‌ தனிமங்களை உடையது. இதிலுள்ள ரேடியம்‌ அளவு 
பஸால்டில்‌ உள்ளதைவிட மூன்று மடங்கு அதிகமானது; மிகவும்‌ 
கதிரியக்கமுடையதாகச்‌ சொல்லப்படும்‌ படிவுப்பாறையில்‌ உள்‌ 
ளதைவிட இரண்டு மடங்கு அதிகமானது. இதனால்தான்‌ கிரேனைட்‌ 
நுழைவுகள்‌ ஏற்படும்போது புவியில்‌ கதிரியக்கத்‌ தனிமங்களின்‌ 
பரவுவிதம்‌ மாறுபடுகிறது. புவிப்பொருக்கின்‌ மேல்படலங்களில்‌ 
கதிரியக்கத்‌ தனிமங்கள்‌ ஊட்டப்படுகின்றன; அடிப்படலங்களில்‌ 
இவற்றின்‌ அளவு குறைக்கப்படுகிறது. ஆனால்‌, உள்நுழைவு இயக்‌ 
கத்தை எதிர்மாறாகத்‌ திருப்ப முடியாதாகையால்‌, கதிரியக்கப்‌ 
பொருள்கள்‌ மேல்பரப்பை நோக்கி வந்து சேருவதையும்‌ திருப்ப - 
முடியாது. ஒவ்வொரு புவிப்பொருக்கு இயக்கச்‌ சுழற்சியின்‌ 
போதும்‌ மலைவளர்ச்சி நிகழும்‌ ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ 
கிரேனைட்‌ நுழைவுகள்‌ ஏற்படுகின்றன. கிரேனைட்‌ நுழைவுகள்‌ 
காலத்திலும்‌ வெளியிலும்‌ விட்டுவிட்டு நிகழ்கின்றன; ஏனெனில்‌, 


~ 


336 பொது நிலப்பொ தியியல்‌ 


கதிரியக்கத்‌ தனிமங்களின்‌ சுழல்‌ வீச்சு இடப்பெயர்ச்சி சீராக 
இருப்பதில்லை: இதனால்‌ புவியிலுள்ள வெப்பநிலைகளும்‌ சீராக 
இருப்பதில்லை. புவிப்‌ பரப்பிலிருந்து கழே செல்லச்‌ செல்ல வெப்பம்‌ 
அதிகரிக்கிறது. இது கதிரியக்கத்‌ தனிமங்கள்‌ எவ்வளவு &ழே பரவி 
யுள்ளனவோ அதுவரை அதிகரித்துக்கொண்டே செல்கிறது. 
இந்தக்‌ கீழ்வரம்பிலுள்ள வெப்பம்‌ மற்ற எல்லா ஆழங்களில்‌ உள்‌ 
ளதையும்விட அதிகமாக உள்ளது. கதிரியக்கத்‌ தனிமங்களின்‌ 
அழல்‌ வீச்சு இடப்‌ பெயர்ச்சி புவியிலுள்ள படலங்களைக்‌ குளிர்ச்சி 
யடைச்‌ செய்கிறது; இதனால்‌ பொருள்களின்‌ பருமை குறைந்து 
சுருங்குவதற்கு வழிஉண்டு. 


A 

புவிப்பொருக்கில்‌, காலத்திலும்‌ வெளியிலும்‌, நிகழும்‌ சீரற்ற 
அழுத்தங்களுக்குக்‌ கதிரியக்கத்‌ தனிமங்கள்‌ அங்குமிங்குமாக 
நகர்ந்துகொண்டே. இருப்பதே காரணமாக இருக்கலாம்‌. நில 
மடிவின்‌ (ஓூ௦5yறCliறe) அச்சுப்‌ பகுதியின்‌ அடியில்‌ இத்‌ தனிமங்கள்‌ 
முக்கியமாகத்‌ திரண்டு கொள்வதால்‌ அங்கு மிகுந்த வெப்பம்‌ உண்‌ 
டாதிறது. இதனால்‌ இவ்வாறு மிகுந்த வெப்பம்‌ உண்டாகும்‌ பகுதி 
களின்மேல்‌ உள்ள நிலம்‌, எப்போதாவது எப்படியும்‌ பருமையுற்று 
மேலே எழும்‌. அமிலவயப்‌ பொருள்கள்‌ எழும்போது கனமான 
பொருள்கள்‌ அமிழ்கின்றன; இதனால்‌ சமன்பாட்டுக்‌ ீழ்மடிவுகள்‌ 
ஏற்படுகின்றன; ஏற்படும்போது புவிப்பொருக்கில்‌ காரப்‌ பாறை 
களின்‌ நுழைவுகள்‌ ஏற்படுகின்றன. புவிப்பொருக்கில்‌ மேலெழு 
வதும்‌ கீழே அமிழ்வதுமான இடப்பெயர்ச்சிகள்‌ ஏற்படுவதாகவும்‌ 
மேலெழும்‌ பெயர்ச்சிகளின்போது மலைவளர்ச்சி ஏற்படுகிறது 
என்றும்‌ பெலோவ்ஸோவ்‌ கருதினார்‌. இவர்‌ இடைவாட்டப்‌ 
பெயர்ச்சி இருக்க முடியாது எனக்‌ கருதுகிறார்‌. 


70 க. மீ. அளவுள்ள மேல்‌-பகுதியின்‌ (806206) அடியே 
உள்ள ஆழப்பகுதி (838881200௦) எவ்வளவுக்கு புவிப்பொருக்குப்‌ 
பிறழ்ச்சிகளைப்‌ பாதிக்கும்‌ என்பதுபற்றி இன்னும்‌ சரியாகத்தெரிய 
வில்லை. புவியினுள்‌ பொருளின்‌ நிலைமை எப்படியிருக்கிறது 
என்றும்‌ தெரியவில்லை. எடுத்துக்காட்டாக, வெப்பம்‌ பொருள்‌ 
களைப்‌ பருக்க வைக்கிறது; குளிர்ச்சி சுருங்க வைக்கிறது. ஆனல்‌, 
70 இ. மீ. மேற்பரப்புப்‌ பகுதிமட்டுமே விரிவதும்‌ சுருங்குவதுமாக 
இருப்பதாகக்‌ கொண்டால்‌, புவிப்பரப்பில்‌ நிகழும்‌ இடப்பெயர்ச்‌ 
சியின்‌ பேரளவுக்கு வெப்ப மாற்றத்தால்‌ நிகழும்‌ விரிவும்‌ சுருக்‌ 
கமும்‌ மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. பொருளின்‌ 
மொத்தநிலையில்‌ ஏதோ நமக்குத்‌ தெரியாத மாற்றங்கள்‌ ஏற்படு 
கின்றன. ஆழ்நிலையில்‌ உள்ள பொருள்களின்‌ பெளதிக வேதி 
யியல்‌ குணங்களைப்‌ பற்றிய அறிவு இல்லாமல்‌ எந்தவிதமான 


ர்க்க மாற்றியல்‌ 357 


அளவு சம்பந்தப்பட்ட கணக்கும்‌ போட க்வி தாகையால்‌. புவிப்‌ 
பொருக்குக்‌ கிளர்ச்சிபற்றிய நம்பத்தக்க கோட்பாடுகள்‌ எதையும்‌. 
உருவாக்க முடியவில்லை . 5 


நிலப்பொதியியல்‌ தலப்படங்களும்‌ 
வெட்டுத்‌ தளப்படங்களும்‌ 


: கிலப்பொதியியல்‌ தல்ப்படங்கள்‌ (0601௦210௧1 mapற8): தல 
ஆய்வு (11௦10 ௭௦11) முக்கிய விளைவுகளில்‌ ஒன்றே நிலப்பொ தியியல்‌ 
தலப்படங்கள்‌. இவை புவிப்பரப்பின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ உள்ள 
நிலப்பொதியியல்‌ அமைப்புகளைக்‌ காட்டுகின்றன. ஒரு நிலப்‌ 
'பொதியியல்‌ தலப்படம்‌ புவிப்பரப்பில்‌ பல காலங்களைச்‌ சேர்ந்த 
பாறைப்‌ படலங்கள்‌ எவ்வாறு பரவியுள்ளன என்றும்‌, பாறை 
களின்‌ கூட்டமைவுகள்‌, கனிம இருப்புகள்‌, நிலநீர்‌ பரவியுள்ள 
தன்மை போன்ற பலவற்றையும்‌ காட்டுகின்றது. . 


ஓர்‌ அடிப்படை நிலப்பொதியியல்‌ அல்லது நில அடுக்கியல்‌ 
தலப்படம்‌ பல காலங்களைச்‌ சேர்ந்த பாறைஅடுக்குகள்‌ பரவியுள்ள 
விதத்தைக்‌ குறிக்கின்றது. மேலும்‌, பல பாறைகளும்‌ உள்ள 
விதத்தைக்‌ காட்டும்‌ பாறைவயத்‌ (114101௦21௦) தலப்படங்களும்‌ 
உள்ளன; புவிப்பொருக்கின்‌ அமைப்பைக்‌ காட்டும்‌ தலப்‌ படங்‌ 
களும்‌ உள்ளன; புவி மேற்பரப்பில்‌ காணப்படும்‌ புடைகூறுகளையும்‌ 
உருவ அமைப்புகளையும்‌ காட்டும்‌ தலப்படங்களும்‌ உள்ளன; 
இவையே புவிப்‌ புற அமைப்புக்கும்‌ அந்த இடத்தின்‌ நிலப்பொதி 
யியல்‌ அமைப்புக்கும்‌ உள்ள தொடர்பையும்‌, புவி வரலாற்றில்‌ 
இவை அடைந்துள்ள மாறுதல்களையும்‌ காட்ட வல்லவை; நிலநீர்‌ 
எத்தகையது, எவ்வளவு ஆழத்திலுள்ளது, எவ்வளவு உள்ளது என்‌ 
பவை பற்றியும்‌ தகவல்களைக்‌ காட்டும்‌ படங்களும்‌ உள்ளன. 
கனிமத்‌ தலப்படங்கள்‌ கனிமங்கள்‌ எங்கு எப்படி உள்ளன, 
அவற்றின்‌ தரம்‌ என்ன, . என்பன போன்ற தகவல்களைக்‌ காட்ட 
வல்லவை. ப 


“ 


நிலப்பொதியியல்‌ தலப்படங்கள்‌ கிடைக்கக்‌ கூடிய நிலமேற்‌ 
கூறியல்‌ (topographical) புள்ளி விவரங்களைக்‌ கொண்டு தயாரிக்‌ 
கப்படுகின்‌ றன. நிலத்தின்‌ புடை கூறுகளைச்‌ சம உயரக்‌ கோடு 
களால்‌ (௦ற£௦யா 11026) குறிக்கும்‌ தலப்படங்கள்‌ மிகவும்‌ பய 


ஒரு தலப்படத்தில்‌ எவ்வளவு அதிகமாக நுண்ணிய புள்ளீ 
விவரங்களை எவ்வளவு. நுட்பமாகக்‌ குறிக்கலாம்‌ என்பது அப்‌ 
32 


338 பொது நிலப்பொதியியல்‌ 


படத்தின்‌ அளவலகைப்‌ (50௦816) பொறுத்தது; இந்த அளவலகை 
திலப்பொ தியியல்‌ ஆய்வின்‌ அளவைப்‌ பொறுத்துத்‌ தேர்ந்தெடுக்க 
“வேண்டும்‌. 


ஒரு நிலப்பொதியியல்‌ தலப்படத்தில்‌ வழக்கமாகப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ குறியீடுகள்‌ எதை எதைக்‌ குறிக்கின்றன என்பதைக்‌ 
காட்டும்‌ ஒரு பட்டியல்‌ அல்லது அட்ட'வணை இருக்கும்‌. i 


1881-ல்‌ அனைத்து நாட்டு நிலப்பொதியியல்‌ காங்கரஸ்‌ ஏற்றுக்‌ 
கொண்ட பாறைகளின்‌ வயதைக்‌ குறிக்கும்‌ ஒரு வண்ண அலகை 
A. கார்பின்ஸ்‌கி என்பவர்‌ ஏற்படுத்தினார்‌. அதன்படி பல்வேறு 
அடுக்குத்‌ தொகுதிகளைக்‌ கு து வண்ணங்கள்‌ பின்வருமாறு 
இருக்கவேண்டும்‌. 


0 குவார்டர்னரி-வெளிர்‌ சாம்பல்‌ அல்லது வெளிர்‌ பச்சை 

N நியோதஜீன்‌--வெளிர்‌ மஞ்சள்‌ 

Pz பேலியோஜீன்‌- ஆரஞ்சு 
உ மா க்ரிடேஷியஸ்‌-— பச்சை 
ஜுராசிக்‌ நீலம்‌ 
ட்ரையாசிக்‌--வெளிர்‌ ஊதா 
பெர்மியன்‌— செங்கல்‌ சிவப்பு 
கார்பானிபரஸ்‌-— சாம்பல்‌ 
டெவோனியன்‌-— பழுப்பு 
சைலூரியன்‌—வெளிர்‌ பச்சை 
௦ ஆர்டோவிஸியன்‌--பச்சை-- பழுப்பு 
Cற கேம்பிரியன்‌- ஊதா. ' 


மறுகுலிவ 


தலப்படத்தின்‌ வண்ணப்பட்டையில்‌ பாறை அடுக்கெயல்வய 
வயது குறியீடும்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 


மேக்மாவயப்‌ பாறைகளும்‌, மாற்றியல்‌ : பாறைகளும்‌, 
அவற்றின்‌ வயதைப்‌ பொருட்படுத்தாது, குறிப்பிட்ட நிறங்களால்‌ 
காட்டப்படுகின்றன; அமிலப்பாறைகள்‌ சிவப்பு, காரப்பாறை 
பச்சை, மாற்றியல்‌ பாறை வெளிர்‌ சிவப்பு (பிங்க்‌). 


பாறைவயக்‌ கூட்டமைவுகள்‌ சாதாரணமாக வரைகோட்டுக்‌ 
கிறுக்கல்களால்‌ காட்டப்படும்‌. 


ஒரு தலப்படத்தின்‌ விவரப்‌ பொறிப்பு (182) ஒரு குறிப்‌ 
கிட்ட விதிமுறைப்படியே இருக்கவேண்டும்‌. வயது குறியீடுகள்‌ 
மேலிருந்து 8ழாகவோ, இடமிருந்து வலமாகவோ இளையதின்‌ 


யாரறை மாற்றியல்‌ 339 


தொடங்கி முதியதில்‌ முடியவேண்டும்‌. இவற்றை அடுத்து, பாறை 
எந்த வகையைச்‌ சேர்ந்தது (மேக்மா வயமானது; மாற்றியல்‌ வய 
மானது) என்பதைக்‌ குறிக்கும்‌ குறியும்‌, பாறை வகையைக்‌ 
குறிக்கும்‌ குறியும்‌ இருக்க வேண்டும்‌, இதன்பிறகு தலப்படத்தில்‌ 
உள்ள எல்லாக்‌ குறிகளின்‌ விளக்கமும்‌ இருக்க வேண்டும்‌. (பாறை 
அடுக்குகளின்‌ இருப்புக்‌ கூறுகள்‌, பாறைய்‌ பிறழ்ச்சிக்‌ கோடுகள்‌, 
பாறை வெளிப்படு பாறைகள்‌ '(௦மtஎா௦ற5), துருவுதுளைகள்‌ 
மற்றும்‌ பல). 

நிலப்பொதியியல்‌ தலப்படங்களில்‌ சிலவழக்கங்கள்‌ கையாளப்‌ 
படுகின்றன. முதன்‌ முதலாக குவார்டர்னரி பாறைகளைப்‌ 
பற்றியது: குவார்டர்னரி பாறைகளின்‌ மெல்லிய படலம்‌, புவிப்‌ 
பரப்பின்‌ ஏறத்தாழ முழுப்‌ பகுதியையும்‌ அடியில்‌ உள்ள பாறைப்‌ 
யடுகைகளை மறைத்தவாறு மூடிக்கொண்டுள்ளன. இதன்‌ விளை 
வாக வழக்கமாகக்‌ குவார்டர்னரி படிவுகளைக்‌ காட்டுவதில்லை; 
அதற்கு அடியில்‌ உள்ள பாறைகளை மட்டுமே காட்டுவது வழக்கம்‌. 
இவற்றின்‌ அடியில்‌ உள்ள பாறைகளைப்‌ பற்றி நம்பமாக எதுவும்‌ 
தெரியாத அளவுக்கு இவை மிகவும்‌ தடிப்பாக உள்ள இடங்களில்‌ 
மட்டுமே இவற்றைக்‌ காட்டுவர்‌. (எ-டு.--காஸ்‌.பியன்‌ பகுதி). 
ஆற்றுப்‌ பள்ளத்தாக்கு போன்ற இடங்களில்‌ அதிகமான படிவுகள்‌ 
ஏற்பட்டுக்‌ கொண்டே உள்ள இடங்களிலும்‌ இவற்றைக்‌ காட்டு 
வது வழக்கம்‌. 


ஒரு நிலப்பொதியியல்‌ தலப்படலத்தைப்‌ புரிந்துகொள்ள 
வேண்டுமானால்‌ அந்த இடத்தில்‌ உள்ள புடைகூறுகள்‌ எவ்வாறு 
அங்குள்ள பலவகையான பாறை அடுக்குகளுடன்‌ இயைந்துள்ளன 
என்பதைக்‌ கற்பனை செய்து கொள்ளும்‌ ஆற்றல்‌ இருக்கவேண்டும்‌. 


படிவுகள்‌ சமகிடைவாட்டமாக இருக்குமானால்‌ தலப்படத்தில்‌ 
காட்டப்பட்டுள்ள முக்கியப்‌ பரப்புப்‌ பகுதியின்‌ நிறம்‌ மேற்பரப்‌ 
புக்கு வெகு அருகே உள்ள படலத்துக்கான நிறமாக இருக்க 
வேண்டும்‌. பழைய பாறைகளின்‌ பட்டைகள்‌ (௨1105) பள்ளத்‌ 
தாக்குகளின்‌ நெடுகிலும்‌ மட்டுமே காணப்படும்‌; இளைய பாறை 
களைக்‌ குறிக்கும்‌ இடங்கள்‌ நீர்ப்பிரிவு இடங்களில்‌ (water-sheds) 
மட்டுமே காட்டப்படும்‌. ர 


படிவு அடுக்குகளின்‌ விளிம்புகள்‌ புடைகூறுகளின்‌ சமஉயரக்‌ 
கோடுகளுக்கு இணையாக இருப்பதைக்‌ காணலாம்‌. 


படிவு அடுக்குகள்‌ செங்குத்தாக இருக்குமானால்‌ தலப்படத்தில்‌ 
காணப்படும்‌ வெளிப்புப்‌ பட்டைகள்‌ கிடை நீட்ட வாட்டத்துக்கு 


340 ்‌ பொது நிலப்பொதியியல்‌ 


இணையாக நீண்டிருக்கும்‌. அவற்றின்‌ அகலம்‌ அடுக்குகளின்‌ தடிப்‌ 
புக்குச்‌ சமமாக இருக்கும்‌. 

அடுக்குகள்‌ சாய்வாகப்‌ படிந்துள்ளபோது தலப்படத்தின்‌ 
காணப்படும்‌ பட்டைகள்‌, சாய்வுப்‌ பக்கத்தில்‌ முதிய படுகைகள்‌ 
மூதலாகவும்‌, இளைய படுகைகள்‌ அதனை அடுத்தவாறும்‌ அமைந்‌ 
இருக்கும்‌ (படம்‌ 113). 2 





படம்‌ 113. கிடை வாட்டமான (8) சற்றுச்‌ ன்ன (6) படுகைகளின்‌ 
பிழம்புருவப்‌ படங்கள்‌ 
படிவு அடுக்குகளின்‌ விளிம்புக்கும்‌ சம உயரக்‌ கோடுகளுக்கும்‌ 
உள்ள உறவு படுகைகளின்‌ சாய்வுக்‌ கோணத்துக்கும்‌,” நிலத்தின்‌ 
சாய்மானத்துக்கும்‌ சம்பந்தப்பட்டது. 





படம்‌ 114, பிழம்புருவப்‌ படங்கள்‌ 


௧-ஓடைக்கால்‌ பக்கம்‌ சரிந்துள்ள திசையிலேயே (அதைவிடச்‌ சற்றுக்‌ குறை 
வான கோணத்தில்‌) சாய்ந்துள்ள சாய்வுப்‌ படிவுகள்‌, 

ந-ஒடைக்கால்‌ பக்கம்‌ சாய்ந்துள்ள திசையிலேயே (அதைவிட அதிகமான) 
சாய்ந்துள்ள சாய்வுப்‌ படிவுகள்‌, 

௦ ஓடைக்கால்‌ பக்கமும்‌, படிவு அடுக்கும்‌ ஒரே திசையில்‌ சாய்ந்துள்ளன. 

படிவு அடுக்குகள்‌ நிலத்தின்‌ சாய்மானத்தின்‌ பக்கம்‌ சாய்ந்து 

வாறு இருக்குமானால்‌ ஆனால்‌ பின்னையதைவிடச்‌ (சற்றுக்குறைவான 
சாய்வை உடையதாக இருக்குமானால்‌) அல்லது. இரண்டும்‌ வெவ்‌ 
வேறு திசைகளில்‌ , சாய்ந்திருக்குமானால்‌, புடைகூறுகளின்‌ சம 
உயரக்‌ கோடுகளும்‌, அடுக்குகளின்‌ விளிம்புகளும்‌ ஒரே திசையில்‌ 
வரையப்பட்டிருக்கும்‌ (படம்‌ 114 &, ௦). அடுக்குகளின்‌ சாய்வு 
புடைகூறைவிட அதிகமாகச்‌ சாய்ந்திருக்குமானால்‌, புடைகூறின்‌ 
சமஉயரக்‌ கோடுகளும்‌ அடுக்கு விளிம்புகளும்‌ வெவ்வேறு திசை 
கனில்‌ வளைந்திருக்கும்‌ (படம்‌ 114 5). 


பாறை மாற்றியல்‌ 341 


தலப்‌ படத்தில்‌ மடிப்புகள்‌ வரையப்பட்டிருந்தர்ல்‌ மையத்தி 
லுள்ள படலத்தைக்‌ குறிக்கும்‌ நடுப்பட்டைக்குச்‌ சமச்சீர்மையான 
பட்டைகளாகக்‌ காட்சியளிக்கும்‌. ;மேல்முக மடிப்புக்கும்‌, கீழ்முக 
மடிப்புக்கும்‌ உள்ள வேற்றுமை அடுக்குகளின்‌ அமைப்பைப்‌ 
பொறுத்ததே. 


கீழ்முக மடிப்பில்‌ நடுப்பாகத்திலுள்ள பட்டை எல்லாவற்றை 
யும்விட இளைய பாறையைக்‌ குறிக்கும்‌ (படம்‌ 115௨); மேல்முக 
மடிப்பில்‌, இதற்கு மாறாக, இது எல்லாவற்றையும்விட முதிய 
பாறையைக்‌ குறிக்கும்‌ (படம்‌ 1155). 





படம்‌ 115. பிழம்புருவப்‌ படங்கள்‌; 
-கீழ்முக மடிப்பு; 0--மேல்முக மடிப்பு. 


.... தொடர்பு அற்றுப்போய்‌ உடைந்தவாறுள்ள பாறை அடுக்கு 
களைக்‌ காட்டும்‌ தலப்படத்தை ஆயும்போது, அடுக்குகளின்‌ இடை 
நீட்டத்தையும்‌ சாய்வுக்‌ கோணத்தையும்‌, நிலத்தின்‌ சாய்மானத்‌ 
தையும்‌ கருத்தில்‌ கொள்ள வேண்டும்‌ (படம்‌ 116). 





படம்‌ 116. கீழ்முகமடிப்பில்‌ உள்ள பிளவுப்‌ பெயர்ச்சியின்‌ பிழம்புருவப்‌ 
படங்கள்‌ 


8-பிளவுக்குமுன்‌ கீழ்முக மடிப்பு; ஸbபிளவுப்‌ பெயர்ச்சி; தேய்வுற்ற பிறகு 
யிளவுப்‌ பெயர்ச்சி, 


பாறை அடுக்குகள்‌ உடன்படாதவாறு (பnconformable 
படிவு விளிவு, இடையறவு) உள்ளபோது அவற்றின்‌ விளிம்புகள்‌ 


342 பொது நிலப்பொ தியியல்‌ : 


தலப்படத்தில்‌ ஒன்றையொன்று வெட்டியவாறு இருக்கும்‌; ஒரு 
தொகுப்பு மற்றொரு தொகுப்பை வெட்டியுள்ளது போல்‌ காணப்‌ 
படும்‌ (படம்‌ 1 17). 


1_—பேலியோ ஜீன்‌; 
2-மேல்‌ கார்பானிபரள்‌; 
3-௩டுக்கார்பானிபரஸ்‌ 
4 கீழ்கார்பானிபரஸ்‌; 
3அமேல்‌ டெவோனியன்‌ . 


° 

[1 
© 

9 





22 8592 EEX [ச 


படம்‌ 117. உடன்படாப்‌ படிவு அடுக்குகள்‌ 


நிலப்‌ பொதியியல்‌ தலப்படத்தில்‌ ஒரு படுகையையேகுறிக்கும்‌ 
வெளிப்புப்‌ பட்டையின்‌ உருவம்‌ அடிக்கடி பெரிதும்‌ மாறுபட்டுக்‌ 
கொண்டே இருக்கும்‌. வழக்கமாக இது படுகையின்‌ உண்மையான 
தடிப்பு மாறுபடுவதால்‌ ஏற்படுவதில்லை; ஆனால்‌, புடை .கூறுகள்‌ 
மாறுபடுவதாலும்‌, படுகையின்‌ சாய்வு மாறுவதாலும்‌ அவ்வாறு 
வெளிப்பு மாறுபட்டவாறு காணப்படுகின்றன. ஆகவே, ஒரு குறிப்‌ 
பிட்ட படுகையைக்‌ குறிக்கும்‌ ஒரு பட்டை அதன்‌ தோற்ற அகலத்‌ 
தைக்‌ குறிக்குமே தவிர உண்மை அகலத்தைக்‌ குறிக்காது. 
உண்மையான தடிப்பு ஒரே அளவாக உள்ள ஒரு சாய்மானத்தில்‌ 
சிறிதளவே சாய்ந்தவாறாக உள்ள ஒரு படுகையின்‌ தோற்ந்த்தடிப்பு 
(apparent thickness) சாய்வு செங்குத்தாக உள்ள சாய்மானத்தில்‌ 





படம்‌ 118. உண்மை (&) தோற்றம்‌ (0) தடிப்புகள்‌ 
உள்ளதைவிட அதிகமாக இருக்கும்‌. இதற்கு மாறாக, சாய்வுக்‌ 
கோணம்‌ சீராக உள்ளபோது சாய்வுக்‌ கோணம்‌ குறையும்‌ இடங்‌ 
களில்‌ தோற்றத்‌ தடிப்பு அதிகமாகக்‌ காணப்படும்‌ (படம்‌ 118). 


பாறை மாற்‌ றியல்‌ 348 


ஆய்வு நடத்திய பகுதியைப்‌ பற்றிய படிவு அடுக்க வெட்டுத்‌ 
தளப்படத்‌ தகவல்களை, அதாவது, அடுக்குகளின்‌ பாறைக்‌ 
கூட்டமைவு, நிலப்பொதியியல்‌ வரிசை (860068106), தடிப்பு, வயது 
ஆகியவற்றை அடுக்கியல்‌ தரண்படம்‌ போல்‌ காட்டவேண்டும்‌ 
(படம்‌ 119). ்‌ 


மஞ்சள்‌ டோனோறைட்‌, இதில்‌ . 

அர்தாகர்‌ சன்னமான பச்சைக்‌ . 
ப்‌ படலங்கள்‌ உள்ளன. 

மஞ்சள்‌, சாம்பல்‌ சு.மண்‌ 

மெல்லிய, சிவப்பு - சாம்பல்‌ 

பலல்கக்‌-களி 

கெட்டியான சாம்பல்‌ சு.மண்‌ 


மஞ்சள்‌ நிறம்‌, கெட்டுயானது; டுத்‌ 
தரம்ணிய்ளவு உடையது. அடியில்‌ 
அரிதாகக்‌ கூழாங்கல்‌ உடைய தறை- 
சரளை ம்பா உள்ளது 
கெட்டியான, சாமீபல்‌ நிறச்‌ சன்ன - 
மணல்‌ பாறை 


கருஞ்சாம்பல்‌ களிமண்‌ பாறை 





படம்‌ 119. கில அடுக்கியல்‌ தூண்‌ படம்‌ 


நிலப்பொதியியல்‌ வெட்டுத்தளப்படம்‌: இது பாறை அடுக்குகள்‌ 
எவ்வாறு உள்ளன என்று தெளிவாகக்‌ காட்டுகிறது. நிலப்பொதி 
யியல்‌ தலப்படங்களுடன்‌ வெட்டுத்தளப்‌ படங்களையும்‌ வரைவது 
வழக்கம்‌ (படம்‌ 120). 


இத்தகைய வெட்டுத்‌ தளப்படங்களின்‌ (ection) பொதுவான 
விதிகள்‌: 1. நிலப்‌ பொதியியல்‌ தலப்படத்தின்மேல்‌ ஒரு குறிப்‌ 


த்க்‌ பொது 'நிலப்பொதியியல்‌ 


பிட்ட திசையில்‌ 1-1! அல்லது &-& போன்ற குறியீடுகளை இருமுனை 
களிலும்‌ கொண்ட ஒரு கோட்டை வரைந்து கொள்ள வேண்டும்‌. 





படம்‌ 120, நிலப்பொதியியல்‌ விளக்கமுறை வெட்டுத்தளப்‌ படம்‌ 
ம, கி.மீ; 858--தெ. தெ. கி, 


2. வெட்டுத்‌ தளப்படத்துக்கு ஏற்ற ஓர்‌ அளவு அலகைத்‌ 
தேர்ந்தெடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. தலப்படத்தின்‌ நீள அளவு 
அலகும்‌ இதன்‌ அளவு அலகும்‌' ஒன்றாக இருப்பது வழக்கம்‌. 
படுசைகள்‌ மிகவும்‌ மெல்லியதாக இருக்கும்போது உயர அளவு 
அலகை அதிகமாக்க வேண்டும்‌. 


3. ஒரு தனித்தாளில்‌ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கோட்டில்‌ 
உள்ள உயரக்‌ குறியீடுகளைக்‌ தொண்டு நில மேற்கூறு வெட்டுத்‌ 
தளப்படத்தை வரைந்து கொள்ள வேண்டும்‌. இதைச்‌ சரியாகத்‌ 
திசையைக்‌ காட்டுமாறு வைப்பதற்கு ஏற்ப, இருமருங்கிலும்‌ வ-க௫. 
அல்லது தெ-மே. போன்ற குறிகளை இடவேண்டும்‌. 


4. நில மேற்கூறு வெட்டுத்தளப்‌ படத்தில்‌ நிலப்‌ பொதி 
யியல்‌ புள்ளி விவரங்களை எழுதவேண்டும்‌; படிவுகளின்‌ விளிம்பு 
களையும்‌ வரைய வேண்டும்‌ (படம்‌ 1277-0). 


5. பல்வேறு படிவு அடுக்குகளின்‌ வெளிப்புகளையும்‌ ஒப்பு 
நோக்குவதால்‌ அமைப்பைப்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. படுகைகள்‌ 


மடிக்கப்பட்டிருந்தால்‌, மடிப்புகளின்‌ மையத்தில்‌ ' உள்ள 
படலங்களை முதலில்‌ வரையலாம்‌. இதன்‌ பிறகு மற்றப்‌ படுகைகளை 
வரையலாம்‌. படுகைகளின்‌ நிலைமை, தடிப்புப்‌ போன்ற 


படிவுக்‌ கூறுகள்‌ தெரிந்திருந்தால்‌ அவற்றைக்‌ கொண்டு பக்கத்‌ 
தோற்றத்தை விளக்கமுறைப்‌ படமாக (8chematically) வரைந்து 
கொள்ளலாம்‌. பின்னைய நிலைமையில்‌ வெட்டுத்‌ தளப்படம்‌ 
முழுவதிலும்‌ ஒவ்வொரு படலத்தின்‌ உண்மைத்‌ தடிப்பும்‌ மாறாமல்‌. 
இருக்குமாறு படுகைச்‌ சாய்வைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கொள்ளலாம்‌ 


(படம்‌ 1271-0) 


பாறை மாற்றியல்‌ ௮45 


6. ஓவ்வொரு பக்கத்‌ தோற்றப்‌ படத்துக்கும்‌ குறிப்பிட்ட 
_நிறத்தையேர அல்லது கோட்டுக்‌ கிறுக்கல்‌ மூறையையோ தேர்ந்‌ 
தெடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


அக 7277 7 
5. று கீழ்‌ பெர்மியன்‌ 2[* *] ௩௫ கார்பானிபரஸ்‌ 
9125] மேல்‌ கார்பானிபரஸ்‌ 0 தி கீழ்‌ கார்பானிபாஸ்‌ 





வடம்‌ 121, நிலப்பொதியியல்‌ விளக்கமுறை வெட்டுத்தளப்‌ படத்தை வரையும்‌ முறை 
7. வெட்டுத்தளப்‌ படத்தில்‌ கையெழுத்திட வேண்டும்‌. 


நிலப்பொ தியியல்‌ தலப்படங்களையும்‌, வெட்டுத்தளப்‌ படங்‌ 
களையும்‌ கண்டதுமே புரிந்துகொள்ளும்‌ ஆற்றல்‌ இருந்தால்‌ ஒரு 
குறிப்பிட்ட நிலப்‌ பகுதியிலுள்ள நிலப்பொதியியல்‌ அமைப்‌ 
பையும்‌, அங்குள்ள பாறை வகைகளையும்‌, அந்த இடத்தின்‌ நிலப்‌ 
'பொதியியல்‌ வரலாற்றையும்‌ தெளிவாகக்‌ கற்பனைசெய்துகொள்ள 
உதவியாக இருக்கும்‌. 


கலைச்சொற்கள்‌ 


Abrasion 

Accessory mineral 
Active layer 
Alimentation region 
Alluvial fan 
Alluvial terrace 
Alluvium 
Amorphous state 
Amygdules 
Angular unconformity _ 
Anisotropic 

Anthra cite 0 
Anticline 
Anticlinorium 
Aphanitic structure 
Arenaceous rock 
Artesian well 
Atmosphere 
Avalanche 

“Axis of symmetry 
Azoic 


Barkhan 

Barysphere 

Base level of erosion 
Belt of cementation 


A 


அரிப்பு 

துணைக்‌ கனிமம்‌ 
இயக்கப்படலம்‌ 

நீர்‌ ஊட்டப்பகுதி 
ஆற்றடி வண்டல்‌ விரிறி 
ஆற்றரி மேடை 
ஆற்றடி வண்டல்‌ படிவு: 
படிம நிலை 
கண்ணடைவுகள்‌ 
கோணப்படிவு விளிவு 
மாறு குண 

அனல்மலி நிலக்கரி 
மேல்முக மடிப்பு 

பெரு மேல்முக மடிப்பு: 
புலனாகா அமைப்பு 
மணல்வயப்‌ பாறை 
ஆர்டீஷியன்‌ ணெறு 
காற்று மண்டலம்‌ 
பனிப்பாறை வீழ்ச்சி: 
சமச்சீர்மை அச்சு 
உயிரில்‌ காலம்‌ 


பிறை எக்கர்‌ 
வெப்பக்கோளம்‌ 
அரிப்புத்தடை மட்டம்‌ 
பிணைப்பியல்வயப்‌ பட்டை 


கலைச்சொற்கள்‌ 47 


‘- Benthos - கடலடி உயிர்‌ 
Biological weathering _— உயிரியல்‌ உகலியக்கம்‌ அல்லது” 
உயிர்ம உகலியக்கம்‌. 
-Biosphere _ உயிர்‌ மண்டலம்‌ 
‘Bog ore -- அழுவத்தாது, சதுப்பு நிலத்‌. 
தாது 
Boulders _ திரளைகள்‌ 
‘Brine _ உப்பு நீர்‌ 
Cc 
Caldera _ எரிமலைப்‌ பெருவாய்‌ ' 
Canyon - ஆழ்பள்ளத்தாக்கு ' 
Centre of symmetry _ சமச்சீர்மை மையம்‌ 
Chemical weathering _— வேதியியல்‌ உகலியக்கம்‌ 
- Clastic rocks _ நொறுங்கல்‌ பாறை 
Clay-marl _— சுதை களிமண்‌ 
Cleavage _ கனிமப்‌ பிளவு 
Coal _ நிலக்கரி 
—allochthonous _ இடம்‌ மாறிவந்தது 
—autochthonous _— ஒரே இடத்தில்‌ கடந்தது 
—brown _ பழுப்பு நிலக்கரி 
—peat - சக்கை நிலக்கரி 
Conchoidal fracture _ சங்கு முறிவு 
Concretions _ கணுத்திரள்கள்‌ 
Confining bed ட. உள்ளடக்குப்‌ படுகை 
Conglomerate _— உருள்கல்‌ பாறை 
Contact metamorphism -- தொடுபாறை மாற்றம்‌ 
Coral reef ர _ பவளத்திட்டு 
Corrasion _— காற்றரிப்பு 
* Crust of weathering _ உகலியக்கப்‌ பொருக்கு 
Cryosphere : _— வெண்பனி மண்டலம்‌ 
Crystals _ படிகங்கள்‌ 
Cyclone - சூறைக்காற்று 
ற 
Deflation -— தூசகல்வு 
Delta -- கழிமுகம்‌ 


Deluvium _ நீருகல்வுப்‌ படிவு 


448 பொது நிலப்பொ தியியல்‌ 


Denudation _— பாறைத்‌ தேய்வு 

‘Dia genesis _— இருமாற்ற ஆக்கம்‌ 
Diapir fold _— மணியுருவ மடிப்பு 
Differentation _ பிரிந்து படிதல்‌ 

Dip . _ சாய்வு 

Drinagé basin _ வடிநில பேசின்‌ 

Druse _ கொப்பறைப்‌ பொருக்கு 
Dune’ _ எக்கர்‌, மணல்மேடு 

B 2 

Earth quake _— நில அதிர்ச்சி 

.Eluvium _— நீங்கா உகலியக்கப்‌ பொருக்கு 
Endogenous process _ உள்ளாக்கச்‌ செயல்முறை 
Eolation _— காற்றியக்கம்‌ 
Epeirogenic _ கண்டம்‌ வளர்‌ 

Epicenire _ வெளிமையம்‌ 

Epizone £ _ வெளிப்பகுதி 

Epoch _— கால வகுப்பு 

Era . — பேரூழி 

Erosion _ அரிப்பு 
த Erratics — குந்து பாறைகள்‌ 
.Estuary _ கடல்‌ வாய்ப்பகுதி 
Exaration _ குழிவாக்கப்பட்ட தளம்‌ 
Exogenous process -- புறத்தோற்றச்‌ செயல்முறை 

ட 

Facies _— படிநிலை 

Fault _— பிளவு 

Fissure _— வெடிப்பு 

Fluvioglacial deposit _— நீர்‌-பனிப்படிவு 

Folding _ மடிப்பு 

Fracture ்‌ ௯. முறிவு 

Fumarole _ புகையும்‌ எரிமலை 

ன்‌ ௦ 

06௦007811௦ _ கண்டம்‌ வளர்கிளர்ச்சி 
“Geode _ நிறை பொந்து br 


“Geographical cycle _ புவியியல்‌ சுழல்‌ 


சுலைச்சொ ற்கள்‌ 
Geoid. 
Geological map 
Geosphere 
Géosyncline - 

* Geothermal gradient 
Geyser ‘‘ 

- 012018 
Graben 

Gravel 

Gorge 

Guide fossil 

. Gully 


‘ Hanging glacier 
Hightide 
Horst 
Humus, 


Hydrogeological map 


Hydrosphere 
Hydrostatic pressure 


Hydrothermal. deposit 


Hypocentre 


Infiltration 
Inland sea 
Interstratal water 
Intrusions 
Ionosphere 
Isostacy theory 
Isotropic 


Katamorphic 2026 
Kratogen 


34: 


புலியுரு 

நிலப்பொ தியியல்‌ தலப்படம்‌ 
புவிக்கோளம்‌ 

நிலமடிவு 

புவி வெப்ப ஏற்றம்‌ 
வெப்ப நீருற்று 
பனியாறு 

பிளவிடைப்‌ பள்ளம்‌ 
சரளைக்கல்‌ 

இடுக்குப்‌ பள்ளத்தாக்கு 
காட்டிப்‌ புதை படிவம்‌ 


ஓடைக்கால்‌ 


தொங்கு பனியாறு 


. உயர்‌ பொங்கோதம்‌ 


பிளவிடை மேடு 

மக்கல்‌ உரம்‌ 

நீர்‌ நிலப்பொதியியல்‌ வயத்‌ 
தலப்படம்‌ 

நீர்மண்டலம்‌ 

நிலை நீரியக்க அமுக்கம்‌ 

நீர்‌ வெப்பப்‌ படிவு 7 


'உள்‌ மையம்‌ 


ஊடு பரவல்‌ 5 
உள்நிலக்‌ கடல்‌ 


- அடுக்கிடை நீர்‌ 


உள்‌ நுழைவுகள்‌ 

மின்னணு மண்டலம்‌ 
நிலச்‌ சமன்பாட்டுக்‌ கொள்கை 
சம குண 


_ கட்டழிவியற்‌ பகுதி 


_— 


கேடய நிலம்‌ 


50 


‘Laudslide 
La-terite 

‘Lignite 
Limestone 

Line of strike 
‘Lithosphere 
Littoral sediments 
Loam 

Lustre 


‘Magma 
Mantle 
Map 
Marb'e 
Mar]. 


Mechanical weathering. 


Melonitisation 
Meridian 
Metamorphism 

—-contact 
—dynamic 
—kydrothermal 
—Pnenmatolytic 
—regional 

— thermal 

"Meteorite 

Mica 

Mineral 

Mineral hardness 

Mineralising agent 
- Monadrock . 
“Monoclinic system 
‘Moraine 

— ground 
—internal 
—lateral 


பொது திலப்பொதியியல்‌ 


_ நிலச்சரிவு. 

_ செம்பரல்‌ பாறை, சொறிக்கல்‌ 
_ பழுப்பு நிலக்கரி 

_. சண்ணப்பாறை 

_ கிடை நீட்டக்‌ கோடு 

_. கல்‌ மண்டலம்‌ 

அ கரை உகலோட்டப்‌ படிவு 

_— குறுமண்‌ 

_ மிளிர்வு 


_. மேக்மா, பாறைக்‌ குழம்பு 
_ போர்வை 


வ்‌ 


்‌. ௮ - தலப்படம்‌ 


_— சலவைக்கல்‌ 

_ சுதை மண்‌ 

_— பெளதிக உகலியக்கம்‌ 

_ அரைப்பியக்கம்‌ 

_ மெரிடியன்‌ 
_— பாறை மாற்றம்‌ 

_ தொடுபாறை மாற்றம்‌ 
_— இயக்கவியற்‌ பாறைமாற்றம்‌ 
_ நீர்‌ வெப்பப்‌ பாறைமாற்றம்‌ 
_ வாயுவயப்‌ பாறைமாற்றம்‌ 
௪. பெருந்தலப்‌ பாறைமாற்றம்‌ 
௪. வெப்பப்‌ பாறைமாற்றம்‌ 

_ உற்கம்‌ 

_ மைகா, அப்ரகம்‌ 

_— கனிமம்‌ 

_— கனிமக்‌ கடினஎண்‌ 

- கனிம ஊட்டச்‌ செயலி 

௮. ஒண்டிமலை 

--. ஒரு சாய்த்தொகுதி 

அ பனியாற்றுப்‌ பொதி 

_— தரை பனியாற்றுப்பொஜி 
_ உள்பொதி 

_ பக்கப்பொதி 


கலைச்சொற்கள்‌ 


Moraine, lower 
-—medial 
-—=termipal 


Native elements 
‘Neve 


‘Off-shore bar 
‘Ooze 
Ore mineral 


‘Organic weathering 


Orogenesis 
-Outwash plain 
-Oxbow lake 


Pelagic zone 
Percolation 
Permafrost 
Permeability 


Plane of symmetry 


Plankton 
Pneumatolysis 
-Porosity 
Pot-hole 
‘Proluvium 
.Psammitic rock 
.Psephitic rock 
.Pyroclastic rock 


iRapid 

Rare elements 
Refractory clay 
Regression 
Relief 


351 


அடிப்போஇ 
நடுப்பொதி 
கடைப்பொதி 


இயல்‌ தனிமங்கள்‌ 
தூள்‌ பனி 


கரை விலகு தடைக்கரை 
குழைசேறு ல 

தாதுக்‌ கனிமம்‌ 

உயிர்வய உகலியக்கம்‌ 
மலைவளர்‌ பிறழ்ச்சி 
பனியாற்றுப்‌ படிவுவெணி 
விடுவளை ஏரி 


ஆழ்கடல்‌ படிவுப்‌ பகுதி 
உள்‌ ஊறல்‌ 

நிலை பனி 

நீர்‌ நுழைமை 
சமச்சீர்தளம்‌ 

மிதக்கும்‌ கடலுயிரி 
வாயுவயப்‌ பாறை மாற்றம்‌ 
புரைமை 

முடுக்கர்‌ 

அடுக்கற்ற உகுபொருள்‌ 
மணல்‌ நிறை பாறை 
உருள்கல்‌ மூல மாற்றப்‌ பாறை 
நொறுங்கல்‌ எரி பாறை 


விரைவீ 

அரிய தனிமங்கள்‌ 
அனல்‌ பொறு களிமண்‌ 
கடல்‌ பின்வாங்கல்‌ 
யுடைகூறு 


352 


Relief, mature 
—old 
— youthful 
Reverse fault 
Rock fall 
Rocks 
—acid 
—arenaceous 
—basic 
—clastic 
—effusive 
—ferruginous 
—hypabyssal 
— metamorphic 
— pyroclastic 
—rudaceous 


—sedimentary 

—siliceous 

—ultrabasic 
Run off 


Sandstone 
Sapphire 

Sea quake 
Secretion 
Seismogram 
Seismographs 
Seismology 
Shelf 

Sink holes 
Snow-line 
Soils 

Solfatara 
Spatial lattice 
Specific gravity 
Splintery fracture 
Stalactite 


பொது நிலப்பொதியியன்‌ 


முதிர்ந்த புடைகூறு 
முதிய புடைகூறு 
இளமைப்‌ புடைகூறு 
எதிர்‌ பிளவுப்‌ பெயர்ச்சி 
பாறை வீழ்ச்சி 
பாறைகள்‌ 
அமிலப்‌ பாறை: 
மணல்வயப்‌ பாறை 
காரப்‌ பாறை 
நொறுங்கல்‌ பாறை 
வெளி உமிழ்‌ பாறை 
அயவயப்‌ பாறை 
இடை ஆழ்நிலைப்‌ பாறை 
மாற்றியியல்‌ வயப்பாறை 
எரியியல்‌ வயப்‌ பாறை 
திரளைவய அல்லது, 
உருள்கல்‌ நிறை பாறை 
படிவியல்‌ பாறை 
சிலிகாவயப்‌ பாறை 
மிகுகாரப்‌ பாறை 
வடிநீர்‌ ்‌ 


மணற்‌ பாறை 
நீலமணிக்கல்‌ 

கடல்‌ நில அதிர்ச்சி 
சுரப்புகள்‌ 

நில அதிர்ச்சிப்‌ படம்‌ 
நில அதிர்ச்சிப்‌ பொறி 
நில அதிர்ச்சிஇயல்‌ 
கண்டத்‌ திட்டு 

புகை குழி, உள்வீழ்குழி 
வெண்பனி மட்டம்‌ 
மண்கள்‌ 

கந்தக எரிமலை 

வெளித்‌ தட்டியமைப்பு 
அடர்வெண் 

சுள்ளி முறிவு 

கல்‌ விமுது 


கலைச்சொற்கள்‌ 


Stalagmite 
Stratosphere 
Streak 
Strike 
Structure 
Swallow hole 
“ Swamp 
Swash 
Suffusion 
உ Syncline 
Synclinorium 


Talus 
Tectonic forces 
Texture 
Thalassocratic 
_ Talweg 
Thrust 
Tide 
Trace element 
Transgression 
Troposphere 
Trough fault 
Tsunamis 
Tufa 


Unconformity 


Vadose water 
Varved clay 


Vein 
Volcanism 


1 23 


353 


கல்‌ புற்று 

வளியடுக்கு மண்டலம்‌ 
தூள்‌ நிறம்‌ (கனிம) 
கிடை நீட்டம்‌ 
அமைப்பு 

விழுங்கு குழி 
அழுவம்‌, சதுப்பு நிலம்‌ 
அலம்பு நீர்‌ 

நிலநீரின்‌ அழிவு வேலை 
கீழ்முக மடிப்பு 
பெருங்கீழ்முக மடிப்பு 


மலையடி. உகல்‌ 

புவிப்‌ பிறழ்ச்சி விசை 
நுண்‌ இழைமை 

கடல்‌ வளர்‌ கிளர்ச்சி 
நடுத்தாக்கு 

முறிவுப்‌ பெயர்ச்சி, உந்தல்‌ 
பொங்கோதம்‌ 

இம்மித்‌ தனிமம்‌ 

கடல்‌ கோப்பு 

அடிவளி மண்டலம்‌ 
பள்ளப்‌ பிளவுப்‌ பெயர்ச்சி 
அதிர்கடல்‌ அலை 

ஊற்றுச்‌ சுண்ணப்‌ பாறை 


படிவு விளிவு 


நிலையா நிலநீர்‌ 
படலக்‌ களிப்படிவு 
்‌ (கால வரிகளையுடைய) 
தாரை 
எரியியக்கம்‌ 


௮௧4: 


Waste mantle 
Waterfalls 
Watertable 
Water 
—ground 
—magmatic 
—50il 
—subsoil 
—vadose 
—young 
Wave-cut terrace 
Weathering 


Zoic 


பொ து நிலப்பொதியியல்‌ 


கழிவுப்‌ போர்வை 
நீர்வீழ்ச்சி 


நிலநீர்‌ மட்டம்‌ 


அடிமண்‌ நீர்‌ 
நிலையா நிலநீர்‌ 
இளைய நிலநீர்‌ 
அலை அறி தளம்‌ 
உகலியக்கம்‌ 


உயிர்க்கால 


பெயர்க்குறிப்பகராதி 


அம்பார்ட்சும்‌ யான்‌, V.A., 11 


அர்ஹீனியஸ்‌, 224 
ஆர்க்கேஞ்சல்ஸ்கி, &., 333 
ஓப்ருசெவ்‌, ¥., 331 
ஓமெல்யான்ஸ்க, ¥., 59. 
காண்ட்‌, இம்மான்யுவல்‌, 7 
கார்பின்ஸ்கி, A., 338 
காலெஸ்னிக்‌. 5., 60, 212 
கோபர்‌, லியோபோல்டு, 330 
கோமரோவ்‌, V., 272 
கோரியாலி, கேஸ்பார்டு கஸ்‌ 
டாவ்‌ டி, 52 
கோலிட்சின்‌, V.V., 281 
கோன்ராடி, 8., 272 
ச்ராஷ்யெனின்னிகோவ்‌, 
8., 272 
க்ளோபின்‌, V., 324 
சூயஸ்‌, எட்வர்ட்‌, 330 
சோலோவ்யோவ்‌, 5., 214 
ஜாலி, ஜான்‌, 333 
ஜாலி, பிலிப்‌ஃபான்‌, 19 
ஜாவாரிட்ஸ்க, A., 272 
உட்டன்‌, க்ளோன்ஸ்‌ 
எட்வார்டு, 330 
டானா, ஜேம்ஸ்‌ ட்வைட்‌, 329 


டோகுசாயேவ்‌, வாசிலி, 139 
டோல்ஸ்டிகின்‌, N., 199 
நீநாட்கேவிச்‌, K.A., 324 
பியரிலாப்லாஸ்‌, 8 
ஃபெசெங்க்கோவ்‌, V.G., 11 
பெர்ட்ராண்ட்‌, மார்செல்‌ 
அலெக்சாண்டர்‌, 330 
பெலோவ்சேர்வ்‌, 332, 335 
போகெலோபோ, Ké., 333 
போக்டாலேவிச்‌, K., 272 
போமாண்ட்‌, எலி டி, 329 
ரைட்‌, ஹேரிஃபீல்டிங்‌, 329 
லூகாஷெவிச்‌, 1., 220 - 


வெர்னாட்ஸ்கி, *.]., 58, 60, 
137, 198 


வில்லியம்ஸ்‌, வாசிலி, 139 
வெகினர்‌, ஆல்‌ஃரெட்‌ 

லோதர்‌, 332 
வோயீகோவ்‌, A., 56 
ஸ்மிட்‌, 0.3., 10 


. ஷான்ஸெவ்‌, £.V., 1738 


ஷோகால்ஸ்கி, Y.K., 44 
ஹாவாவ்க்‌, 1., 829 
லைம்‌, ஆல்பர்ட்‌, 329 


.பொருள்குறிப்பகராதி 


அ 


அசூரைட்‌, 93 

அதிர்கடல்‌ அலை, 288 
அடர்வெண்‌, 78, 79 
அடிப்பொதி, 217 
அடிமண்நீர்‌, 190 
அடிவளிமண்டலம்‌, 31 
அட்லான்டிக்‌ மாக்கடல்‌, 45 
அடுக்கற்ற உகுபெொருள்‌, 184 
அடுக்கிடை நிலநீர்‌, 193, 195 
அமிலப்பாறை 106, 110, 114 
அமில லாவா, 265 
அமேசானைட்‌, 101 
அமைப்பு, 104 \ ச 
அயஆக்சைடு, 127 
அயபுரோட்டாக்சைடு, 127 
அயவயக்‌ கசிவு அடை, 127 
அயவயப்பாறை, 127 
அரகோனைட்‌, 92 

அரிப்பு, 164, 226 
அரிப்புத்தடை மட்டம்‌, 164 
அரிப்புத்தளம்‌, 181 

அரிப்பு வளைவு, 181 

அரிய தனிமங்கள்‌, 64 
அரைப்பியக்கம்‌, 320 
அரோரா, 31 

அலம்பு நீர்‌, 51 
அலுமினோசிலிகேட்‌, 96, 102 
அலைஅரிமேடை, 229 
அழுவத்தாது, 252 

அழுவம்‌, 243 

. அனல்பொறுகளி, 123 
.அனல்மலி நிலக்கரி, 128, 253 
அனார்த்தோகிளேஸ்‌, 101 


அன்ஹைட்ரைட்‌, 95 


ஆ 


ஆகைட்‌, 97 
ஆக்சைடுகள்‌, 86 
ஆண்ுசைட்‌, 109, 115 
ஆப்பிள்டன்‌ படலம்‌, 35 
ஆப்சிடியன்‌, 116 
ஆம்பிபோல்‌, 97 
ஆர்க்கேயன்‌ பேரூழி, 424 
ஆர்க்டிக்‌ மாக்கடல்‌, 44 
ஆர்டீசியன்‌, 194 
ஆர்த்தோகிளேஸ்‌, 101 
ஆர்த்தோ நைஸ்‌, 120 
ஆல்கலி பாறைகள்‌, 113 
ஆல்பைட்‌, 702 
ஆல்ப்ஸ்‌ மடிப்பு, 277, 314 
ஆலிவீன்‌, 96 
ஆழ்கடல்‌ படிவுப்‌ பகுதி, 226 
ஆழ்கடல்‌ படிவுகள்‌, 234 
ஆழ்நுழைவுப்‌ பாறை, 255 
ஆற்றடி வண்டல்‌ படிவு, 173: 
ஆற்றடி விசிறி, 171, 184 
ஆற்றுக்‌ கூழாங்கற்கள்‌, 120 
ஆற்றுப்படுகை அரிப்பு, 170 
ஆற்றுப்‌ பள்ளத்தாக்குக்‌ 
கவர்வு, 165 
ஆற்று வடிநில அமைப்பு, 177 
ஆறுகள்‌, 56 
ஆஸ்பால்ட்‌, 129 


இ 
இடுக்குப்‌ பள்ளத்தாக்கு, 182 


பொருள்குறிப்பகராதி 


' இணையறவு, 292 

இந்திய மாக்கடல்‌, 46 

இரட்டைக்‌ கிரேனைட்‌, 114 

இரத்தினம்‌, 90 

இருபக்க இப்பிவகை, 60 

இரு மாற்ற ஆக்கம்‌, 275 

இம்மித்‌ தனிமங்கள்‌, 64 
மை மயிர்வய மூலமுதல்‌ 
உயிரி, 61 

இயக்கப்படலம்‌, 198 

இயக்க இயல்‌ பாறை 
மாற்றம்‌, 318 

இயல்‌ தனிமங்கள்‌, 64, 80 

இயல்‌ தனிமப்‌ பிளேட்டினம்‌, 
111 

இரும்பு களொன்ஸ்‌, 88 


உ 


உகலியக்கப்‌ பொருக்கு, 63, 138 

உகலியக்கம்‌, 134 

உந்தல்‌, 296 

உபலம்‌, 87 

உப்பு நீர்கள்‌, 190, 244 

உருட்கல்‌ நிறை, 120 

உருட்கல்‌ பாறை, 117 

அயர்நீர்மட்டம்‌, 170 

உயர்‌ பொங்கோதம்‌, 227 

உயிர்‌ ஆக்கப்‌ பாறை, 118, 123 

அயிர்க்கால, 60 

உயிர்‌ துவக்கக்‌ காலம்‌, 325 

உயிர்ம உகலியக்கம்‌, 137 

உயிர்‌ மண்டலம்‌, 58, 63 

உயிர்‌ துவக்கப்‌ பேரூழி, 325 

உயிரியல்‌, உயிர்ம 
உகலியக்கம்‌, 137 

உயிரில்‌ காலம்‌, 59 

உலக மாக்கடல்‌, 45 

உலர்‌ கழிமுகம்‌, 184, 185 

உலோக மிளிர்வு, 73 

உவர்‌ மண்கள்‌, 146 

உழைமண்‌, 123 

உள்ஊறல்‌, 187, 188 

உள்நிலக்‌ கடல்‌, 46 

உள்நுழை தணலியக்கம்‌, 256 

உள்நுழை படலங்கள்‌, 258 

உள்நுழைவுகள்‌, 256: 

உள்‌ நுழை பாறை, 105, 255 


357 


உள்‌ மையம்‌, 280 
உள்ளடக்குப்‌ படுகை, 193: 
உள்ளாக்கச்‌ செயல்முறை, 254 
உற்கம்‌, 15 


ஊழிக்‌ காலம்‌, 325 

ஊழிப்பிரிவு, 325 

ஊற்றுச்‌ சுண்ணப்‌ 
பாறை, 125, 207 


எ 


எக்கர்‌, 755 

எதிர்‌ சூறைக்காற்று, 36 

எதிர்‌ பிளவுப்‌ பெயர்ச்சி, 293 

சாதிர்வெளி மையம்‌, 283 

எரிமலை, 262 

எரிமலைக்‌ கண்ணாடி, 116 

எரிமலைகளின்‌ பாகுபாடு, 267 

எரிமலைக்‌ குண்டு, 116, 264 

எரிமலைச்சாம்பல்‌, 115, 116, 
263 

எரிமலை நில அதிர்ச்சி, 276 

எரிமலை மணல்‌, 115, 237, 263 

எரிமலை மண்‌, 237 

எரிமலை லாவா, 265 

எரிமலைவாய்‌, 261 

எரிமலை வாயு, 264 

எரியும்‌ களிப்பாறை, 129 

எரியும்‌ கனிப்பொருள்‌, 60, 128 

எரியியக்கம்‌, 258 . 

எஸ்கர்‌, 222 


ஏ 


ஏரிகள்‌, 55, 240. 252 

_பனியியல்‌ ஏ., 221 

விடுவளை ஏ., 172 

ஏரியின்‌ உவர்ப்புத்‌ தன்மை, 241 

ஏறுவரிசை, நிலக்கவர்வுவகை-- 
படிவு, 239 

ஏண்டிகோரைட்‌, 99 

ஏன்டிக்ளைசெஸ்‌, 315 


8 
ஓஸ்லாண்டு ஸ்பார்‌, 91 


358 


ஒ 


- ஒண்டிமலை, 179 
ஒருசாய்வய, 70 : 

ஒரே கனிமப்‌ பாறை, 103 
ஒளிபுகும்‌ தன்மை, 74 
'ஒளியியைபு ஆக்கம்‌, 138 


ஓ 
ஓஜோகெரைட்‌, 129. 
ஓடைக்கால்‌, 164 
ஓபோகா, 126 


க்‌ 

க்ராசோவ்ஸ்கி நீர்க்கோளகை, 
17 

க்ரிடேஷியஸ்‌ காலம்‌, 327 

க்ரோபெஸீமா, 20 

க்ளாகோனைட்‌, 100 

க்ளோரைட்‌, 100 

க்ளோரைட்‌ சிலேட்‌, 121 


கடலடி உயிர்‌, 62 
கடல்‌ ஊமத்தை, 60 
கடல்‌ கூழாங்கல்‌, 120 
கடல்‌ கோப்பு, 231, 289 
கடல்நீரின்‌ கூட்டமைவு, 48 
கடல்‌ நீரோட்டம்‌, 52, 233 
கடல்‌ நில அதிர்ச்சி, 288 
கடல்‌ பள்ளம்‌, 46 

கடல்‌ பாய்‌, 60 

கடல்‌ பின்வாங்கல்‌, 289 
கடை பொதி, 219 

கடல்‌ வளர்‌ கிளர்ச்சி, 330 
கடல்‌ வாய்ப்‌ பகுதி, 177 
கடின நிலக்கரி, 252, 253 
கண்டச்‌ சரிவுப்‌ பகுதி, 227 
-கண்ணடைவுகள்‌, 71 
கண்டத்திட்டு, 226, 227 
கண்டப்‌ பனியாறு, 215 
கண்டம்‌ வளர்‌, 330 
கணுத்திரள்கள்‌, 71 

கந்தக எரிமலை, 265 
கந்தகம்‌, 81, 252 

கரிவயப்‌ பாறை, 124 


~ 


பொது நிலப்பொதியியல்‌ 


கரீஜ்‌, 208 

கரை உகலோட்டப்‌ படிவு, 233. 
கரை உகலோட்டம்‌, 227 
கரைப்பு, 247 
கரைவிலகு தடைக்‌ கரை, 233 
கரை விளிம்புக்‌ கடல்‌, 45 
கலப்புத்‌ தளம்‌, 181 

கலீனா, 84 

கல்புற்று, 125, 206 
கல்மண்டலம்‌, 20, 63, 117 
கல்விழுது, 125,206 
களிப்பாறை, 123 

களிமண்‌, 238 

ஆழ்கடல்‌ சிவப்பு, 238 
_எரிமலை வய, 237 

சிவப்பு, 227 

நீலம்‌, 236 


. _ பச்சை, 2387 


பவள, 237 

களிமண்‌ பாறைகள்‌, 130 
கழிவுப்‌ போர்வை, 148 
கழிமுகம்‌, 177 


. கனிம ஊட்டச்‌ செயலிகள்‌, 106 


கனிம, கடின எண்‌ 77, 78 
கனிமங்கள்‌, 65 
-ஒளிகசியும்‌, 74 
_—ஒளிபுகா, 74 
ஒளிபுகும்‌, 74 
தூது, 256 
துணை, 104 
-பாரறை ஆக்கு, 104 
கனிமத்‌ தலப்படம்‌, 3387 
கனிமப்‌ பிளவு, 75 
கனிம மெழுகு, 129 


கா 


காட்டிப்‌ புதைபடிவம்‌, 324 
காண்ட்‌-லாப்‌ லாஸ்‌ நெபுலாக்‌ 
கோட்பாடு, 329 
காந்தச்‌ சாய்வு, 23 
காந்தப்‌ பிறழ்ச்சி, 23 
காந்தப்‌ புயல்கள்‌, 23, 284 
காத்த மெரிடியன்‌, 22 
காந்த விலக்கம்‌, 23 
காரப்‌ பாறைகள்‌, 
105, 106, 111 
கார லாவா, 265 


பொருள்குறிப்பகராதி 


கார்பன்‌-டை-ஆக்சைடு 
எரிமலை, 265 

கார்பானிபரஸ்‌ காலம்‌, 341 

கர்ர்போனேட்டுகள்‌, 90 

கார்ஸ்ட்‌, 201 

ஊற்று, 201, 202 

குகை, 203 

- நிலம்‌, 201 

காலம்‌, 325 

கால வகுப்பு, 325 

கால வரிக்‌ களிப்படிவு, 323 

கால்டீரா (எரிமலைப்‌ க 
பெருவாய்‌), 262 

காற்றரிப்பு, 161 

காற்று அலைகள்‌, 227 

காற்று மண்டலம்‌, 31, 32 


கி 


திடைநீட்டக்கோடு, 301 
கிராஃபிக்‌ கிரேனைட்‌, 115 
கிராபைட்‌, 80 
இிரேனைட்‌, 114 
கிரேனைட்‌ மேக்மா, 
கிரைசன்‌, 123 
கிரைசோடைல்‌ கல்நார்‌, 99 
கிரைசோலைட்‌ , 97 


கீ 
8 : 
கீழ்முக மடிப்பு, 298 


256, 319 


கு 


குந்து பாறைகள்‌, 228 
குருவிந்தம்‌, 90 
குவார்டர்னரி காலம்‌, 326 
குவார்டர்னரி பனியுகம்‌, 223 
குவார்ட்‌ சைட்‌, 132 
குவார்ட்ஸ்‌, 86 
குவார்ட்ஸ்‌ டையோரைட்‌, 112 
குவார்ட்ஸ்‌ பார்பைரி, 115 
குழி பனியாறு, 213 
குழிவாக்கப்பட்ட தளம்‌, 217 
குழைசேறு, 238 
குறு அச்சு மடிப்பு, 299 
குறுமண்‌, 122, 123 
குறை சூழ்நிலைப்‌ பாறை, 105 


359 
குறை-நீர்‌-நுழைபாறை, 185 
குறை-ஹைட்ரேட்‌, 95 


கூ 


கூழாங்கல்‌, 120 


கெ 


கெய்ஜ்‌, 248 

கெய்சரைட்‌, 208 

கெயோலின்‌, 123 

கெயோலினைட்‌, 100, 123 

கென்னலி--ஹெவிசைடு 
படலம்‌, 34 


கே 


கேடயநிலம்‌, 315 

கேடயம்‌, 330 

கேப்ரோ, 111 

கேலிடோனியன்‌ மடிப்பு, 314 

கேல்சைட்‌, 91, 124 

கேன்யான்‌, ஆழ்பள்ளத்‌ 
தாக்கு, 182 


கொ 


கொப்பரைப்‌ பொருக்கு, 71 
கொக்கீனா, 124 


கோ 


கோணப்படிவு விளிவு, 292 


௪ 


சங்கு முறிவு, 75 
சட்டு, 131 


சமகுண, 65 

சமச்£ீர்தளம்‌, 67 

சமச்சீர்மை அச்சு, 67 

சமச்சீர்மை மையம்‌ 68 

சரளைக்கல்‌, 117, 120 

சராசரி (நடுத்தர) தணற்‌ 
பாறை, 105, 108, 112 
சரியீட்டு நீரோட்டம்‌, 51: 

சலவைக்கல்‌, 132 

சன்ன நொறுங்கல்‌ பாறை, 119 


860 


சர்பெண்டைன்‌, 99 
சல்பேட்டுகள்‌, .94, 250 
சல்பேட்டுப்‌ பாறைகள்‌, 127 
சல்பைடுகள்‌, 83, 250 ன்‌ 


சா 


சாக்‌, 124 

சாம்பல்‌ காட்டு மண்‌, 145, 146 
சாம்பல்‌ மண்‌, 147 
சால்கோபைரைட்‌, 84 
சால்சிடொனி, 87 

சாய்வுக்‌ காந்தமுள்‌ கருவி, 301 
சாய்வுக்‌ கோணம்‌, 201 
சாய்வுத்‌ திசை, 301 

சாய்வு மானி, 285 


சி 


சிவப்பு இரும்புத்‌ தாது, 88 
சிவப்பு மண்‌, 228 

சிறு கார்ஸ்ட்‌, 204 

இமும்‌, 155 

சிடரைட்‌, 93 

சர்க்‌, 211 

சிலிகான்‌, 86, 96 

சிலிகா கசிவு ஆடை, 126 
சிலிகா வய, 256 
சிலிகாவயப்‌ பாறைகள்‌, 126 
சிலிகேட்‌, 95 

சில்வைட்‌, 85 

சினிக்ளை லெஸ்‌, 315 


சீ 


சீரற்ற கனிமப்பிளவு, 76 


சீரற்ற முறிவு, 76 
சீரான கனிமப்பிளவு, 75 


௬ 


சுகந்திக்கல்‌, 87 

சுண்ண ஆல்கா, 60 

சுண்ணக்‌ களி, 123 

சுண்ணச்‌ சோடிய பெல்ஸ்‌ 
பார்‌, 102 

'சுண்ணப்பாழறை, 124 

சுதைமண்‌, 249 


பொது நிலப்பொதியியல்‌ 


சுரப்புகள்‌, 71 

சுருங்குதல்‌ கோட்பாடு, 329 
சுள்ளி முறிவு, 75 

சுனாமி, நில அதிர்ச்சி, 288 


கூ 
சூரிய உப்பு, 85 
சூறைக்காற்று, 36 

செ 


செம்மண்கள்‌, 147 
செர்‌ னோஜெம்‌, 145 
செவ்வகத்‌ தொகுதி, 70 


“செஸ்ட்நட்‌ மண்கள்‌, 146 


செலீனைட்‌, 94, 127 
செனோ ஜோயிக்‌, 325, 326 
சே 


சேப்‌ ரோ பெல்‌, 243, 252 
சேனிடீன்‌, 113 


சை 


சைசஸ்‌, 56, 242 
சையனைட்‌, 1138 
சையாலிக்‌ ஓடு, 20 


ஜா 
ஜாஸ்பர்‌, 132 

ஜி 
ஜிப்சம்‌, 94, 127 


, ட 
ட்ரிபோலைட்‌, 12 
ட்ரேக்கைட்‌, 11 
ட்ரையாசிக்‌, 327 
ட 
டஃப்‌ஃபிடே, 264 
டா 
டால்க்‌, 99 
டால்க்‌ சட்டு, 13 1 


பொருள்குறிப்பகரா தி 
டெ 
டெர்ரா ரோஸா, 147 


டி 
டுயனைட்‌, 111 
டை 


டைக்‌, 258 

டையாடம்‌, 60, 61 
டையாடோமைட்‌, 126 
டையாபேஸ்‌, 112 
டையோரைட்‌, 109, 112 


டோ 


டோலோமைட்‌, 93, 125 
"டோலோமைட்‌ வய 
மாக்கல்‌, 249 


த 


திர்‌, 158 

தங்கம்‌, 82 

தரை பனியாற்றுப்‌ பொதி, 217 

தரையீன்‌ படிவு, 227 - 

தலப்‌ படங்கள்‌, 337 

-கனிமவய-த, 337 

நில அதிர்ச்சி-த, 284 

_நிலநீர்‌-நிலப்பொ தியியல்‌ 
வய, 337 

நிலப்‌ பிறழ்ச்சி-த., 337 

நிலப்‌ பொதியியல்‌ 
வய-த., 337 

பாறை வய-த., 337 

தணற்‌ பாறை இயக்கம்‌, 255 

அள அரிப்பு, 162 

தளங்கள்‌, 181 

_அரிப்பு-த., 181. 

_—அலைஅரி-த., 829 

_—ஆற்றடி-த., 181 

_கலப்பு-த., 181 

தளிர்‌ வடிவப்‌ படிவு, 208, 249 


தா 
தாதுக்‌ கனிமங்கள்‌, 256 


தாரை, 258. 
தாழ்‌ பொங்கோதம்‌, 231 


த 361 


திசைக்குத்‌ திசை குணம்‌ 
மாறும்‌, 65 1 

திட்டுப்‌ படிவுகள்‌, 234, 235 

திண்ணிய சுண்ணப்‌ பாறை, 125 

திண்ணிய நுண்‌ இழைமை, 106 

திப்பைகள்‌, 130 

திரள்படிக அமைப்பு, 106 

திரளை, 120 

இரளைக்‌ குறுமண்‌, 123 


து 


துடிப்புக்‌ கோட்பாடு, 331 
துணைக்‌ கனிமம்‌, 704 
துளைவாய்‌, 261 


தூ 


தூசகல்வு, 750, 778 
தூசகல்வுக்‌ குகை, 153 
தூள்‌ நிறம்‌, 73 


தொ 


தொகுதி, 325 

தொங்கு பனியாறு, 213 

தொடுபாறை மாற்றம்‌, 319 

தொப்பிப்‌ பனிக்‌ கட்டி 
யரறு, 215 


நடுத்தரக்‌ கனிமப்‌ பிளவு, 75 
நடுநீர்கள்‌, 193 
நடுப்பொதி, 218 


நி 


நிக்‌.--அயம்‌, 21 

நிக்‌.--௮ய.--9லி.--மெக்‌., 20 

நியோஜீன்‌ காலம்‌, 327 

நில அடுக்யெல்‌ படிவு விளிவு, 
292 

நில அடுக்கியல்‌ வயது குறியீடு, 
338 

நில அதிர்ச்சி, 276 

நில அதிர்ச்சித்‌ தலப்படம்‌, 281 


262 

நில அதிர்ச்சிப்‌ படம்‌, 280 

நில அதிர்ச்சிப்‌ பொறி, 280 

நில அதிர்‌ ச்சியியல்‌, 276 

நிலக்கரி, 128, 252 

நிலக்‌ கவர்ச்சி விசை, 18 

“நிலக்‌ கழிவு, சிதைவு, 120 

நிலச்‌ சமன்பாட்டுக்‌ கொள்கை, 
230 

நிலச்சரிவு, 20.4. 

நிலநீர்‌, 185, 187, 190 

நிலநீர்‌ மட்டம்‌, 190, 251 

நிலநீர்‌-நிலப்‌ பொதியியல்‌ 
தலப்படம்‌, 3387 

நிலநீரின்‌ அழிவு வேலை, 200 

நிலநீர்‌ லேக்‌ கோலித்‌, 199 

நிலப்‌ பொதியியல்‌ காலம்‌, 
325, 326 

நிலப்‌ பொதியியல்‌ தலப்படம்‌, 
343 

நிலமடிவு, 314, 315, 316, 330 

நிலை பனி, 198 

நிலை பனியடி நிலநீர்‌, 199 

நிலையா நிலநீர்‌, 189 

நிலை நீரியக்க அமுக்கம்‌, 
255, 320 

நிற அலகு, 338 

நிறை பொந்து, 71, 249 


~ 


பி 


நீங்கா உகலியக்கப்‌ பொருக்கு, 
128 

நீந்து உயிர்‌, 62 

நீர்‌, 190 - 

—அடுக்கிடை நீ, 192, 195 

- இளைய நீ., 188, 189 

உயர்‌ நீ., 170 

ழ்‌ ஊறும்‌ நீ., 294 

_உஎழ்மண்‌ நீ, 190 

—தரையடி நீ, 185 

_நீலநீர்‌, 190 

--நிலைபனி மேல்நீர்‌, 199 

நிலைபனியிடை நீர்‌, 199: 

நிலையா நிலநீர்‌, .189 

_ மண்‌ நீர்‌, 190 

-மேக்மா வயநீர்‌, 189 

நீர்‌ ஊட்டப்‌ பகுதி, 194 





பொது நிலப்பொதியியல்‌ 


நீர்‌ எதிர்க்கும்‌ படுகை, 190 

நீர்‌ எதிர்க்கும்‌ பாறை, 185 

நீர்‌ எதிர்க்கும்‌ கூரை, 194 

நீர்‌ கெரீள்‌ அளவு, 186 , 

நீர்‌ நுழைமை, 185 

நீர்‌ பனிப்‌ படிவுகள்‌, 220 

நீர்‌ மண்டலம்‌, . 80, 32, 44 

நீர்‌ விடாப்‌ பாறை, 185 

நீர்வீழ்ச்சி, 169, 178 ' 

நீர்‌-வெப்பப்படிவு, 208 

வ பாறை மாற்றம்‌, 

நீராவி உறைவு, 188 

நீருகல்வு படிவு, 163 

நீலக்கல்‌, 90 

நீலக்களிமண்‌, 236 

நீள்வாட்டக்‌ குறுக்குத்‌ தோற்‌ 
றம்‌, 164, 178 


நு - 
நுண்‌ இழைமை, 104 
நுண்‌ நொறுங்கல்‌ பாறை, 

119, 723 
நுழைமை உடைய பாறை, 185 
நுரைக்கல்‌, பியூமிஸ்‌, 116 i 


நெ 


நெடுக்கு அதிர்ச்சிகள்‌, 282 
நெபிலீன்‌, 103 

நெபிலீன்‌ சையனைட்‌, 114 
நெவே, தூள்பனி, 215 


“நைஸ்‌, 140 


நொ 


நொறுங்கல்‌ பாறை, 119, 180 
நொறுங்கல்‌ எரிபாறைகள்‌, 116 


ப்‌ 
ப்ரெக்ஷியா, 120 


ய 


ம்க்கும்‌ பொதி, 217, 218 


பக்க வாட்ட அரிப்பு, 171 


-பொருள்குறிப்பகரா தி 


பச்சைக்‌ களிமண்‌, 237 

பசிபிக்‌ மாக்கடல்‌, 45 

படலத்‌ தாரை, 258 

படிகங்கள்‌, 67 

படிக நிலை, 66 

படிகப்‌ பளிங்கு, 86 

படிக முகம்‌, 67 

படிகவயச்‌ சட்டுகள்‌, 127 * 

படிகவய டோலமைட்‌, 128 

படிக விளிம்பு, 67 

படிநிலை, 239 

படிம அமைப்பு, 106 

படிமநிலை, 65 

படிவு அடுக்கு வளைவு, 300 

படிவுகள்‌, 234 

ஆழ்கடல்‌ ப. 235 

கரை உகல்வய ப. 234 

--குறை---ஆழ, 234 

படிவுப்‌ பாறைகள்‌, 104, 117 

பரல்‌ செறிவுகள்‌, மீன்‌ முட்‌ 
டைத்‌ திரள்‌, 71 

பருவெட்டான (மணிவய) 
பனிக்கட்டி, 215 

பல்கனிமப்‌ பாறை, 104 

பவளக்‌ களிமண்‌, 238 

பவளத்திட்டு, 235 ப 

பவள மணல்‌, 237 

பவளம்‌, 60 

பழுப்பு இரும்புத்‌ தாது, 89 

பழுப்பு நிலக்கரி, 128, 252 

பழுப்பு மண்‌, 147 

பழைய வகை, 110 

பள்ளத்தாக்குப்‌ பனியாறு, 213 

பள்ளப்‌ பிளவுப்‌ பெயர்ச்சி, 294 

பனிப்பாறை வீழ்ச்சி, 210 

பனியாற்று இயக்கம்‌, 223 

பனியாற்று உழவு, 217 

பனியாற்று ஏரி, 221 

பனியாற்று நாக்கு, 218 

பனியாற்று நீர்க்கால்‌, 221 

பனியாற்றுப்‌ பனிக்கட்டி, 216: 

பனியாற்றுப்‌ படிவு வெளி, 221 

பனியாற்றுப்‌ பொதி, 217 

--உள்பொதி, 217 

கடைப்‌ பொது, 219 

-$ழ்ப்‌ பொதி, 217 

நடுப்‌ பொதி, 218 


்‌ 363° 


_நிலப்பொதி (தரைப்பெொதி),.. 
217 

பக்கப்‌ பொதி, 217, 218: 

பனியாற்று வெடிப்பு, 220 

பனியாறுகள்‌, 213 

_—ச்சிப்‌ ப., 213 

குழிப்‌ ப., 213 

தொங்கு ப., 2138 

_தொப்பிப்‌ ப., 214 

பள்ளத்தாக்குப்‌ ப., 213 

_மலைப்‌ ப., 213 

_ மேட்டு நிலப்‌ ப. 214 

பசால்ட்‌, 112 

பசால்ட்‌ மேக்மா, 256 


பா 


பாக்சைட்‌, 730 

பாட்சால்வய மண்‌, 747 

பார்பைரைட்‌, 172, 115 

பார்க்கன்‌, பிறை எக்கர்‌, 157 

பாறை அடுக்குத்‌ தளம்‌, 291 

பாறை ஆக்கு கனிமங்கள்‌, 104: 

பாறை உப்பு, 127 

பாறைகள்‌, 103 

அமில பா., 108, 110, 114 

_—அயவய, 127 

ஆழ்நிலை, 255 

_—ஆல்கலி வய, 114 

--இரு, 114 

--இடை ஆழ்நிலை, 255 

—ஒரு கனிமவய, 103 

உள்‌ நுழை (ஆழ்நிலை) 105, 

255 

_—கரிவய, 728 

கார, 105, 108, 111 

குறை, ஆழ்நிலை, 105 

குறை நுழைமையுடைய, 185: 

_ சிலிகா வய, 126 

சல்பேட்‌, 127 

சராசரித்‌ தணல்வய, 105, 

108, 112 

தூள்‌, 121 

_—திரளைவய, 119 

_நீர்‌ எதிர்க்கும்‌, 185, 186 

_— நுண்‌ நொறுங்கல்‌ வய, 
121, 123 


௮64 


--நுழைமையுடைய, 185 
--நொறுங்கல்வய, 119 
_—படிவு வய, 104 
_பல்கனிம வய, 104 
-_—மணல்வய, 119, 121 
_மாற்றியல்‌ வய, 105, 130 
மிகு கார, 105, 109, 111 
-_—மேக்மா வய, 105, 256 
வெளி உமிழ்‌, 110, 262 
வேதியியல்‌ வய, 119, 123 
லெஸ்‌, 121 
--ஹேலோஜன்‌, 127: 
பாறைக்‌ கழிவுப்‌ பொருள்‌, 120 
பாறைத்‌ தேய்வு, 134, 149 
பாறை நிலப்‌ பொதியியல்‌ தலப்‌ 
படம்‌, 3387 
பாறை மாற்றம்‌, 318 
இயக்கவியல்‌, 318 
-_—கதொடுபா. மா., 319 
-நீர்‌-வெப்பப்‌ பா. மா., 319 
--பெருந்தலப்‌ பா.மா., 320 
_—வாயுவயப்‌ பா.மா., 319 
பாறை வீழ்ச்சி, 169, 210 
.பாஸ்பேட்டுகள்‌ 95, 


பி 


. பிணைப்பியல்வயப்‌ பட்டை, 68 
பிரிந்து படிதல்‌, 255 

. பிளவிடைப்‌ பள்ளம்‌, 294 

“ . பிளவிடை மேடு, 294 

. பிளவுகள்‌, 294 ்‌ 

. பிளேஜியோகிளேஸ்‌, 102 
பிளேட்டினம்‌, 82 

. பிறை எக்கர்‌, 159 

பின்வாங்கு படிவுகள்‌, 139 


பீட்‌ சக்கை, நிலக்கரி, 128, 
243, 252 
. பீட்வய மண்கள்‌, 141 


-பீன்தாது, 90: 
பு 


புகையும்‌ எரிமலை, 265 
-புடைகூறு, 179 


பொது நிலப்பொதியியல்‌ 


_ இளமை பு.178 

முதிர்ந்த பு. 178 

முதிய பு. 179 

புதுவகை, 110 

புதைகுழி, உள்வீழ்‌ குழி, 201, 
202 


புரைமை, 118 

புனீரமை நுண்‌ இழைமை, 106 

புலனாகா அமைப்பு, 106 

புல்‌-வெளித்‌ தாது, 90 

புவிப்‌ பிறழ்ச்சி அதிர்ச்சி, 276 

புவிப்‌ பிறழ்ச்சித்‌ தலப்படம்‌,, 
337 

புவிப்‌ பிறழ்ச்சி விசை, 277 

புவிப்பொறை பெயர்ச்சிப்‌ படிவு 
விளிவு, 292 

புவி வெப்ப அளவு, 26, 27 

புலி வெப்ப ஏற்றம்‌, 26, 27 

புவியின்‌ அடர்வெண்‌, 18 

புவியியல்‌ சுழல்‌, 179 

புவியின்‌ ௧௬, 21 

புவியுரு, 17 

புறத்தோற்றச்‌ செயல்முறை, 
134 


பெ 


பெக்மடைட்‌, 115 
பெண்ட்டோனைட்‌, 123 
பெரிடோடைட்‌, 111 
பெருங்கீழ்முக மடிப்பு, 299 
பெரும்புலப்‌ பாறை மாற்றம்‌, 
320 
பெரு மேல்முக மடிப்பு, 299 
பெல்ஸ்பார்‌, 101 


பே 


பேக்டீரியா, 59 

பேத்தோலித்‌, 256 

“பேரா” நைஸ்‌, 130 

பேரூழி, 324 

பேலியோஜீன்‌, 328 

பேலியோ ஜோயிக்‌ காலம்‌, 
தொல்லுயிர்க்‌ காலம்‌, 325 


பை 


பைராக்சீன்‌, 97 
பைராக்சினைட்‌, 111 


. பொருள்குறிப்பகராதி 


பைரைட்‌, 83 
பையோடைட்‌, 99 
பைல்லைட்‌, 131 


பொ 


! பொங்கோதம்‌, 58 
4 போர்வை, மேண்டில்‌, 30 
போரேட்‌, 127 


பெள 


பெளதிக உகலியக்கம்‌, 135 


ஃபுல்குரைட்‌, 136 

ஃபெல்ஸ்பதாய்டு, 103 

ஃபையடரோவ்‌ யூனிவெர்சல்‌ 
ஸ்டேஜ்‌, 102 

பொரா மினிஃபெரா, 60 

ஃப்ளூரைட்‌, 85 


மக்கல்‌ உரம்‌, 141 

மடிப்பு, 296 
_—ஆல்பைன்‌, 314 

_ கேலிடோனியன்‌, 314 
முன்‌ கேம்பிரியன்‌, 314 
_—ஹெர்‌சனியன்‌, 314 
மடிப்புகள்‌, 296 
மடிப்பின்‌ பகுதிகள்‌, 297 
மடுத்திடல்‌ படிவு, 236 
மணல்கள்‌, 121 

மணல்‌ குன்று, 156 
மணல்‌ நிறை, 119 

மணல்‌ நிறை பாழை, 120, 121 
மணல்வயக்‌ குறுமண்‌, 122 
மணற்‌ பாறைகள்‌, 121 
மண்கள்‌, 142 
உவார்மண்‌, 147 
சாம்பல்‌ காட்டுமண்‌, 146 
சுரிக்கல்‌ வயம., 747 : 
_செஸ்ட்நட்‌ ம., 146 
பழுப்பு ம., 147 
_பாட்சால்‌ வயம., 141 


365: 


_பீட்வய ம. 747 
வெண்‌ ஆல்கலி ம., 142, 147 
_வெளிர்‌ சாம்பல்‌ ம., 142 
மண்ணெண்ணெய்‌, பெட்ரோ 
லியம்‌, 129 
மண்நீர்‌, 190 
மண்மிளிர்வு, 74 2 
மணியுருவ மடிப்பு, 299 
மணிவயக்‌ கோவைகள்‌, 77 
மலைப்‌ பனியாறு, 213 
மலையடி உகல்‌, 136 
மலையுச்சிப்‌ பனியாறு, 213 
மலைவளர்‌ பிறழ்ச்சி, 304 
மலைவளர்‌ பகுதி, 314 
மறுபடிகமாக்கம்‌, 248 
மஸ்கோவைட்‌, 98 
மஸ்கோவைட்‌ சட்டு, 131 


மாக்கல்‌, 99 

மாண்ட்‌ மாரில்லொனைட்‌, 12₹ 

மாவுப்‌ பாறைகள்‌, 121 

மாற்றியல்‌ பாறைகள்‌, 105, 
130 


மி 


மிகுகாரப்‌ பாறை, 105, 109, 
111 

மிகுகார லாவா, 265 

மிதக்கும்‌ கடலுயிர்‌, 62 

மிராபிலைட்‌, 127 

மிளிர்வு, 74 

_அவுலோக மி., 74 

_உலோக மி., 74 

குறை உலோக மி., 74 

மண்‌ மி. 74 


மீ. 


மீரோபிளேங்க்டான்‌, 62 
மீன்‌ முட்டைத்திரள்‌, 77 
மீசோ ஜோயிக்‌ பேரூழி, 325. 
(இடையுயிர்‌ காலம்‌) 
மீசோஜோன்‌, 321 


மு 


முக்கியக்‌ கனிமப்‌ பிளவு, 76 
முடுக்கர்‌, 168, 183 


-366 ன்‌ 


முச்சாய்‌ தொகுதி, 70 
முதிர்ந்த புடைகூறு, 179 
முதுமை புடை கூறு, 180 
முறிவு, 75 


முன்கேம்பிரியன்‌, 3.14 
மெ 


மெரிடியன்‌, 22 
மெலோனைட்‌ ஆக்கம்‌, அரைப்‌ 
பியக்கம்‌, 320 


மே 


மேக்மா, 255, 256 
_கார மே., 266 


_கிரேனைட்‌ வய மே.; 256, 


319 . 
_பசால்ட்‌ வய மே., 256 
_பெர்சிலிக்‌ மே., 255 
மேக்னடைட்‌, 255 
'மேக்னசைட்‌, 88 
மேட்டு நிலப்‌ பனியாறு, 214 
மேடை, 314 
மேலக்கைட்‌, 94 
மேல்முக மடிப்பு, 298 


மை, 
மைக்ரோகினைன்‌, 101 
மைகா, 98 


மைகா கட்டு, 131 


மோ 


மோரியன்‌, 87 அ 


யா 


யார்டாங்கு, 15 3 


ரேடியோ இடப்பெயர்ச்சிக்‌ 
, கோட்பாடு, 333 

ரேடியோ லேரியன்‌, 60 

ரேவைன்‌, 166] 


பொது நிலப்பொதியிய்‌ ! 
ச லா._ 


லாவா, 263 
அமில லாவா, 263, 265. 
_—எரிமலைவய லாவா, 265 * 
_— கார லா. 265 
மிகு கார லா. 265 

லி 
லிக்னைட்‌, 128, 253 
லிப்பாரைட்‌, 115 
லிமான்‌, 177 


லிமோனைட்‌, 89 
லியூசைட்‌, 103 


லெ 
லெபிடோமிலேன்‌, 100 . 
லெஸ்‌, 121, 182, 160, 185 
லே 


லேக்கோலித்‌, 257 
லேப்பில்லி, 116, 262 
லேப்ரடோரைட்‌, 102 


வடிநில பேசின்‌, 57, 167 
வடிநீர்‌ ஓட்டம்‌, 51 

வயது, புவியின்‌, 321. 
வரிப்பளிங்கு, அகேட்‌, 87 
வளியடுக்கு மண்டலம்‌, 34, 209 


வா 
வாயுப்‌ பாறை மாற்றம்‌, 318, 
319 ள்‌ 
வால்‌ விண்மீன்‌, 15 
வி 


விசை நீரோடைகள்‌, 183 
விடுவளை ஏரி, 172 
விரைவி, 183 

விழுங்கு குழி, 201 ' 
விழுநில அதிர்ச்சி, 276 


த மாருள்குறிப்பகரரதி 
வெ 


வெடிப்பு எரிமலை, 270 
சிவடியுப்புப்‌ படிவு, 127 
/வண்பனி மட்டம்‌, 209 

வெண்பனி மண்டலம்‌, 209 
வெந்நீர்‌ ஊற்று, 197 
வெப்ப இயக்கஇயல்‌ சமன்பாடு, 
284 

க்‌ கோளம்‌, 21 

நீரூற்று, 197 

ர பாறை மாற்றம்‌, 320 
வெள்ளத்திடல்‌, 181 
வெள்ளை ஆல்கலி மண்கள்‌, 

143, 147 
வெளி உமிழ்‌ பாறைகள்‌, 110, 
270 

வெளித்தட்டி அமைப்பு, 65 
வெளிப்‌ பகுதி, 321 
வெளி புவிக்கோளம்‌, 30 
வெளி மையம்‌, 280 
வெளிர்‌ சரம்பல்‌ மண்கள்‌, 147 


367 


வே 


வேதியல்வய உகலியக்கம்‌, 136 
வேதியல்வயப்‌ பாறை, 123, 
124 

வை 

வைரம்‌, 81 
ஸ்‌ 

ஸ்கார்ன்‌, 112 
ஸ்டாக்‌, 257 
ஸ்பெகியூலர்‌ அயத்‌ தாது, 88 
ஸ்பேலரைட்‌, 84 


ஹா 
ஹார்ன்‌ பிளெண்டு, 97, 104 
ஹார்ன்பெல்ஸ்‌, 138 
ஹெர்சினியன்‌ மடிப்பு, 314 
ஹைட்ராக்சைடுகள்‌, 86 
ஹைட்ரோகார்பன்‌, 251 
ஹைட்ரோஜன்‌ சல்பைடு, 257 
ஹேமடைட்‌, 88 
ஹேலைட்‌, 84 
ஹேலைடுகள்‌, 84 
ஹேலோஜன்‌ பாறைகள்‌, 127 


